


“சபை”க்கான 
தேவனுடைய திட்டம்‌ 
பொருளடக்கம்‌ 


முன்னுரை 


“சபை க்கான தேவனுடைய திட்டமானது பின்வருமாறு 
காணப்படும்படி கேட்டுக்‌ கொள்கின்றது. ... 


தேவனுடைய இராஜ்யம்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ புதியமக்கள்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ வாழ்தல்‌ 
கிறிஸ்துவின்‌ சரீரம்‌ 

தேவனால்‌ தேர்ந்துகொள்ளப்பட்டவர்கள்‌ 
தேவனுடைய குடும்பம்‌ 

தேவனுடைய மாளிகை 

ஆவிக்குரிய இஸ்ரவேலர்‌ 

. தேவனுடைய ஆலயம்‌ 

10. கிறிஸ்துவின்‌ மந்தை 

11. கிறிஸ்துவின்‌ மணவாட்டி 

12. தேவனுடைய பரிசுத்த ஆசாரியத்துவம்‌ 
13. கிறிஸ்துவின்‌ அடிமைகள்‌ 


ல ப்‌ பு மு.ஐ 


பின்னுரை 
பிற்சேர்க்கைகள்‌ 1 


பிற்சோக்கைகள்‌ 2 





பிற்சோக்கைகள்‌ 3 


குறிப்பு நூல்‌ அட்டவணை 


முன்னுரை 


கீறிஸ்து தம்முடைய சபையை 
எவ்வாறு நிலைநாடடினார்‌? 


கிறிஸ்து ஏறக்குறைய ஏதொன்றையும்‌ தமக்குச்‌ சொந்தமாகத்‌ கேர்ந்து 
கொள்ளவில்லை என்பதே பூமிக்குரிய அவரது வாழ்வின்‌ தனிச்‌ சிறந்த 
பண்புகளில்‌ ஒன்றாகும்‌. அவர்‌ ஒரு வீட்டைக்‌ கட்டியதாகவோ, ஒரு 
கட்டிடத்தைப்‌ புதுப்பித்ததாகவோ அல்லது நிலத்தை வாங்கியதாகவோ 
புதிய ஏற்பாட்டில்‌ நாம்‌ ஒருக்காலும்‌ வாசிப்பதில்லை. அவர்‌ ஏதொன்‌ 
றையும்‌ - உடைகள்‌, கருவிகள்‌ அல்லது உணவைக்‌ கூட - வாங்கியதாக 
சுவிசேஷங்கள்‌ ஒருக்காலும்‌ குறிப்பிடுவதில்லை. அவர்‌ இந்த உலகத்தில்‌ 
இருந்த பொழுது, ஒரு வகையில்‌ இதன்‌ குடிமகனாய்‌ இருந்தார்‌, ஆனால்‌ 
ஒருக்காலும்‌ அவர்‌ இதில்‌ இல்லிடம்‌ கொண்டிருந்ததில்லை. அவர்‌ இந்த 
உலகத்தில்‌ இருந்தார்‌, ஆனால்‌ உலகமானது அவருக்குள்‌ இருந்ததில்லை; 
அவர்‌ இந்த உலகத்தின்‌ ஒரு பாகமாகவே இதில்‌ வாழ்ந்தார்‌, ஆனால்‌ உலகம்‌ 
தமக்குள்‌ வாழ்வதை அவர்‌ ஒருக்காலும்‌ அனுமதித்ததில்லை. அவர்‌ இங்கு 
வாழ்கையில்‌, ஒரு வெளிநாட்டில்‌ அந்நியராக வாழ்ந்தார்‌, இன்னொரு 
உலகில்‌ அவரது நேசங்களும்‌ வாழ்வும்‌ முழு ஈடுபாடு கொண்ட நிலையில்‌ 
ஒரு திருப்பயணியாக அவர்‌ வாழ்ந்தார்‌. 


6 


“என்னுடைய” மற்றும்‌ “என்னுடையது” என்ற உடமைப்‌ பெயர்ச்‌ 
சொற்களைக்‌ கிறிஸ்து அரிதாகவே பயன்படுத்தினார்‌. அவர்‌, “என்‌ சீஷர்கள்‌” 
(யோவா. 8:31), “என்‌ பிதா” (மத்‌. 26:39), “என்னுடைய சரீரம்‌” (மத்‌. 26:26). 
“என்னுடைய இரத்தம்‌” (மத்‌. 26:28), “என்‌ வார்த்தைகள்‌” (லூக்‌. 6:47) 
மற்றும்‌ “என்‌ சபை” (மத்‌. 16:18) என்பவைகளைப்‌ பற்றிப்‌ பேசினார்‌. அவரது 
சரீரம்‌, இரத்தம்‌ மற்றும்‌ வார்த்தைகள்‌ பற்றிய அவருடைய குறிப்புகளும்‌ 
கூட சுத்தமான சொந்த வேட்கைக்கான ஆதாரம்‌ எதுவுமின்றி அவிக்குரிய 
சந்தர்ப்பப்‌ பொருளிலேயே அமைந்துள்ளன. 

சுவிசேஷங்களின்படி, கிறிஸ்து - ஒரு கல்லூரியையோ, ஒரு உலகப்‌ 
பிரகாரமான வீட்டையோ அல்லது உடைமைகளையோ அல்ல ஆனால்‌ - 





தம்முடைய சபையை மட்டுமே தம்முடைய ஒரே ஒரு தனிப்பட்ட 


13 


உடைமையாகக்‌ தமது பூமிக்குரிய ஊழியத்தின்‌ நிலைத்திருப்பென்ற 
வகையில்‌ விட்டுச்‌ செல்ல நாடினார்‌ (மத்‌. 16:18). தேவனுடைய 
இராஜ்யத்தின்‌ வருகையைப்‌ பற்றிப்‌ பிரசங்கித்தல்‌ மூலம்‌ அவர்‌ பூமிக்குரிய 
தம்முடைய ஊழியத்தைத்‌ தொடங்கினார்‌ (மத்‌. 4:17), மற்றும்‌ அவர்‌ 
இராஜ்யத்தைப்‌ பற்றிப்‌ பிரசங்கித்தலினாலேயே இதை முடித்தார்‌ (அப்‌. 
1:3). அவர்‌ தாம்‌ நிலை நாட்டிய சபையானது தேவனுடைய இராஜ்யத்தின்‌ 
பூமிக்குரிய வடிவமாயிருக்கும்‌ என்று சுட்டிக்காட்டினார்‌; இவ்விதமாகவே, 
இக்கருத்தில்‌ அவர்‌ தேவனுடைய இராஜ்யத்தைத்‌ தம்முடைய சபையுடன்‌ 
சமப்படுத்திக்‌ காட்ட முடிந்தது (மத்‌. 16:16-18). 

கிறிஸ்து சொந்தமாகத்‌ தேடிய ஓரே ஒரு பொருள்‌ சபை என்பது 
மட்டுமே என்றிருக்கிறபடியால்‌, கிறிஸ்து உண்மையாகவே தமக்குப்‌ பின்‌ 





விட்டுச்‌ சென்ற ஓரே உடைமையாக அது இருப்பதால்‌, சபை என்பது 
அவருக்கு மிக முக்கியத்துவம்‌ வாய்ந்த ஒன்றாகும்‌ மற்றும்‌ நமக்கும்‌ 
அவ்வாறே இருக்க வேண்டும்‌ என்ற கருத்து தொடருகின்றது. அவருடைய 
சபையாராகி வாழ்வதே நமது மிக மேம்பட்ட விருப்பமாய்‌ இருக்க 
வேண்டும்‌. 

இவை யாவற்றின்‌ வெளிச்சத்தில்‌ நம்மில்‌ ஒவ்வொருவரிடத்திலும்‌ ஒரு 
கேள்வியானது மிக முக்கியமானதாக உள்ளது: “நாம்‌ அவரது சபைக்குள்‌ 
பிரவேசிப்பதும்‌ அவரது சபையாராக வாழ்வதும்‌ எப்படி?” கஇறிஸ்து 
தொடக்கத்தில்‌ தம்முடைய சபையை எவ்விதத்தில்‌ நிலைநாட்டினார்‌ என்று 
நாம்‌ கண்டறிந்தால்‌ இந்தக்‌ கேள்விக்கு விடையளிக்கப்படும்‌. கிறிஸ்து 
உண்மையில்‌ தம்முடைய சபையை எவ்விதம்‌ நிலைநாட்டினார்‌ என்பதை 
நாம்‌ காணும்‌ பொழுது, இன்றைய நாட்களில்‌ அவரது சபை இல்லாத 
இடங்களில்‌ நாம்‌ அதை நிலைநாட்ட முடியும்‌ என்பதை இணக்கமாய்‌ 
ஏற்றுக்‌ கொள்வோம்‌ மற்றும்‌ நாம்‌ எங்கிருந்தாலும்‌ அதன்‌ உண்மையான 
உறுப்பினர்களாய்‌ வாழ முடியும்‌ என்பதை நாம்‌ உணர்ந்தறிவோம்‌. 

கிறிஸ்து தாம்‌ ஏற்படுத்திய வாக்குத்தத்தத்தைக்‌ காத்துக்‌ கொள்ளும்‌ 
வகையில்‌ தமது உயிர்த்தெழுதலைத்‌ தொடர்ந்து வந்த பெந்தெகொஸ்தே 
நாளன்று தம்முடைய சபையை நிலைநாட்டினார்‌ (மத்‌. 16:18; அப்‌. 2). 








இதை அவர்‌ எவ்விதம்‌ செய்தார்‌? 


சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்தலினால்‌ 

சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்தல்‌ என்பதே இயேசு தம்‌ சபையை 
நிலைநாட்டும்‌ அவருடைய திட்டத்தின்‌ முதல்‌ படியாக இருந்தது. தேவனு 
டைய கிருபையின்‌ மூலம்‌ வந்த இரட்சிப்பின்‌ “மகிழ்வலைகள்‌” அல்லது 
“நற்செய்தி” என்பது பெந்தெகொஸ்தே நாளன்று கூடியிருந்த யூதர்களுக்குப்‌ 
பொதுவான ஒரு அறிவித்தல்‌ மூலம்‌ அறியச்‌ செய்யப்பட்டது. 

வரலாற்றுப்‌ பூர்வமான இந்த நாள்‌ அப்போஸ்தலர்கள்மீது பரிசுத்த 
ஆவியானவர்‌ அருளப்பட்டதுடன்‌ தொடங்கிற்று. இப்படி அருளப்‌ 
படுவதைக்‌ கிறிஸ்து வாக்குத்தத்தம்‌ செய்திருந்தார்‌, இப்பொழுது அந்த 
வாக்குத்தத்தம்‌ நிறைவேற்றப்பட்டிருந்தது (அப்‌. 1:4, 2; 2:1-4). இதன்‌ 











14 


விளைவாக அப்போஸ்தலர்கள்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ ஞானஸ்‌ 
நானத்தினால்‌ வல்லமையளிக்கப்பட்டனர்‌, அங்கிருந்தவர்களின்‌ 
மாறுபட்ட ஜென்ம பாஷைகளில்‌ அவர்கள்‌ தேவனுடைய அற்புதம்‌ 
நிறைந்த வசனங்களைப்‌ பேசினார்கள்‌ (அப்‌. 2:6-8, 11). பிறகு, கிறிஸ்து 
பேதுருவுக்குக்‌ கொடுத்திருந்த வாக்குத்தத்தத்தின்‌ (மத்‌. 16:19) ஒரு பகுதி 
நிறைவேற்றமாக பேதுரு கிறிஸ்துவின்‌ தெய்வீகத்துவத்தைப்‌ பற்றி ஒரு 
விவரமான பிரசங்கத்தைப்‌ பிரசங்கித்தார்‌ (அப்‌. 2:14-36, 40). 

பேதுரு தமது பிரசங்கத்தின்‌ அறிமுகமாக, அந்த நாளில்‌ நடந்து 
கொண்டிருந்த நிகழ்ச்சியானது யோவேலினால்‌ கூறப்பட்டிருந்த 
இர்க்கதரிசன (அப்‌. 2:15-21) நிறைவேற்றத்தின்‌ இருதயம்‌ போன்ற மையப்‌ 
பகுதியாகும்‌ என்பதைக்‌ காண்பித்தார்‌. அவரது பிரசங்கப்‌ பொருளானது 
கிறிஸ்து தம்முடைய அற்புதங்கள்‌ (அப்‌. 2:22), தம்முடைய உயிர்த்தெழுகல்‌ 
(அப்‌. 2:24), தாம்‌ தூர்க்கதரிசனங்களை நிறைவேற்றியமை (அப்‌. 2:25-31, 34, 
35), சாட்சியங்கள்‌ (அப்‌. 2:32) மற்றும்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ இறங்கி வந்தது 
(அப்‌. 2:83) ஆகியவற்றின்‌ மூலம்‌ ஆண்டவராகவும்‌ கிறிஸ்துவாகவும்‌ 
எவ்விதம்‌ நிரூபிக்கப்பட்டிருந்தார்‌ என்பதைக்‌ கவனத்திற்குக்‌ கொண்டு 
வந்தது. “ஆகையினால்‌, நீங்கள்‌ சிலுவையில்‌ அறைந்த இந்த இயேசுவையே 
தேவன்‌ ஆண்ட வரும்‌ கிறிஸ்துவுமாக்னொர்‌ என்று இஸ்ரவேல்‌ குடும்பத்தார்‌ 
யாவரும்‌ நிச்சயமாய்‌ அறியக்‌ கடவர்கள்‌” (அப்‌. 2:36) என்ற தீர்மானமான 
முடிவுடன்‌ பேதுரு தமது உரையை முடித்தார்‌. 

பெந்தெகொஸ்தே நாளன்று உலகத்தின்‌ கண்கள்‌ ரோமப்‌ பேரரசின்‌ 
செயல்பாடுகளின்‌ மீது அநேகமாகக்‌ கொண்டிருந்திருக்கும்‌, ஆனால்‌ 
பரலோகத்தின்‌ கண்ணோக்கில்‌, உலகில்‌ மிக முக்கியத்துவம்‌ வாய்ந்த 
நிகழ்ச்சியானது எருசலேமில்‌ நடந்து கொண்டிருந்தது: சுவிசேஷமானது 
முதன்‌ முறையாகப்‌ பிரசங்கிக்கப்பட்டுக்‌ கொண்டிருந்தது! தேவனுடைய 
திட்டமிடுதல்‌ யாவும்‌, பழைய ஏற்பாட்டுக்‌ காலத்தின்‌ இர்க்கதரிசனங்கள்‌ 
யாவும்‌, கிறிஸ்துவின்‌ உலக வாழ்வு மற்றும்‌ ஊழியம்‌ யாவும்‌ ஒன்று 
குவிக்கப்பட்டு, கலக்கப்பட்டு, தேவனுடைய கிருபையின்‌ சுவிசேஷத்தினு 
டைய பிரசங்கத்தலாக உதித்துக்‌ கொண்டிருந்தது. புதிய உடன்படிக்கை 
யானது செயல்பாட்டிற்குக்‌ கொண்டு வரப்பட்டது, மற்றும்‌ சுவிசேஷ 
மானது அதன்‌ முழு நிறைவில்‌ உண்மைத்‌ தன்மையானது. 

இந்த பிரசங்கித்தலின்‌ செய்தியானது பிசாசும்‌ அவனுடைய தூதர்களும்‌ 
பயந்து நடுங்கவும்‌, பரலோகம்‌ அகமகிழவும்‌ காரணமாயிருந்த ஒரு 
நிகழ்ச்சியாய்‌ இருந்திருக்க வேண்டும்‌. கிறிஸ்து தம்முடைய சுவிசேஷம்‌ 
பிரசங்கிக்கப்படுதல்‌ மூலமாகத்‌ தம்முடைய சபையை இருத்தல்‌ நிலைக்குக்‌ 
கொண்டு வந்தார்‌; மற்றும்‌ இந்தக்‌ காலத்திலிருந்து துவங்கி, அவரது 
சபையானது உலகின்‌ மற்ற இடங்களில்‌ இதே செய்தியைப்‌ பிரசங்கித்தலி 
னாலேயே நிலைநாட்டப்படும்‌. 








பின்வரும்‌ காட்சியைக்‌ கற்பனை செய்தலினால்‌ சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கித்தலின்‌ இன்றியமையாமையைப்‌ பற்றி நினைத்துப்‌ பாருங்கள்‌. தன்‌ 
வாழ்க்கை முழுவதிலும்‌ தெய்வ பக்தியற்ற ஒரு மனிதர்‌ நியாயக்தீர்ப்பின்‌ 
நாளில்‌ தேவனுடைய அரியணையின்‌ முன்‌ நிற்கின்றார்‌. அவர்‌ ஒருக்காலும்‌ 


15 


கர்த்தருடைய சித்தத்தை நாடியதில்லை, ஒருக்காலும்‌ தேவனை 
ஆராதித்ததில்லை, ஒருக்காலும்‌ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்‌ முயற்சியை 
மேற்கொண்டதில்லை. அவர்‌ தேவனுக்குத்‌ தாம்‌ நிறைவேற்றும்‌ கடமை 
ஒன்றுமில்லை என்பது போல்‌ இவ்வாழ்வை வாழ்ந்து, தனது வேலையைச்‌ 
செய்து, பொழுது போக்கில்‌ ஈடுபட்டு, ஒரு குடும்பத்தை வளர்த்து, மற்றும்‌ 
தான்‌ வாழ்ந்த சமுதாயத்துடன்‌ இணைந்து சென்றுள்ளார்‌. நியாயத்‌ 
தீர்ப்பின்‌ அரியணை முன்பாக அவர்‌ நின்று கொண்டிருக்க, அவரிடத்தில்‌ 
தேவன்‌, “பூமிக்குரிய உங்கள்‌ வாழ்வில்‌ ஒருமுறை நீங்கள்‌ பூமியில்‌ எனது 
ஊழியத்தில்‌ ஒரு உண்மையான மாறுதலை ஏற்படுத்தினீர்கள்‌” என்று 
கூறுகின்றார்‌. அந்த மனிதர்‌ முற்றிலும்‌ திகைப்படைந்தார்‌. அவர்‌, “கர்த்தரே, 
நான்‌ தேவபக்தியே இல்லாதவனாய்‌ இருந்தேன்‌ என்று நீர்‌ அறிவீர்‌. எனது 
வாழ்வுக்‌ காலத்தில்‌ நான்‌ ஒரு சில ஆராதனை ஊழியக்‌ கூட்டங்களுக்குச்‌ 
சென்றுள்ளேன்‌, ஆனால்‌ அவையெவற்றிலும்‌ நான்‌ உண்மையிலேயே 
ஆராதனை செய்ததில்லை. எனது வாழ்வானது சுயநலமுள்ளதாகவும்‌, எனது 
சொந்தத்‌ திட்டங்களுக்கும்‌ நோக்கங்களுக்கும்‌ மட்டுமே ஒப்புக்‌ கொடுக்கப்‌ 
பட்டதாகவும்‌ இருந்தது. பூமியில்‌ உமக்காக ஊழியம்‌ செய்ததாக ஒரு 
உணர்வே எனக்கு இல்லையே. நான்‌ எப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு 
மாறுகுலை உமது ஊழியத்தில்‌ ஏற்படுத்தினேன்‌?” என்று பதில்‌ அளித்தார்‌. 

அந்த மனிதரிடத்தில்‌ தேவன்‌, “நீங்கள்‌ வாழ்ந்த நகரின்‌ முக்கிய குறுக்குச்‌ 
சாலையின்‌ மூலையில்‌ நீங்கள்‌ ஒரு சிறு கடையொன்றைச்‌ சொந்தமாக 
நடத்தி வந்தீர்கள்‌. ஒரு நாள்‌ உங்கள்‌ கடைக்கு வந்து நின்ற மனிதர்‌ ஒருவர்‌ 
“இந்நகரில்‌ கிறிஸ்துவின்‌ சபையார்‌ எங்கு கூடி வருகின்றனர்‌ என்று நீங்கள்‌ 
கூற முடியுமா?” என்று கேட்டார்‌. “அவர்கள்‌ இங்கு அருகேதான்‌ கூடி 
வருகிறார்கள்‌: என்று நீங்கள்‌ அவருக்குக்‌ கூறி சபை கூடும்‌ இடத்திற்குச்‌ 
செல்லும்‌ வழியைக்‌ காட்டினீர்கள்‌. அந்த மனிதர்‌ எனது பிரசங்கியார்களில்‌ 
ஒருவராயிருந்தார்‌. அவர்‌ எனது கிருபையின்‌ சுவிசேஷத்தைக்‌ கேட்டு அதன்‌ 
மூலம்‌ எனது இரட்சிப்பின்‌ பணியை உணர்ந்து பதில்செயல்‌ செய்யக்‌ 
காத்திருந்த கூட்டத்தாருக்கு அன்று காலை பிரசங்கிக்கச்‌ சென்று சேர்ந்தார்‌. 
இதை அவ்வேளையில்‌ நீங்கள்‌ அறியாது இருந்தீர்கள்‌. ஆனால்‌ 
இவ்வுலகத்தில்‌ நடைபெற்ற மிக மேன்மையான பணியில்‌ நீங்கள்‌ ஒரு சிறிய 
இணைப்புக்‌ கண்ணியாக இருந்தீர்கள்‌. உலகமானது வாஷிங்டன்‌ 
D.C.யிலோ அல்லது வேறு சில நாட்டுத்‌ தலைநகரங்களிலோ என்ன 
நடந்ததோ அதுவே உலகில்‌ நடக்கும்‌ மிக முக்யெமான நிகழ்ச்சி என்று 
நினைத்தது, ஆனால்‌ எனது இரட்சிப்பின்‌ சுவிசேஷமானது சபையின்‌ அந்தச்‌ 
சிறு கட்டிடத்தினுள்‌ பிரசங்கிக்கப்பட்டதே மிக மிக முக்கியமான 
நிகழ்ச்சியாகும்‌. நீங்கள்‌ வழிகாட்டி ய செயலானது எனது பிரசங்கியார்களில்‌ 
ஒருவரை ஒரு மக்கள்‌ கூட்டத்திற்குப்‌ பிரசங்கிக்கக்‌ கூடியவராக்கிற்று. 
அதுவே நீங்கள்‌ செய்த எல்லாவற்றிலும்‌ மிகப்‌ பெரிய செயலாக இருந்தது” 
என்று கூறுகின்றார்‌. 

பவுல்‌, “எப்படியெனில்‌, தேவஞானத்துக்கேற்றபடி உலகமானது 
சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில்‌, பைத்தியமாகத்‌ 
தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை இரட்சிக்கத்‌ தேவனுக்குப்‌ 











16 


பிரியமாயிற்று” (1 கொரி. 1:21) என்று எழுதினார்‌. அப்‌. 2ல்‌ பேதுருவின்‌ 
பிரசங்கித்தலானது கிறிஸ்துவின்‌ இறுதி உயிலையும்‌ ஏற்பாட்டையும்‌ செயல்‌ 
விளைவுக்குக்‌ கொண்டு வந்து, கிறிஸ்துவின்‌ யுகத்தைத்‌ தொடங்கி வைத்தது. 
முனைவர்‌ ஜேம்ஸ்‌ டி. பேல்ஸ்‌ அவர்கள்‌ அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ 
2ஐ “வேதாகமத்தின்‌ அச்சைப்‌ பொருத்தும்‌ இடம்‌” என்று அழைத்துள்ளார்‌; 
அப்‌. 2க்கு முன்‌ நடந்தவை யாவும்‌ அதற்கு எதிர்நோக்கிக்‌ காத்திருந்தன, 
மற்றும்‌ அப்‌. 2ஐத்‌ தொடர்ந்து நடந்தவை யாவும்‌ அதைப்‌ பின்னோக்கிப்‌ 
பார்க்கின்றன. கேள்விக்கிடமின்றி, அவர்‌ சரியாகவே கூறினார்‌. 








சபையின்‌ தொடக்கம்‌ என்பது சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்தலைச்‌ 
சுற்றியே சுழன்றது. இந்த பெந்தெகொஸ்தே நாளன்று நிலைநாட்டப்பட்ட 
கிறிஸ்துவின்‌ சபையானது பேதுரு பிரசங்கித்த அதே சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கப்பதால்‌ மட்டுமே அது (சபை) இல்லாத இடங்களில்‌ நிலை 
நாட்டப்பட முடியும்‌. இதை வேறொரு வழியில்‌ விளக்கப்படுத்துவதற்கு, 
ஒரு விவசாயி வளர்க்கும்‌ ஒரு வகைத்‌ தக்காளியை இன்னொரு விவசாயியும்‌ 
வளர்க்க வேண்டுமானால்‌, அவர்‌ அந்த விவசாயி போலவே அதே வகைத்‌ 
குக்காளி விதையைப்‌ பயிரிட்டால்‌ மாத்திரமே வளர்க்க முடியும்‌. இறிஸ்து 
கட்டிய அதே வகையிலான சபையை நாம்‌ பெறுவதற்கு தொடக்கத்தில்‌ 
கிறிஸ்து எந்த சுவிசேஷத்தினால்‌ கட்டியெழுப்பினாரோ அதே 
சுவிசேஷத்தை நாம்‌ பிரசங்கிக்க வேண்டும்‌. 





சுவிசேஷத்திற்குக்‌ கீழ்ப்படிவதினால்‌ 

கும்முடைய சபையை நிலைநாட்டுவதற்கான இயேசுவின்‌ திட்டத்தில்‌, 
சுவிசேஷத்திற்குக்‌ கீழ்ப்படிதல்‌ என்பதே இரண்டாவது படியாய்‌ இருந்தது. 
பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷத்திற்கு அங்கிருந்த மக்கள்‌ கீழ்ப்படியா 
இருந்தால்‌ அவரது சபையானது ஒருக்காலும்‌ நிலைநாட்டப்பட்டிருக்காது. 

பேதுரு தமது பிரசங்கத்தின்‌ ஆதாரத்தை நேர்மையான எல்லா 
இருதயங்களும்‌ ஏற்றுக்‌ கொள்ளக்‌ கூடிய குறிப்பானதொரு முடிவில்‌ 
இருந்து எடுத்தார்‌: இயேசு “அண்டவராகவும்‌ கிறிஸ்துவாகவும்‌”” 
ஏற்படுத்தப்பட்டிருந்தார்‌ (அப்‌. 2:86). பிறகு, கேட்டவர்களின்‌ ஒரு 
கூட்டத்தார்‌, “நாங்கள்‌ என்ன செய்ய வேண்டும்‌?” (அப்‌. 2:37) என்று 
கதறினார்கள்‌. தேவ வசனத்தினால்‌ அவர்களுடைய இருதயங்கள்‌ 
“குத்தப்பட்டன” அல்லது உடைந்தன; பிரசங்கிக்கப்பட்ட வசனத்தின்‌ 
மூலமாக பரிசுத்த ஆவியானவரால்‌ அவர்கள்‌ குற்றம்‌ உணர்த்தப்‌ 
பட்டவர்களாயிருந்தனர்‌. பேதுரு தமது பிரசங்க முறைமையினால்‌ 
அவர்களிடத்தில்‌ குற்ற உணர்வை உருவாக்கவில்லை; அவர்‌ ஆத்துமாவை 
யும்‌ ஆவியையும்‌, கணுக்களையும்‌ ஊனையும்‌ பிரிக்கத்தக்கதாக 
உருவக்குத்துறெதும்‌, இருதயத்தின்‌ நினைவுகளையும்‌ யோசனைகளையும்‌ 
வகையறுக்கிறதுமாயுள்ள வசனத்தை வெளிப்படுத்தியதன்‌ மூலம்‌ அதை 
(குற்றத்தை), வெளிக்கொணர்ந்தார்‌ (எபி. 4:12). 

அடித்து வீழ்த்தப்பட்ட மனச்சான்றுகளுடனும்‌, நொறுக்கப்பட்ட 
இருதயங்களுடனும்‌ கதறிய யூதர்களுக்கு பேதுரு பின்வரும்‌ பதிலைக்‌ 











17 


கொடுத்தார்‌: “நீங்கள்‌ மனந்திரும்பி, ஒவ்வொருவரும்‌ பாவமன்னிப்புக்‌ 
கென்று இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌ 
கொள்ளுங்கள்‌; அப்பொழுது பரிசுத்த ஆவியின்‌ வரத்தைப்‌ பெறுவீர்கள்‌” 
(அப்‌. 2:38). கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலர்களுக்குக்‌ கொடுத்த தமது 
நிறைவுக்‌ கட்டளையில்‌ இரட்சிப்புக்கு மூன்று நிபந்தனைகளைக்‌ 
குறித்திருந்தார்‌: விசுவாசம்‌, மனந்திரும்புதல்‌ மற்றும்‌ ஞானஸ்நானம்‌ (மாற்‌. 
16:15, 16; லூக்‌. 24:46, 47; மத்‌. 28:19, 20). அவர்களின்‌ கேள்விக்குப்‌ பேதுரு 
அளித்த பதிலில்‌ அவர்‌ விசுவாசத்தைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடவில்லை, 
ஏனென்றால்‌ வழிகாட்டுதல்களுக்காக அவர்கள்‌ கதறியதென்பது அவர்கள்‌ 
கேட்டிருந்த பிரசங்கத்தினால்‌ விசுவாசம்‌ உண்டாக்கப்‌ பட்டிருந்ததைச்‌ 
சுட்டிக்காட்டியது. அவர்கள்‌ இன்னும்‌ நிறைவேற்ற வேண்டிய இரு 
நிபந்தனைகளை அவர்‌ குறிப்பிட்டார்‌: மனந்திரும்புதல்‌ மற்றும்‌ 
ஞானஸ்நானம்‌. அவர்கள்‌ பெற்றுக்‌ கொள்ளும்படி பெருவிருப்புடன்‌ 





கதறிய மன்னிப்பு என்பது அந்தக்‌ கட்டளைகளுக்கு அவர்கள்‌ இணங்கும்‌ 
பொழுது கிறிஸ்துவின்‌ இரத்தத்தின்‌ மூலமாக அளிக்கப்படும்‌. பிறகு, 
இரட்சிப்புப்‌ பெற்ற மக்கள்‌ என்ற வகையில்‌ அவர்களுக்குப்‌ பரலோகத்தின்‌ 
பரிசாகப்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ அருளப்படுவார்‌. 

“அவனுடைய வார்த்தையைச்‌ சந்தோஷமாய்‌ ஏற்றுக்‌ கொண்டவர்கள்‌ 
ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌. அன்றைய தினம்‌ ஏறக்குறைய மூவாயிரம்பேர்‌ 





சேர்த்துக்‌ கொள்ளப்பட்டார்கள்‌” (அப்‌. 2:41) என்று லூக்கா பதிவு செய்தார்‌. 
சபையின்‌ அஸ்திபாரம்‌ என்ற வகையில்‌ அப்போஸ்தலர்கள்‌ அதன்‌ பாகமாக 
சபையில்‌ அமைக்கப்பட்டிருந்தனர்‌ (எபே. 2:20). இந்த மூவாயிரம்‌ போர்‌ 
சுவிசேஷத்திற்குத்‌ தங்கள்‌ கீழ்ப்படிதலை நிறைவு செய்திருக்கையில்‌, 
ஆவிக்குரிய வகையில்‌ அவர்கள்‌ பரிசுத்த ஆவியானவரால்‌ இயேசு கிறிஸ்து 
மற்றும்‌ அப்போஸ்தலர்கள்‌ என்ற அஸ்திபாரத்தின்மீது ஒன்றுகூட்டி ஒட்டிக்‌ 
கட்டப்பட்டு அமைந்தனர்‌ (1 கொரி. 3:11). இவ்விதமாக சபை பிறந்தது 
அல்லது இருத்தலுக்குக்‌ கொண்டு வரப்பட்டது. அந்த நாளில்‌ இருந்து இது 
வரையிலும்‌, அந்த மூவாயிரம்‌ பேர்‌ கழ்ப்படிந்திருந்த அதே சுவிசேஷத்திற்கு 
எந்த வேளையிலும்‌ கீழ்ப்படியும்‌ எவரொருவரையும்‌ அவர்‌ அதே சபையில்‌ 
சேர்த்துக்‌ கொள்கின்றார்‌, மற்றும்‌ இயேசு, அப்போஸ்தலர்கள்‌ என்ற 
அஸ்திபாரத்தின்‌ மேல்‌ அமைந்துள்ள சபை என்ற மேல்‌ கட்டிடமானது 
உயர்ந்து வளருகின்றது. 

1993 மே மாதத்தில்‌, உக்ரைன்‌ நாட்டில்‌ டோனெட்ஸ்க்‌ என்ற இடத்தில்‌ 
கிறிஸ்துவுக்கென்று நடைபெற்ற ஒரு முகாமில்‌ இருபத்தைந்து கிறிஸ்தவர்‌ 
கள்‌ பங்கேற்றனர்‌. அந்த நகரில்‌ கர்த்தருடைய சபையை நிலைநாட்டுவதே 
எங்கள்‌ நோக்கமாயிருந்தது. நாங்கள்‌ தனிநபர்‌ போதனை, தொலைக்‌ 
காட்சிப்‌ பிரசங்கம்‌ மற்றும்‌ விரிவுரை அறையொன்றில்‌ இரவு வேளைப்‌ 
பிரசங்கித்தல்‌ ஆகியவற்றைக்‌ கலந்து செயல்பட்டோம்‌. எங்களது 
பிரசங்கித்தல்‌ மற்றும்‌ போதித்தல்‌ ஆகியவற்றில்‌ நாங்கள்‌, பெந்தெகொஸ்தே 
நாளில்‌ பேதுரு பிரசங்கித்த அதே சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்கும்படி யாகவே 
நாடினோம்‌. பேதுரு செய்த அதே வழிமுறையின்படியே நாங்களும்‌ 
மக்களை - விசுவாசம்‌, மனந்திரும்புதல்‌ மற்றும்‌ ஞானஸ்நானம்‌ ஆயெ 


18 


வற்றின்‌ மூலம்‌ - கிறிஸ்தவர்களாகும்படி கேட்டுக்‌ கொண்டோம்‌. அந்தப்‌ 
பத்து நாள்‌ முகாமில்‌, 122 மக்கள்‌ கிறிஸ்தவர்களாவதற்கான தங்களின்‌ 
விருப்பத்தைத்‌ தெரியப்படுத்தினா்‌. ஒரே இரவில்‌ முப்பத்தி ஐந்து மக்கள்‌ 
முன்‌ வந்தனர்‌. ஞானஸ்நானம்‌ பெற வந்தவர்கள்‌ அனைவரும்‌ நாமகரணக்‌ 
கூட்டமொன்றில்‌ பிரவேசிக்கவில்லை என்பதை நாங்கள்‌ வலியுறுத்தி 
னோம்‌; மாறாக கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்திற்கு அவர்களுடைய உண்மை 
யான கீழ்ப்படிதலின்‌ மூலம்‌ கர்த்தரால்‌ அவர்கள்‌ பெந்தெகொஸ்தே 
நாளன்று அவரால்‌ நிலைநாட்டப்பட்ட அவருடைய சபையில்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளப்பட்டிருந்தனர்‌. 

இந்தப்‌ புதிய கிறிஸ்துவின்‌ சபை ஒரு திரையரங்கத்தின்‌ இரண்டாம்‌ 
மாடியைக்‌ கூடிவரும்‌ இடமாக வாடகைக்கு பெற்றனர்‌. அவர்களுடன்‌ 





நாங்கள்‌ இருந்த கடைசி கர்த்தருடைய நாளில்‌, வாடகைக்குப்‌ 
பெறப்பட்டிருந்த அந்த அறையானது அதன்‌ கொள்ளளவுக்கும்‌ மேலாக 
ஜனக்கூட்டத்தால்‌ நிரம்பி வழிந்தது. நாங்கள்‌ ஒன்றுகூடிக்‌ கர்த்தருடைய 
பந்தியில்‌ பங்கேற்று, ஒன்றுகூடிப்‌ பாடி, ஒன்றுகூடி ஜெபித்து, எங்கள்‌ 
வருமானத்திலிருந்து கொடுத்து, சுவிசேஷம்‌ பிரசங்கிக்கப்‌ படுதலைக்‌ 
கேட்ட பொழுது கிறிஸ்துவின்‌ மரணத்தின்‌ மூலம்‌ நமக்குக்‌ கிடைத்த 
இரட்சிப்பில்‌ அகம்‌ மகிழ்ந்தோம்‌. 

குறுகிய பத்து நாட்களில்‌, சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்தல்‌ மற்றும்‌ 
சுவிசேஷத்திற்குக்‌ கீழ்ப்படிதல்‌ ஆகியவற்றின்‌ மூலம்‌ நேர்மையான 
இருதயங்‌ கொண்ட மனிதர்களைக்‌ கொண்டு வருவதனால்‌ டோனெட்ஸ்‌ 
கில்‌ சபையானது நிலைநாட்டப்பட்டது. அப்‌. 2ல்‌ பதிவு செய்யப்பட்ட 
படியான, அன்பான நமது கர்த்தர்‌ பெந்தெகொஸ்தே நாளன்று 
நிலைநாட்டிய சபையினுள்‌ இந்த 122 போர்களும்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்‌ 
பட்டனர்‌. 

ஒருவேளை நாம்‌ இந்த முகாமை இதன்‌ பிரசங்கித்தல்‌, போதித்தல்‌ 
மற்றும்‌ கூட்டங்களுடன்‌ நடத்தியிருந்து, ஆனால்‌ ஒருவர்கூட சுவிசேஷத்‌ 
திற்குக்‌ கழ்ப்படியவில்லை என்று வைத்துக்‌ கொள்வோம்‌. அப்பொழுது, 
டோனெட்ஸ்கில்‌ சபையானது நிலைநாட்டப்பட்டிருக்குமா? இல்லை 
என்பதே பதில்‌ என்பது தெளிவு, அது நிலைநாட்டப்பட்டிருக்காது. நல்ல 
நோக்கங்கள்‌, விரிவான திட்டங்கள்‌ மற்றும்‌ தனிப்பட்ட அர்ப்பணிப்பு 
ஆகியவையெல்லாம்‌ இருந்தாலும்‌, மக்கள்‌ புதிய ஏற்பாட்டு சுவிசேஷத்‌ 
திற்குக்‌ &ழ்ப்படி யாத வரையிலும்‌ சபையானது நிலவ முடியாது. 

கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்திற்கு மூவாயிரம்‌ பேர்‌ கீழ்ப்படிந்த போது 
அவர்‌ (கிறிஸ்து) தம்முடைய சபையை நிலை நாட்டினார்‌. பேதுரு 
பிரசங்கித்த மற்றும்‌ மக்கள்‌ கீழ்ப்படிந்த அதே சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கித்தலின்‌ மூலமாக இன்றைய நாட்களில்‌ அவருடைய சபையானது 
இல்லாத இடங்களில்‌ எங்கு வேண்டுமானாலும்‌ நிலைநாட்டப்பட 
முடியும்‌. தொடக்கத்தில்‌ கிறிஸ்து இவ்வழி முறையிலேயே தமது சபையை 
நிலைநாட்டினார்‌. இன்றைய நாட்களிலும்‌ இது ஒன்றே சபையை 
நிலைநாட்டக்‌ கூடிய வழிமுறையாய்‌ உள்ளது. 








19 


சுவிசேஷத்தின்படி வாழ்வதினால்‌ 

கும்முடைய சபையை நிலைநாட்டுவதற்கான இயேசுவின்‌ திட்டத்தில்‌, 
சுவிசேஷத்தின்படி வாழ்தல்‌ என்பதே மூன்றாவது படியென்று 
அழைக்கப்பட முடியும்‌. சுவிசேஷத்திற்குக்‌ கீழ்ப்படிந்த மக்கள்‌ அதை 
அன்றாடம்‌ வாழ்ந்தனர்‌; இவ்விதமாகக்‌ கிறிஸ்துவின்‌ சபையானது 
ஜீவனுடன்‌ துடித்துக்‌ கொண்டிருந்தது. 

கிறிஸ்தவர்களாகியிருந்தவர்களைப்‌ பற்றி லூக்கா, “அவர்கள்‌ 
அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும்‌, அந்நியோந்நியத்திலும்‌, அப்பம்‌ 
பிட்குதலிலும்‌, ஜெபம்‌ பண்ணுதலிலும்‌ உறுதியாய்த்‌ தரித்திருந்தார்கள்‌” 
(அப்‌. 2:42) என்று கூறினார்‌. அவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ சபையாராகி 
யிருந்ததுடன்‌, அந்த நாள்‌ முதற்‌ கொண்டு கிறிஸ்துவின்‌ சபையாராக 
வாழ்ந்துமிருந்தார்கள்‌. 

இந்தத்‌ தொடக்க காலக்‌ கிறிஸ்தவர்களின்‌ வாழ்வானது சுவிசேஷத்தை 
வாழ்ந்து காட்டுதல்‌ என்பது ஒப்புக்‌ கொடுத்தலைக்‌ கேட்டுக்‌ கொண்டது 
என்பதை விளக்கப்படுத்துகின்றது. அவர்கள்‌ அப்போஸ்தலருடைய 
உபதேசம்‌, அந்நியோந்நியம்‌, அப்பம்பிட்குதல்‌ மற்றும்‌ ஜெபம்‌ பண்ணுதல்‌ 
ஆகியவற்றிற்குத்‌ தங்களையே ஒப்புக்‌ கொடுத்திருந்தனர்‌. அவர்கள்‌ 
தொடங்கிய பின்பு விரைவாகப்‌ பயனற்று வெளியேறிவிடாதிருந்தனர்‌; 
அவர்கள்‌ தேவனுடைய சத்தியத்திற்குத்‌ தங்களை ஒப்புக்‌ கொடுக்கத்‌ 
தொடங்கி, பின்பு அதில்‌ உறுதியாய்‌ நிலைத்திருந்தனர்‌. அவர்கள்‌ 
நிரந்தரமாக தேவனை ஆராதித்தனர்‌; ஆராதனை என்பது அவர்களுடைய 
வாழ்வின்‌ வழிமுறையாயிற்று. கிறிஸ்தவராகுதல்‌ என்பது ஒரு புதிய 
சாலைக்குத்‌ திரும்பிப்‌ பின்‌ தங்கள்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ அதில்‌ நடப்பது 
போல்‌ இருந்தது. 

சுவிசேஷத்தை வாழ்ந்து காட்டுதல்‌ என்பது பரிவிரக்கத்தை வேண்டிக்‌ 
கேட்டது. லூக்கா, “காணியாட்சிகளையும்‌, ஆஸ்திகளையும்‌ விற்று, 
ஒவ்வொருவனுக்கும்‌ தேவையானதற்குத்‌ தக்கதாக அவைகளில்‌ எல்லாருக்‌ 
கும்‌ பகிர்ந்து கொடுத்தார்கள்‌” (அப்‌. 2:45) என்று கூறினார்‌. அவர்கள்‌ 
மற்றவர்களிடம்‌ “நீங்கள்‌ எனக்கு உதவி செய்வீர்களா?” என்று கேட்க 








வில்லை, மாறாக தங்களிடையே இருந்த வறுமைப்பட்டவர்களிடத்தில்‌ 
அவர்கள்‌, “நான்‌ உங்களுக்கு உதவலாமா?”” என்று கேட்டார்கள்‌. 
பரிவிரக்கமுள்ள கிறிஸ்து அவர்களுக்குள்‌ வாழ்ந்தார்‌, மற்றும்‌ அந்தப்‌ 
பரிவிரக்கமானது அவர்களின்‌ நோக்கங்களிலும்‌ செயல்பாடுகளிலும்‌ 
வெளிப்படுத்தப்பட்டது. 

ஆதிக்‌ கிறிஸ்தவர்கள்‌ சுவிசேஷத்தின்‌ ஒருமைப்பாட்டைக்‌ காத்துக்‌ 
கொண்டதன்‌ மூலமாகவும்‌ அதை வாழ்ந்து காட்டினர்‌. லூக்கா, 
“விசுவாசிகளெல்லாரும்‌ ஒருமித்திருந்து, சகலத்தையும்‌ பொதுவாய்‌ வைத்து 
அநுபவித்தார்கள்‌?” (அப்‌. 2:44) என்று எழுதினார்‌. பிற்பாடு அவர்‌, 
“விசுவாசிகளாயெ திரளான கூட்டத்தார்‌ ஒரே இருதயமும்‌ ஒரே 





மனமுமுள்ளவர்களாயிருந்தார்கள்‌ ...” (அப்‌. 4:32) என்றும்‌ கூட எழுதினார்‌. 
அவர்கள்‌ சுவிசேஷத்திற்குக்‌ கீழ்ப்படிந்த பொழுது தேவனுடைய 


20 


ஆவியானவரால்‌ ஆவிக்குரிய ஒருமைப்பாட்டில்‌ ஒன்றாகப்‌ பிணைக்கப்‌ 
பட்டனர்‌, மற்றும்‌ அவர்கள்‌ ஆவியானவரின்‌ செய்தியின்மேல்‌ கொண்ட 
பற்றுறுதியினாலும்‌, மாயமற்ற சுயநலமின்மையாலும்‌, ஒருவர்மீது ஒருவர்‌ 
கொண்டிருந்த உண்மையான அக்கறையினாலும்‌ அந்த ஐக்கியத்தைப்‌ 
பராமரித்துக்‌ காத்தனர்‌. 

கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தைக்‌ கவனித்து, அதற்குக்‌ கீழ்ப்படிந்து, அதை 
வாழக்‌ கூடிய விருப்பமுள்ள மக்கள்‌ இருக்கும்‌ இடங்களிலெல்லாம்‌ 
கிறிஸ்துவின்‌ சபையானது நிலவ முடியும்‌. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான்‌ 
ஹார்டிங்‌ கல்லூரியில்‌ படித்த பொழுது, சில வேளைகளில்‌ நான்‌ 
அர்க்கன்சாஸில்‌ உள்ள ஸ்பிரிங்‌ஃபீல்டு என்ற இடத்திற்குச்‌ சென்று 
பிரசங்கித்துள்ளேன்‌. அங்கிருந்த சபையானது சிறியதாய்‌ இருந்தது, ஆனால்‌ 
அளவில்‌ உள்ள குறைபாட்டை அது ஆவியில்‌ நிறைவு செய்தது. இந்த 
சபையானது ஏறக்குறைய பன்னிரெண்டு பெண்களைக்‌ கொண்டதாக 
இருந்தது. சபையில்‌ ஆண்களே இல்லாத நிலையில்‌ பெண்கள்‌ 
தாங்களாகவே ஊழியத்தைச்‌ செய்ய வேண்டியதாயிருந்தது. என்னுடன்‌ 
அறையில்‌ தங்கியிருந்த டெர்ரி ஸீமென்‌ என்பவர்‌ என்னுடன்‌ வந்து, நாங்கள்‌ 
ஆராதனை முழுவதையும்‌ நடத்துவதுண்டு. நான்‌ பிரசங்கிக்க டெர்ரி 
அவர்கள்‌ பாடலை வழிநடத்தி, ஜெபம்‌ செய்து, கர்த்தருடைய பந்தியை 
வழங்குவார்‌. டெர்ரி அவர்கள்‌ பிரசங்கிக்கையில்‌ ஆராதனையின்‌ மற்ற 








செயல்களை நான்‌ ஏற்று நடத்துவேன்‌. 

இந்தப்‌ பெண்கள்‌ சிரமமான சூழ்நிலையில்‌ இருந்தனர்‌. அவர்களுக்கு 
உதவி செய்ய யாரும்‌ இல்லை, ஆனால்‌ அவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ சபையாக 
தங்களை உறுதியுடன்‌ தொடர்ந்து ஒப்புக்‌ கொடுத்து நிலைத்திருந்தனர்‌. 
புதன்‌ கிழமை இரவுகள்‌ போன்ற கூட்டங்களில்‌ அவர்களுக்குப்‌ 
பிரசங்கியார்‌ இல்லாத வேளையில்‌ அவர்கள்‌ ஒரு கிறிஸ்தவப்‌ பெண்‌ 
குழுவாயிருந்து பாடல்‌ பாடி, ஜெபம்‌ செய்து, வேதாகமத்தைப்‌ 
படிப்பார்கள்‌. சூழ்நிலைகள்‌ மிகச்‌ சிறந்தவைகளாக இல்லையென்றாலும்‌ 
கூட அவர்கள்‌ சுவிசேஷத்தை தொடர்ந்து வாழ்ந்து காட்டினர்‌. 

நீங்கள்‌ எப்பொழுதாவது அர்க்கன்சாசின்‌ ஸ்பிரிங்‌ஃபீல்டுக்குச்‌ 
சென்றால்‌, அந்தக்‌ கிறிஸ்துவின்‌ சபையார்‌ இன்னமும்‌ கூடி வருவதையும்‌ 
ஆராதிப்பதையும்‌ நீங்கள்‌ காண்பீர்கள்‌. அந்த சபையானது பெலமுள்ள 
காகவும்‌ செயல்படுவதாகவும்‌ இருப்பதை நீங்கள்‌ காண்பீர்கள்‌. இன்னமும்‌ 
அது பெரிதாகவில்லை, ஆனால்‌ உண்மையுள்ளதாகவும்‌ உறுதியுள்ள 
தாகவும்‌ அது உள்ளது. கடினமான சூழ்நிலையிலும்‌ கூட சுவிசேஷத்தை 
தினமும்‌ வாழ்ந்து காட்டும்‌ அந்தப்‌ பெண்கள்‌ இல்லையென்றால்‌ 
ஸ்பிரிங்‌ஃபீல்டில்‌ உள்ள சபையானது அதேகமாக இருந்திருக்காது. 
சமுதாயத்தில்‌ ஒரு சடையாய்‌ வாழ்ந்திருப்பதால்‌ ஏற்பட்ட கஷ்டங்களை 
அவர்கள்‌ அறிந்திருந்தார்கள்‌. 

பல மக்கள்‌ ஞானஸ்நானப்படுத்தப்படும்‌ முகாம்களைப்‌ பற்றி நாம்‌ 





அடிக்கடி கேள்விப்படுகின்றோம்‌. அவர்கள்‌ தேவனுடைய ஆவியானவரால்‌ 
தேவனுடைய இராஜ்யத்தில்‌ பிறந்தவர்களாகின்றனர்‌, கிறிஸ்துவின்‌ 
சபையானது கூடி வரத்‌ தொடங்குகின்றது. அந்த இடத்தில்‌ சபை 





21 


நிலைநாட்டப்பட்டது போலத்‌ தோன்றுகின்றது. இருப்பினும்‌ முகாம்‌ 
முடிந்து முகாம்‌ நடத்தியவர்கள்‌ சென்ற பிறகு, புதிய கிறிஸ்தவர்கள்‌ 
நம்பிக்கையிழந்துவிடுகின்றனர்‌. விரைவிலேயே, ஆராதனைக்கு வருபவர்‌ 
களின்‌ எண்ணிக்கை படிப்படியாகச்‌ சுருங்குகின்றது, கடைசியில்‌ 
சபையானது கூடிவருதல்‌ நின்று போகின்றது. ஒவ்வொருவரும்‌ 
சுவிசேஷத்தை வாழ்ந்து காட்டுவதிலிருந்து வெளியேறி விடுகின்றனர்‌, அந்த 
இடத்தில்‌ சபை இல்லாமல்‌ போகின்றது. சுவிசேஷம்‌ வாழ்ந்து 
காட்டப்படாத இடத்தில்‌ கிறிஸ்துவின்‌ சபையானது பிழைத்திருக்க 
முடியாது. 

சுவிசேஷத்தை வாழ்ந்து காட்டும்‌ மக்களைக்‌ கொண்டு கிறிஸ்து 
கும்முடைய சபையைப்‌ பெந்தெகொஸ்தே நாளன்று நிலைநாட்டினார்‌, 
இன்றைய நாட்களில்‌ அவருடைய சபையானது அது இல்லாத இடங்களில்‌ 
இதே வழிமுறையிலேயே நிலைநாட்டப்படுகின்றது. இந்த விதிக்கு எந்த 
விதிவிலக்கும்‌ இருப்பதில்லை. சபையானது நமது சமுதாயத்தில்‌ வாழ 
வேண்டுமென்றால்‌, நாம்‌ சுவிசேஷத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து அதை வாழ்ந்து 
காட்ட வேண்டும்‌. 














முடிவுரை 
அப்படி என்றால்‌, கிறிஸ்து தம்முடைய சபையை எவ்விதம்‌ 
நிலைநாட்டினார்‌? சுவிசேஷம்‌ பிரசங்கிக்கப்படுதல்‌, அது கழ்ப்படியப்‌ 
படுதல்‌ மற்றும்‌ அது வாழப்படுதல்‌ ஆகியவற்றின்‌ மூலமே அதை அவர்‌ 
செய்தார்‌. நாம்‌ செய்ய வேண்டியதும்‌ நமக்குக்‌ தெளிவாயிருக்கிறது: 
இன்றைய நாட்களிலும்‌ சபையானது இதே வழிமுறையில்‌ தான்‌ நிலை 
நாட்டப்படுகின்றது. அதே சுவிசேஷம்‌ பிரசங்கிக்கப்பட்டு, அதே 
சுவிசேஷம்‌ கீழ்ப்படியப்பட்டு, அதே சுவிசேஷம்‌ வாழப்படுகின்ற இடத்தில்‌ 
பெந்தெகொஸ்தே நாளன்று நிலை நாட்டப்பட்ட அதே சபை 
நிலைநாட்டப்பட்டு வாழ்கின்றது. 
புதிய ஏற்பாட்டின்‌ சுவிசேஷத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து, அதை அன்றாடம்‌ 
வாழுங்கள்‌, நீங்கள்‌ கிறிஸ்துவின்‌ சடையாய்‌ இருப்பீர்கள்‌. 
திருமணப்‌ பிரசங்கம்‌ செய்த ஒரு பிரசங்கியாரைப்‌ பற்றிய கதை 
யொன்று கூறப்படுவதுண்டு. அவர்‌ பின்வரும்‌ சிந்தனையை வலியுறுத்திக்‌ 
கொண்டிருந்தார்‌: “நீங்கள்‌ தேவனுடைய திட்டத்தை அறிவீர்கள்‌; ஒரு 
பெண்ணுக்கு ஒரு ஆண்‌, மற்றும்‌ ஒரு ஆணுக்கு ஒரு பெண்‌ மாத்திரமே. அது 
அவருடைய திட்டமாய்‌ உள்ளது. அதன்‌ மீது நீங்கள்‌ முன்னேற்றம்‌ எதையும்‌ 
செய்ய இயலாது.” ஏறக்குறைய ஒரு மணி நேரம்‌ அளவாக அவர்‌ 
இக்கருத்தையே மேலும்‌ மேலும்‌ கூறிக்‌ கொண்டிருந்தார்‌. ஆராதனை 
முடிந்த போது அவர்‌ கதவருகில்‌ நின்று ஒவ்வொருவரையும்‌ வாழ்த்திக்‌ 
கொண்டிருந்தார்‌, அவர்‌ அப்பொழுது திருமணமாகாத இரு பெண்களைக்‌ 
கண்டார்‌. இந்தப்‌ பெண்களுக்குத்‌ திருமணமாகும்‌ வாய்ப்பு கடந்து 
விட்டிருந்தது என்பது தெளிவாய்த்‌ தெரிந்தது. அவர்கள்‌, “பிரசங்கியார்‌ 
அவர்களே, நாங்கள்‌ அதன்‌ மீது முன்னேற்றம்‌ எதுவும்‌ செய்ய 














22 


விரும்பவில்லை, நாங்கள்‌ அதனுள்‌ சென்று சேரவே விரும்புகின்றோம்‌” 
என்று கூறினார்கள்‌. 

கிறிஸ்துவின்‌ சபையைப்‌ பற்றிய உங்கள்‌ உணர்வுகள்‌ இது போன்றதாக 
இல்லையா? நீங்கள்‌ அதை முன்னேற்றப்படுத்த முடியாது. அவர்‌ உங்களைப்‌ 
பற்றி உங்களை விடச்‌ சிறந்த முறையில்‌ அறிகின்றார்‌. அவர்‌ தம்முடைய 
சபையை உங்களது தேவைகளுக்காக வடிவமைத்துள்ளார்‌. கிறிஸ்துவின்‌ 
சடையில்‌ ஏற்படுத்தப்படும்‌ எந்த மாற்றமும்‌ அதன்‌ தெய்வீகத்துவ முழுமைப்‌ 
பண்பை நீக்கிப்‌ போட்டு, அதற்குப்‌ பதிலாக மனித பலவீனத்தை 
இடுகின்றது. 

கிறிஸ்துவை அவர்‌ இருக்றெ வண்ணமாகவே ஏற்றுக்‌ கொள்ளுங்கள்‌, 
மற்றும்‌ அவருடைய சுவிசேஷத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து அதை வாழ்ந்து 
காட்டுவதின்‌ மூலம்‌ அவர்‌ கட்டிய அதே சடையாராகுங்கள்‌. 


23 


1 
தவனுடைய ஒராக்யம்‌ 


“இருளின்‌ அகிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது 
அன்பின்‌ குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராமாயிருக்றெ 
பிதாவை ஸ்தோச்கிரிக்கிறோம்‌ ” (கொலோ. 1:13). 


“சமுத்திரமானது ஒரு யானை நீந்தக்‌ கூடிய அளவு ஆழமானதாகவும்‌, 
ஆனால்‌ ஒரு சிறு குழந்தையானது அதன்‌ கரையில்‌ சிரமமாய்‌ நடக்குமளவு 
ஆழமற்றதாகவும்‌ உள்ளது?” என்று யாரோ ஒருவர்‌ கூறியுள்ளார்‌. 
சமுத்திரமானது மாறுபட்ட பல பண்புகள்‌ கொண்டதாகவே உள்ளது. அது 
கடற்கரையையும்‌, ஆழமற்ற நீர்ப்பகுதிகளையும்‌ கொண்டதாக உள்ளது, 
இருப்பினும்‌ அது மாபெரும்‌ ஆழங்களும்‌, பரவலும்‌, மிக விரிவான 
அகலமும்‌ கொண்டதாகவும்‌ உள்ளது. 

அதுபோலவே, புதிய ஏற்பாட்டின்‌ சபையும்‌ பலவித அம்சங்களைக்‌ 
கொண்டுள்ளது. பணிப்‌ பொறுப்பில்‌ அதன்‌ ஒருமைப்பாட்டையும்‌, 
கிறிஸ்துவுடன்‌ நமது ஐக்கியத்தையும்‌ நாம்‌ உய்த்துணரும்‌ பொழுது, நாம்‌ 
சபையைக்‌ கிறிஸ்துவின்‌ சரீரமாகக்‌ காண்கின்றோம்‌ (ரோமர்‌ 12:5). 
அவருடைய சடையார்‌ என்ற வகையில்‌ நாம்‌ பெறும்‌ கதகதப்பு, ஆதரவு 
மற்றும்‌ தோழமை ஆகியவற்றை நாம்‌ நினைக்கும்‌ பொழுது, நாம்‌ அதைத்‌ 
தேவனுடைய குடும்பமாகக்‌ கண்ணோக்குகின்றோம்‌ (எபே. 2:19). அதை 
நாம்‌ தேவனுடைய சட்டம்‌ மற்றும்‌ ஆளுகை என்ற கண்ணோக்கில்‌ இருந்து 
சிந்திக்கையில்‌, பூமியில்‌ அதைத்‌ தேவனுடைய இராஜ்யம்‌ என்று 
உணர்கின்றோம்‌ (மத்‌. 16:16-18). 

மாறுபட்ட இந்த விவரணங்கள்‌ ஒன்று மற்றவற்றுடன்‌ முரண்படுவ 
தில்லை, ஆனால்‌ நாம்‌ சபை என்று (மொழிபெயர்ப்பில்‌) அழைக்கின்றதன்‌ 
தெய்வீக உறுப்பினுடைய ஒன்றுபட்ட இயல்பை விவரிக்கும்‌ வகையில்‌ 
அவை ஒன்று கலந்தவைகளாகவே உள்ளன, புதிய ஏற்பாட்டின்‌ சபையினு 
டைய மகிமை என்பது கிறிஸ்து சிலுவையின்‌ மூலம்‌ அளித்த திரளான 
பரிசுத்த பண்புகளை உள்ளடக்கம்‌ கொண்டுள்ளது. 

கேள்விக்கு அப்பாற்பட்ட வகையில்‌, நாம்‌ சபையை ஒரு இராஜ்ய 
மாகக்‌ கண்ணோக்க வேண்டும்‌ என்று பரிசுத்த ஆவியானவர்‌ விரும்பு 
கின்றார்‌. பவுல்‌ மனமாற்றம்‌ பற்றி இருளின்‌ அதிகாரத்தினின்று கிறிஸ்துவின்‌ 
இராஜ்யத்திற்கு மாறுதல்‌ என்று கூறினார்‌: “இருளின்‌ அதிகாரத்தினின்று 
நம்மை விடுதலையாக்கித்‌ தமது அன்பின்‌ குமாரனுடைய இராஜ்யத்திற்கு 
உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதா ...” (கொலோ. 1:13). மனமாற்றம்‌ 


24 


என்பது கிறிஸ்துவின்‌ சரீரத்தினுள்‌ பிரவேசித்தல்‌ என்று புதிய ஏற்பாட்டின்‌ 
மற்ற இடங்களில்‌ விவரிக்கப்பட்டுள்ளதாலும்‌ (௪.கா. ரோமர்‌ 6:3; கலா. 
3:27) மற்றும்‌ கிறிஸ்துவின்‌ சரீரம்‌ என்பது சபை என்பதாகக்‌ கூறப்பட்டுள்ள 
தாலும்‌ (எபே. 1:21-23), இதைத்‌ தொடர்ந்து, நாம்‌ சபையை கிறிஸ்துவின்‌ 
சரீரமாகவும்‌, கிறிஸ்துவின்‌ இராஜ்யமாகவும்‌ (அல்லது தேவனுடைய 
இராஜ்யமாகவும்‌) அதே ஆவிக்குரிய உயிர்ப்‌ பொருளாகவும்‌ கண்ணோக்க 
வேண்டுமென்று பரிசுத்த ஆவியானவர்‌ விரும்புகின்றார்‌. 

“இராஜ்யம்‌?” என்ற வார்த்தையானது வேதாகமத்தில்‌ குறைந்தது 
ஆறு சந்தர்ப்பப்‌ பொருட்களில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. (1) இது 
பூமிக்குரிய உலகியல்‌ சார்ந்த அரசாட்சியைக்‌ குறிக்கப்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டுள்ளது (மத்‌. 4:8). (2) இது பழைய மற்றும்‌ புதிய ஏற்பாடுகளில்‌ 
“தேவனுடைய ஆளுகை” என்ற கருத்தைக்‌ கொண்டுவரப்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரவேலைக்‌ தேவன்‌ தம்‌ தேர்ந்து கொண்ட 
தேசமாக முறைப்படி ஏற்படுத்திய பொழுது, அவர்‌ அதைத்‌ தம்முடைய 
இராஜ்யமாக அடையாளம்‌ கண்டார்‌ (யாக்‌. 19:5, 6. (3) இது தேவனுடைய 
ஆட்சியுரிமை செலுத்துதல்‌ அல்லது வல்லமை என்பதைக்‌ குறிக்கப்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது (மத்‌. 12:28). தேவனுடைய சித்தம்‌ எங்கெல்லாம்‌ 
கீழ்ப்படியப்‌ படுகின்றதோ அங்கெல்லாம்‌ தேவனுடைய ஆளுகை 
நிலவுகின்றது. (4) இது பரலோகத்தில்‌ தேவனுடைய ஆளுகையைக்‌ குறிக்கப்‌ 
பயன்படுத்தப்படுகின்றது. கிறிஸ்தவ நெறிகளில்‌ வளரும்படி பேதுரு 
(கிறிஸ்தவர்களை) வலியுறுத்திய வேளையில்‌ அவா்‌ பரலோகத்தை 
நமது கர்த்தருடைய நித்திய இராஜ்யம்‌ என்று குறிப்பிட்டார்‌: 
“இவ்விதமாய்‌, நம்முடைய கர்த்தரும்‌ இரட்சகருமாகிய இயேசு 
கிறிஸ்துவினுடைய நித்திய இராஜ்யத்துக்குட்படும்‌ பிரவேசம்‌ உங்களுக்குப்‌ 
பரிபூரணமாய்‌ அளிக்கப்படும்‌” (2 பேது. 1:11). (5) இது சபைக்குப்‌ 
பயன்படுத்தப்படுகின்றது. சபையென்பது தேவனுடைய பரலோக 
இராஜ்யத்தின்‌ பூமிக்குரிய வெளிப்பாடாய்‌ உள்ளது. ஆகையால்‌, இது 
பரலோக இராஜ்யம்‌ (மத்‌. 16:18, 19), தேவனுடைய இராஜ்யம்‌ 
(யோவா. 3:5), மற்றும்‌ அவருடைய அன்பின்‌ குமாரனுடைய இராஜ்யம்‌ 
(கொலோ. 1:13) என்று குறிப்பிடப்‌ படுகின்றது. (6) இந்த வார்த்தையானது 
சாத்தானின்‌ ஆளுகையைக்‌ குறிப்பதில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. 
“சாத்தானின்‌ ராஜ்யம்‌” (மத்‌. 12:26) என்ற சொற்றொடரின்‌ மூலம்‌ அவனது 
வல்லமை தெரிவிக்கப்படுகின்றது. ' 

சபையை தேவனுடைய இராஜ்யம்‌ என்பதாகச்‌ சிந்திப்பது ஊக்க 








மூட்டுவதாகவும்‌ மறைபொருள்‌ உணர்த்துவதாகவும்‌ உள்ளது. 
கர்த்தருடைய பூமிக்குரிய இராஜ்யமான சடையின்‌ பண்புகளின்‌ மீது நாம்‌ 
குறிப்பாகக்‌ கவனம்‌ செலுத்துவோம்‌. 


ஆவிக்குரிய ஒரு இராஜ்யம்‌ 
அடிப்படையான இயல்பில்‌ சபை என்பது சரீரப்‌ பிரகாரமான 
தாகவோ அல்லது உலகப்‌ பிரகாரமானதாகவோ இன்றி ஆவிக்குரிய ஒரு 


25 


இராஜ்யமாக உள்ளது. பிலாத்து இயேசுவை நோக்கி, “நீ யூதருடைய 
ராஜாவா?” என்று கேட்ட பொழுது (யோவா. 18:33) இயேசு, “என்‌ ராஜ்யம்‌ 
இவ்வுலகத்திற்குரியதல்ல, என்‌ ராஜ்யம்‌ இவ்வுலகத்திற்குரியதானால்‌ நான்‌ 
யூதரிடத்தில்‌ ஒப்புக்‌ கொடுக்கப்படாதபடிக்கு என்‌ ஊழியக்காரர்‌ 
போராடியிருப்பார்களே; இப்படியிருக்க என்‌ ராஜ்யம்‌ இவ்விடத்திற்குரிய 
குல்ல” (யோவா. 18:36) என்று கூறியதன்‌ மூலம்‌ பதில்‌ அளித்தார்‌. 

இராஜ்யத்தின்‌ ஆவிக்குரிய இந்த இயல்பானது சபையைப்‌ பற்றிய 
இன்றியமையாத சத்தியங்களை அறிமுகப்படுத்துகின்றது. முதலாவது, 
சபையின்‌ தலைமையகமானது பூமியில்‌ அல்ல, பரலோகத்தில்‌ உள்ளது. நமது 
மாண்புமிக்க அரசரான கிறிஸ்து பரலோகத்தில்‌ தேவனுடைய வலது 
புறத்தில்‌ அமர்ந்துள்ளார்‌ (அப்‌. 2:33). அவர்‌ இராஜ்யத்தைப்‌ பிதாவாகிய 
தேவனுக்குக்‌ கடைசிக்‌ காலத்தில்‌ ஒப்புக்‌ கொடுக்கும்‌ வரை (1 கொரி. 15:24) 
தேவனுடைய பூமிக்குரிய இராஜ்யத்தில்‌ இராஜாவாக ஆளுகை செய்வார்‌. 
இவ்விதமாக கிறிஸ்தவர்கள்‌ என்போர்‌ தங்களை இயேசுவின்‌ கர்த்தத்துவத்‌ 
திற்குக்‌ கீழ்ப்படுத்தியதினால்‌ தேவனுடைய ஆளுகைக்குள்‌ நுழைந்துள்ள 
மக்களாய்‌ இருக்கின்றனர்‌ (பிலி. 2:9-11). 

இரண்டாவது, கிறிஸ்தவர்களின்‌ வாழ்வு, ஊழியம்‌, மற்றும்‌ ஆராதனை 
ஆகியவை சரீரப்‌ பிரகாரமானவைகள்‌ அல்ல, ஆவிக்குரியவற்றையே 
மையமாகக்‌ கொண்டுள்ளது. நாம்‌ ஆவிக்குரிய யுத்தம்‌ செய்து (எபே. 6:12), 
தேவனுக்கு ஆவிக்குரிய பலிகளைச்‌ செலுத்தி (1 பேது. 2:5), ஆவிக்குரிய 
உணவில்‌ வாழ்ந்து (எபே. 5:12-14) மற்றும்‌ பரலோகத்தில்‌ குடியுரிமை 
யுள்ளவர்களாய்‌ இவ்வுலகத்தைக்‌ கடந்து செல்லும்‌ பயணிகளாய்‌ 
இவ்வுலகில்‌ வாழ்கின்றோம்‌ (பிலி. 3:20; 1 பேது. 2:11). 


தேவன்‌ நமது இருதயங்களில்‌ ஆளுமை 
செலுத்தி ஆட்சி செய்கன்ற பொழுது 
நாரம்‌ தேவனுடைய அரசின்‌ உண்மையான 
குடிமகன்களாய்‌ இருக்கின்றோம்‌. 


மூன்றாவது, இந்த ஆவிக்குரிய இராஜ்யத்தின்‌ உறுப்பினர்கள்‌ என்ற 
வகையில்‌ இவ்வுலகத்தின்‌ பொருள்களுக்குரிய உண்மைத்‌ தன்மை 
களுடனான நமது உறவுகள்‌ பரலோக ராஜ்யத்தின்‌ நமது ஆவிக்குரிய 
குடியுரிமையினால்‌ ஆளப்படுகின்றன. நாம்‌ நித்தியத்தின்‌ உருப்பெருக்கி 
மூலமாகக்‌ கண்ணோக்குகையில்‌ இந்த வாழ்வின்‌ பகட்டுக்களினுடைய 
மதிப்பற்ற தன்மையைக்‌ காண்கின்றோம்‌. 

ஒரு கிறிஸ்தவருக்கும்‌ பிசாசானவனுக்கும்‌ இடையில்‌ நடப்பதாக ஒரு 
கற்பனை உரையாடலை யாரோ ஒருவர்‌ முன்‌ மொழிந்துள்ளார்‌. 
பிசாசானவன்‌, “திருவாளர்‌. கிறிஸ்தவர்‌ அவர்களே, நான்‌ உங்களுக்கு 
ஒவ்வொன்றையும்‌ தருவேன்‌. நான்‌ உங்களுக்கு வீடுகளையும்‌, நிலங்களை 
யும்‌ பணத்தையும்‌ தருவேன்‌” என்று கூறுகின்றான்‌. திருவாளர்‌. கிறிஸ்தவர்‌, 


26 


“நான்‌ ஒவ்வொன்றையும்‌ பெற்றுள்ளேன்‌. எனது பிதாவானவர்‌ 
உலகத்தையும்‌ அதில்‌ உள்ள யாவற்றையும்‌ சொந்தமாகக்‌ கொண்டுள்ளார்‌. 
நீ எனக்கு ஏதொன்றையும்‌ தர முடியாது, ஏனென்றால்‌ நான்‌ 
ஒவ்வொன்றையும்‌ பெற்றுள்ளேன்‌” என்று பதில்‌ கூறுகின்றார்‌. 
பிசாசானவன்‌ மீண்டும்‌ முயற்சி செய்கின்றான்‌: “நான்‌ உங்களிடத்திலிருந்து 
ஒவ்வொன்றையும்‌ எடுத்து விடுவேன்‌. நான்‌ உங்கள்‌ வீட்டையும்‌, உங்கள்‌ 
மகிழ்ச்சியையும்‌ மற்றும்‌ உங்கள்‌ பணத்தையும்‌ எடுத்துக்‌ கொள்வேன்‌. ” 
திருவாளர்‌ கிறிஸ்தவர்‌, “நீ ஏதொன்றையும்‌ என்னிடத்திலிருந்து எடுத்து விட 
முடியாது. நான்‌ ஏதொன்றையும்‌ பெற்றிருக்கவில்லை. நான்‌ பெற்றுள்ள 
யாவும்‌ தேவனுக்குக்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. நான்‌ அவருடைய ஆவிக்குரிய 
இராஜ்யத்தைச்‌ சேர்ந்தவனாக இருக்கின்றேன்‌, எனவே எனது உண்மை 
யான மதிப்பீடுகள்‌ இயல்பில்‌ ஆவிக்குரியவைகளாயுள்ளன” என்று பதில்‌ 
கூறுகின்றார்‌. பிசாசானவன்‌ இன்னொரு முறை முயற்சி செய்கின்றான்‌: 
“நான்‌ உம்மைக்‌ கொன்று விடுவேன்‌, நான்‌ உம்‌ உயிரை எடுத்துக்‌ 
கொள்வேன்‌.” திருவாளர்‌ கிறிஸ்தவர்‌, “என்னைப்‌ பொறுத்தமட்டில்‌ 
கிறிஸ்து எனக்கு ஜீவன்‌, சாவு எனக்கு ஆதாயம்‌” என்கின்றார்‌. பிசாசானவன்‌ 
கடைசி முயற்சியொன்றே மேற்கொள்ளுகின்றான்‌: “நான்‌ உம்முடைய 
வாழ்வை இடுக்கண்‌ நிறைந்ததாக்குவேன்‌. பாவிகள்‌ செய்கின்ற மகிழ்ச்சிக்‌ 
குரியவைகள்‌ யாவற்றையும்‌ நீர்‌ காண்பீர்‌, உம்மால்‌ அவைகளைச்‌ செய்ய 
முடியாது போகும்‌. நீர்‌ மனநிறைவற்ற வகையில்‌ வாழ்வீர்‌.” திருவாளர்‌ 
கிறிஸ்தவர்‌, “இயேசுவின்‌ சித்தத்தை நிறைவேற்றுவதே எனது மிக உயர்ந்த 
மகிழ்ச்சியாகும்‌”” என்று அறிவிக்கின்றார்‌. தேவனுடைய ஆவிக்குரிய 
இராஜ்யத்தின்‌ உறுப்பினராய்‌ இருப்பது என்பது இந்த உலகையும்‌ இதன்‌ 
சோதனைகளையும்‌ மாறுபட்ட வெளிச்சத்தில்‌ நோக்கச்‌ செய்கின்றது. இது 
நம்மை யோவானுடன்‌ சேர்ந்து, “உலகமும்‌ அதின்‌ இச்சையும்‌ ஒழிந்து 
போம்‌; தேவனுடைய சித்தத்தின்படி செய்றெவனோ என்றென்றைக்கும்‌ 
நிலைத்திருப்பான்‌” (1 யோவா. 2:17) என்று கூற உதவுகின்றது. 

பரலோக ராஜ்யத்தின்‌ குடிமக்களாய்‌ இருப்பவர்கள்‌, உலகத்தின்‌ 
மக்களைப்‌ போல இவ்வுலகத்தைக்‌ கண்ணோக்குவதில்லை. இந்த உலகை 
மட்டும்‌ சார்ந்தவார்களாயிருப்பவர்கள்‌ தங்கள்‌ உடமைகள்‌, தங்கள்‌ 
நிகழ்காலம்‌ மற்றும்‌ வருங்காலம்‌ மற்றும்‌ உலக விவகாரங்கள்‌ ஆகியவை 
பற்றிக்‌ கவலைப்பட வேண்டும்‌. கிறிஸ்தவர்கள்‌ இவ்வுலகத்தில்‌ 
இருக்கின்றனர்‌ அனால்‌ நாம்‌ இவ்வுலகத்கைச்‌ சார்ந்தவர்கள்‌ அல்ல. நாம்‌ 
சரீரப்‌ பிரகாரமான இராஜ்யத்தைச்‌ சேர்ந்தவர்களாயிராமல்‌, ஆவிக்குரிய 
ராஜ்யத்தைச்‌ சேர்ந்தவர்களாய்‌ இருக்கின்றோம்‌. நமது பயபக்தியானது 
உலகப்‌ பிரகாரமானதாக இன்றி, ஆவிக்குரியதாக உள்ளது. நாம்‌ 
வியாதிப்பட்டவர்களுக்கு சேவை செய்து, பசித்தவர்களுக்கு உணவளித்து, 
உலகத்தை வாழ்வதற்குச்‌ சிறந்த இடமாக்க உழைக்கின்ற பொழுது நமது 
உண்மையான அக்கறை நித்தியத்தைப்‌ பற்றியதாகவே உள்ளது. நாம்‌ 
சந்திக்கின்ற எல்லாரிடத்திலும்‌ நாம்‌ மற்ற எல்லாவற்றைக்‌ காட்டிலும்‌ 
ஒவ்வொரு நபரின்‌ ஆவிக்குரிய இரட்சிப்பையே மிக மேலாக வலியுறுத்து 
கின்றோம்‌. நாம்‌ உலகப்‌ பிரகாரமான இலக்குகளுக்காக இன்றி ஆவிக்குரிய 


27 





இலக்குகளுக்காகவே வாழ்கின்றோம்‌. இவ்வுலகத்தின்‌ மனிதர்கள்‌ புதிய 
உடைகளை விற்பார்கள்‌; கிறிஸ்தவர்களோ புதிய ஆத்துமாக்களைத்‌ 
தேடுகின்றார்கள்‌. 


நீதியின்‌ ஒரு இராஜ்யம்‌ 

இரண்டாவது, சபை என்பது நீதியின்‌ இராஜ்யமாக உள்ளது. பரலோக 
ராஜ்யத்தின்‌ குடிமக்கள்‌ தாங்கள்‌ இந்த இராஜ்யத்தினுள்‌ பிரவேசிப்பதற்கு 
முன்பு அவர்கள்‌ வாழ்ந்தது போல வாழ்வதில்லை. இராஜ்யத்தின்‌ 
பிள்ளைகள்‌ வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளாய்‌ இருக்கின்றனர்‌ என்று பவுல்‌ 
கூறினார்‌: “முற்காலத்தில்‌ நீங்கள்‌ அந்தகாரமாயிருந்தீர்கள்‌, இப்பொழுதோ 
கர்த்தருக்குள்‌ வெளிச்சமாயிருக்கிறீர்கள்‌; வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளாய்‌ 
நடந்து கொள்ளுங்கள்‌. ஆவியின்‌ கனி, சகல நற்குணத்திலும்‌ நீதியிலும்‌ 
உண்மையிலும்‌ விளங்கும்‌. கர்த்தருக்குப்‌ பிரியமானது இன்னதென்று 
நீங்கள்‌ சோதித்துப்‌ பாருங்கள்‌” (எபே. 5:8-10). மேலும்‌ அவர்‌, “தேவனு 
டைய ராஜ்யம்‌ புசிப்பும்‌ குடிப்புமல்ல, அது நீதியும்‌ சமாதானமும்‌ பரிசுத்த 
அவியினாலுண்டாகும்‌ சந்தோஷமுமாயிருக்கிறது” (ரோமர்‌ 14:17) என்று 
கூறினார்‌. 

புதிய ஏற்பாடானது இரு வகை நீதியைப்‌ பற்றிப்‌ பேசுகின்றது. ஒன்று 
ஏவப்பட்ட எழுத்தாளர்களால்‌ அடிக்கடி பேசப்படுகின்ற நீடித்து 
வழங்கப்படுகின்ற நீதியாக உள்ளது. நாம்‌ கிறிஸ்தவர்களாகின்ற போது, 
இந்த நீதியானது நம்மேல்‌ பொழியப்படுகின்றது, நாம்‌ தேவனுக்கு முன்பாக 
நீதியாக்கப்படுகின்றோம்‌. கிறிஸ்துவுக்கு மனம்மாறுவதில்‌, நாம்‌ 
“அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பைக்‌ 
கொண்டு நீதிமான்களாக்கப்படுகின்றோம்‌” (ரோமர்‌ 3:24). 

புதிய ஏற்பாடானது காட்சிப்படுத்த ப்படும்‌ நீதியொன்றையம்‌ 
குறிப்பிடுகின்றது. கிறிஸ்தவர்கள்‌ நீதியில்‌ நடந்து அல்லது நீதியை 
வழக்கமாய்‌ வெளிப்படுத்தி நடந்து கொள்ள வேண்டியவர்களாய்‌ 
இருக்கின்றனர்‌. யோவான்‌, “... நீதியைச்‌ செய்கிறவன்‌ அவர்‌ நீதியுள்ள 
வராயிருக்கிறதுபோலத்‌ தானும்‌ நீதியுள்ளவனாயிருக்கிறான்‌”” என்று 
எழுதினார்‌ (1 யோவா. 3:7). கிறிஸ்தவர்கள்‌ பாவத்தில்‌ “வாழ்தல்‌” அல்லது 
பாவத்தில்‌ “நடத்தல்‌” என்பது நினைத்தும்‌ பார்க்க முடியாததாக உள்ளது, 
யோவான்‌, “பாவஞ்செய்கிறவன்‌ பிசாசினாலுண்டாயிருக்கிறான்‌; ... 
தேவனால்‌ பிறந்த எவனும்‌ பாவஞ்‌ செய்யான்‌ ...” (1 யோவா. 3:8, 9) என்று 
கூறினார்‌. ஆகையால்‌ தேவனுடைய இராஜ்யமானது நீதியின்‌ இராஜ்யமாய்‌ 
உள்ளது; அதற்குள்‌ பிரவேசிப்பவர்களுக்கு நீதியானது நீட்டிக்கப்‌ 
படுகின்றது, மற்றும்‌ அதன்‌ உண்மையான குடிமக்களாய்‌ வாழ்பவர்களால்‌ 
நீதியானது காட்‌ சிப்படுத்தப்படுகின்றது. 

இருதயத்தில்‌ தேவனுடைய ஆளுகை மற்றும்‌ ஆட்சி செய்தல்‌ என்பது 
குன்னிலே வாழ்க்கையில்‌ நீதியை வெளிப்படுத்துகின்றது. அமெரிக்காவில்‌ 
1930களில்‌ ஏற்பட்ட மாபெரும்‌ மந்த நிலையின்‌ போது வாழ்ந்த ஒரு 
மனிதரைப்‌ பற்றிய கதையொன்று சொல்லப்படுகின்றது. அவர்‌ இந்த மந்த 





26 


நிலையினால்‌ சற்றும்‌ பாஇக்கப்படாதவராக, சபையின்‌ உறுப்பினராக 
வாழ்ந்து வந்தார்‌. மற்றவர்கள்‌ ஏழ்மையினால்‌ துன்புற்ற வேளையில்‌ இவர்‌ 
வசதியோடும்‌ செல்வத்தோடும்‌ வாழ்ந்தார்‌. இருப்பினும்‌ ஞாயிற்றுக்கிமுமை 
காலை வேளைகளில்‌ காணிக்கைத்‌ தட்டு அவரிடத்தில்‌ கொண்டு 
வரப்பட்ட பொழுது அவர்‌ ஒரு வெள்ளி நாணயத்தை மட்டுமே அதில்‌ 
இடுவார்‌. அந்த நாட்களில்‌ சபையானது இவ்வுலகத்தில்‌ கிறிஸ்துவின்‌ 
ஊழியத்தைச்‌ செய்வதற்கு மாபெரும்‌ நிதித்‌ தேவையுடையதாயிருந்தது, 
ஆனால்‌ இவர்‌ சீராக ஒரே ஒரு நாணயம்‌ மட்டுமே இட்டு வந்தார்‌. அவர்‌ 
இராஜ்யத்தில்‌ இருந்தாலும்‌, இராஜ்யம்‌ அவருக்குள்‌ இல்லை என்பது 
உறுதியாகும்‌. 

தேவன்‌ நமது இருதயங்களில்‌ ஆளுகை மற்றும்‌ ஆட்சி செய்யும்‌ 
பொழுதுதான்‌ நாம்‌ தேவனுடைய ராஜ்யத்தின்‌ உண்மையான குடிமகன்‌ 
களாய்‌ இருக்கின்றோம்‌. தேவனுடைய ராஜ்யம்‌ என்பது நீதியின்‌ 
இராஜ்யமாய்‌ இருக்கின்றது. இந்த இராஜ்யத்தில்‌ குடியுரிமை என்பது 
தேவனுடைய நாஜரீகத்தை உணருதலாகவும்‌, நமது அன்றாட வாழ்வில்‌ 
அவருடைய சித்தத்திற்கு (நம்மை) ஒப்புக்‌ கொடுத்தலாகவும்‌ 
அர்த்தப்படுகின்றது. 


நித்தியமான ஒரு இராஜ்யம்‌ 

மூன்றாவது, சபையானது பூமியில்‌ தேவனுடைய நித்திய இராஜ்யமாக 
உள்ளது. இது விரைவில்‌ கடந்தோடி விடுவதாகவோ அல்லது 
தற்காலிகமானதாகவோ இருப்பதில்லை; இது நிலையானதாகவும்‌, 
அசைக்கப்பட முடியாததாகவும்‌ மற்றும்‌ என்றென்றைக்கும்‌ அழிவற்ற 
தாகவும்‌ உள்ளது. 

பரலோகத்தின்‌ தேவன்‌ என்றென்றைக்கும்‌ அழியாத ஒரு இராஜ்யத்தை 
எழும்பப்‌ பண்ணுவார்‌ என்று தானியேல்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்தார்‌ 
(தானி. 2:44). மரியாள்‌ மேசியாவின்‌ பூமிக்குரிய தாயாவாள்‌ என்று 
காபிரியேல்‌ தூதன்‌ அவளுக்கு வெளிப்படுத்திய பொழுது, மேசியா ஆளுகை 
செய்யக்‌ கூடிய இராஜ்யத்தின்‌ நித்திய தன்மையைப்‌ பற்றி அவர்‌ 
குறிப்பிட்டார்‌: “அவர்‌ பெரியவாயிருப்பார்‌, உன்னதமானவருடைய 
குமாரன்‌ என்னப்படுவார்‌; கர்த்தராகிய தேவன்‌ அவருடைய பிதாவாகிய 
தாவீதின்‌ சிங்காசனத்தை அவருக்குக்‌ கொடுப்பார்‌. அவர்‌ யாக்கோபின்‌ 
குடும்பத்தாரை என்றென்றைக்கும்‌ அரசாளுவார்‌; அவருடைய 
ராஜ்யத்துக்கு முடி விராது” (லூக்‌. 1:32, 33). இயேசு தம்முடைய சபையை 
நிலைநாட்டும்‌ தமது நோக்கத்தை அறிவித்த பொழுது, பாதாளத்தின்‌ 
வாசல்கள்‌ அதனை மேற்கொள்ளாது என்று அவர்‌ வாக்குத்தத்தம்‌ செய்தார்‌ 
(மத்‌. 16:18). தேவனுடைய இராஜ்யமானது எபி. 12:28ல்‌ அசைவில்லாத 
இராஜ்யம்‌ என்று விவரிக்கப்படுகின்றது. 

பரலோக ராஜ்யத்தின்‌ குடிமக்கள்‌ என்ற வகையில்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
நித்திய ஜீவனை உடையவர்களாய்‌ இருக்கின்றனர்‌. இந்த வாழ்க்கை என்பது 
நிகழ்கால அனுபவமாகவும்‌ மற்றும்‌ எதிர்கால எதிர்பார்ப்பாகவும்‌ உள்ளது. 


29 


இயேசுவை உடைய யாவரும்‌ இப்பொழுது நித்திய ஜீவனை உடையவர்‌ 
களாய்‌ இருக்கின்றனர்‌, ஏனெனில்‌ அவரே நித்திய ஜீவனில்‌ உருவாய்‌ 
இருக்கின்றார்‌ (1 யோவா. 1:2). இதன்‌ விளைவாகவே யோவான்‌, “தன்‌ 
சகோதரனைப்‌ பகைக்கிற எவனும்‌ மனுஷ கொலை பாதகனா 
யிருக்கின்றான்‌; மனுஷ கொலை பாதகனெவனோ அவனுக்குள்‌ நித்திய 
ஜீவன்‌ நிலைத்திராது என்பதை அறிவீர்கள்‌” (1 யோவா. 3:15) என்று 
எழுதினார்‌. தேவனுடைய ராஜ்யத்தின்‌ நித்திய இயல்பானது இப்பொழுது 
நாம்‌ கிறிஸ்தவர்களாயிருந்து அனுபவிக்கின்ற வாழ்விலும்‌, நித்தியத்தில்‌ 
பெற்றுக்‌ கொள்ளும்படி நாம்‌ எதிர்பார்க்கின்ற நித்திய ஜீவனிலும்‌ 
விளக்கப்படுகின்றது. 

நித்திய ஜீவனுக்குள்ளாக நமது பிரவேசித்தலானது ஒரு குழந்தை தனது 
தாயின்‌ கர்ப்பத்திலிருந்து இந்த உலகில்‌ பிரவேசித்தலைப்‌ போன்றதாகும்‌. 
குழந்தையானது தனது தாயின்‌ கர்ப்பத்திலேயே வாழ்வை அனு 
பவிக்கின்றது. இருப்பினும்‌ அந்தக்‌ குழந்தைக்கு அங்கு கிடைத்த வாழ்வின்‌ 
அனுபவமானது ஆறுதலும்‌, தேவையெல்லாம்‌ கொடுக்கப்பட்டதும்‌, 





பாதுகாப்பும்‌ உள்ளதாயிருந்தாலும்‌ வரையறைக்குட்படுத்தப்பட்டதாகும்‌. 
பிறப்பு நடக்கின்ற பொழுது, குழந்தையானது தொடர்ந்து வாழ்வை அனு 
பவிக்கின்றது, ஆனால்‌ இது மாறுபட்ட மற்றும்‌ முழு வடிவமான வாழ்வாக 
உள்ளது - இது ஐக்கியம்‌, வளர்ச்சி மற்றும்‌ செயல்பாடு ஆகியவற்றில்‌ 
ஏறக்குறைய முடிவற்ற சாத்தியக்‌ கூறுகள்‌ உடையதாயிருக்கின்றது. 
இப்பொழுது இயேசு நமது இருதயங்களில்‌ வாழ்கையில்‌, வாழ்வில்‌ அவர்‌ 
ஒரு புதிய மற்றும்‌ ஆச்சரியமான பண்பை - நித்திய ஜீவன்‌ - அளிக்கின்றார்‌; 
ஆனால்‌ நாம்‌ வாழ்வின்‌ மறுபக்கத்திற்குக்‌ கடந்து செல்லுகையில்‌, இந்த 
நித்திய ஜீவனானது தன்னிலேயே ஒரு மாறுபட்ட மற்றும்‌ முழு வடிவை - 
பரலோகத்தின்‌ ஐக்கியத்துடனும்‌, விவரிக்க இயலாத மகிழ்ச்சியுடனும்‌, 
மற்றும்‌ நித்திய ஊழியத்துடனும்‌ - விளக்கப்படுத்தும்‌. 

கிறிஸ்தவர்கள்‌, காலத்தாலோ அல்லது சரீரப்‌ பிரகாரமான அளவீடு 
களினாலோ பாதிக்கப்படாத ஒரு நித்திய ராஜ்யத்தின்‌ பாகமாய்‌ இருக்கின்ற 
னர்‌. நாம்‌ தேவனுடைய வசனத்திற்கு உண்மை நிறைந்தவர்களாய்‌ 





அவருடைய பாதுகாப்புக்‌ கோளத்திற்குள்‌ தங்கியிருக்கும்‌ வரையிலும்‌, 
அழிக்க முடியாத மற்றும்‌ ஒருக்காலும்‌ முடிந்து போகாத ராஜ்யத்தின்‌ 
பாகமாய்‌ இருக்கின்றோம்‌. 


முடிவுரை 

கிறிஸ்தவரின்‌ இருதயத்தில்‌ தேவனுடைய ஆட்சி மற்றும்‌ ஆளுகை 
செய்தல்‌ என்பதை நமது குறிப்பின்‌ அடிப்படை அமைப்பாகக்‌ கொண்ட 
வகையில்‌, புதிய ஏற்பாட்டின்‌ சபையானது தேவனுடைய இராஜ்யமாய்‌ 
இருக்கின்றது, இது ஆவிக்குரிய பண்பியல்புகளையும்‌, நீதியையும்‌ மற்றும்‌ 
நித்தியத்துவத்தையும்‌ கொண்டுள்ளது. இதன்‌ குடிமக்கள்‌ இந்த உலகத்தில்‌ 
வாழ்கின்றனர்‌, ஆனால்‌ அவர்களின்‌ இருதயங்களும்‌ குடியுரிமையும்‌ 
தேவனுடைய நித்திய ராஜ்யமாகிய இன்னொரு உலகத்தைச்‌ சார்ந்ததாக 


30 


உள்ளது (கொலோ. 3:1, 2; பிலி. 3:20). 

யூதர்களின்‌ ஒரு அதிகாரியான நிக்கொதேமு என்பவர்‌ தேவனுடைய 
இராஜ்யத்தைப்‌ பற்றி அதிகம்‌ கற்பதற்காக ஓரிரவில்‌ இயேசுவை நாடி 
வந்தார்‌. இயேசு அவரிடத்தில்‌ தேவனுடைய இராஜ்யத்தில்‌ பிரவேசித்த 
லானது பிறப்பு என்ற வகையில்‌ சிறப்பாய்‌ விவரிக்கத்‌ தக்கதாக பெரும்‌ 
மாற்றங்களும்‌ மாற்றுவதாகவும்‌ உள்ள ஒரு மாற்றத்தினால்‌ மட்டுமே 
பிரவேசிக்கக்‌ கூடியதாயுள்ளது என்று கூறினார்‌. அவர்‌, “ஒருவன்‌ 
ஐலத்தினாலும்‌ ஆவியினாலும்‌ பிறவாவிட்டால்‌ தேவனுடைய ராஜ்யத்தில்‌ 
பிரவேசிக்க மாட்டான்‌ என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌” (யோவா. 3:5) என்று கூறினார்‌. தேவனுடைய 
இராஜ்யத்தில்‌ அதன்‌ பூமிக்குரிய முறையான தொடக்க நாளில்‌ பிரவேசம்‌ 
நடந்து கொண்டிருக்கையில்‌, பேதுரு, மக்கள்‌ கூட்டத்தாருக்கு அவர்கள்‌ 
இயேசுவின்மீது கொண்டிருந்த விசுவாசத்தின்‌ வெளிச்சத்தில்‌, மனந்திரும்பி, 
பாவமன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம்‌ பெறும்படி புத்தி கூறினார்‌ 
(அப்‌. 2:38-41). யோவான்‌ 3ல்‌ இயேசு நிக்கொதேமுவுக்கு விவரித்த புதிய 
பிறப்பானது பேதுருவினால்‌ அப்‌. 2ல்‌ செயல்படுத்தப்பட்டது. தேவனு 
டைய ராஜ்யத்தில்‌ அல்லது சபையில்‌ பிரவேசித்தல்‌ அல்லது பிறத்தல்‌ 
என்பது இயேசுவில்‌ விசுவாசம்‌ (யோவா. 3:16), மனந்திரும்புதல்‌ அல்லது 
பாவத்திலிருந்து தேவனிடத்திற்குத்‌ திரும்புதல்‌ (அப்‌. 17:30), இயேசுவை 
தேவனுடைய குமாரன்‌ என்று ஒப்புக்‌ கொள்ளுதல்‌ (ரோமர்‌ 10:9, 10) 
மற்றும்‌ பாவமன்னிப்புக்கென்று கிறிஸ்துவுக்குள்‌ ஞானஸ்நானம்‌ பெறுதல்‌ 
(அப்‌. 2:38; 22:16) ஆகியவற்றைக்‌ கொண்டதாக உள்ளது. 

தேவனுடைய ராஜ்யத்திற்குள்‌ குடியுரிமை என்பது வாழ்க்கைக்கு ஒரு 
ஆவிக்குரிய மைய நோக்கை, தேவனுடைய ஆளுகையைக்‌ கொண்டு 
வருகிறது, இது வாழ்வின்‌ ஒவ்வொரு கிளை மற்றும்‌ முகப்பிலும்‌ கதிர்‌ வீசி, 
நிலைப்புத்‌ தன்மையை, வழிகாட்டுதலை, புரிந்து கொள்ளுதலை மற்றும்‌ 
முழுமைத்‌ தன்மையை அளிக்கின்றது. இந்தப்‌ பரிசுத்தமான குடியுரிமை 
யானது நமது வாழ்வில்‌ நீதி, நன்மை மற்றும்‌ சமாதானம்‌ ஆகியவற்றையும்‌ 
கொண்டு வருகின்றது. தற்காலிகமான இந்த உலகத்தில்‌, தேவனுடைய 
இராஜ்யமானது நமது வாழ்வில்‌ இன்றைக்கும்‌ மற்றும்‌ நமது நாளைய 
தினங்கள்‌ யாவற்றுக்கும்‌ நித்திய ஜீவனைப்‌ பாய்ச்சுகின்றது. 

நீங்கள்‌ “சபை” என்ற தேவனுடைய நித்திய இராஜ்யத்தின்‌ பிரஜையாய்‌ 
இருக்கின்றீர்களா? 




















குறிப்பு 

“சபை” என்றால்‌ என்ன? என்ற புத்தகத்தின்‌ பிற்சேர்க்கை 2ல்‌ “இராஜ்யம்‌” மற்றும்‌ 
“இராஜ்யங்கள்‌” என்ற வார்த்தைகளுக்கான புதிய ஏற்பாட்டுக்‌ குறிப்புரைகள்‌ யாவும்‌ 
அடங்கியுள்ளன. புதிய ஏற்பாடானது இந்த வார்த்தைகளை எப்படிப்‌ பயன்படுத்துகின்றது 
என்பதைப்‌ புரிந்து கொள்வதில்‌ இந்தக்‌ குறிப்புகள்‌ உதவியாய்‌ இருக்க வேண்டும்‌. புதிய 
ஏற்பாட்டில்‌ “இராஜ்யம்‌” என்ற வார்த்தை 152 முறைகளும்‌, “இராஜ்யங்கள்‌” என்ற வார்த்தை 
3 முறைகளும்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன. 18001௦ 1௦0: அவர்கள்‌ எழுதிய “சபை” என்றால்‌ 
என்ன? என்ற நூலில்‌ காணவும்‌ (Searcy, Ark.: Resource Publications, 1993), 187-213. 


31 


32 


11. 
12. 


படிப்பு மற்றும்‌ கலந்துரையாடலுக்கான 
கேள்விகள்‌ 


. சபை பெற்றுள்ள வேறுபட்ட பண்பினங்கள்‌ பலவற்றை 


அட்டவணைப்படுத்தவும்‌. ஓவ்வொரு பண்பினத்தைப்‌ 
பற்றிய சுருக்கமான விவரிப்பைத்‌ தரவும்‌? 


. சபையானது ஒரு இராஜ்யம்‌ என்ற வகையில்‌ 


கண்ணோக்கப்பட வேண்டும்‌ என்று குறிப்பிடுகின்ற வேத 
வசனங்கள்‌ யாவை? 

புதிய ஏற்பாட்டில்‌ “இராஜ்யம்‌?” என்ற வார்த்தை 
எந்தெந்த மாறுபட்ட சந்தர்ப்பப்‌ பொருட்களில்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று அட்டவணைப்படுக்தவும்‌. 
சபையைப்‌ பற்றி இராஜ்யத்தின்‌ ஆவிக்குரிய இயல்பானது 
வேண்டிக்‌ கேட்கின்ற முடிவுகள்‌ என்ன? முடிவுகளை 
அட்டவணைப்படுத்தி அவைகளை விவரிக்கவும்‌. 


. நாம்‌ ஆவிக்குரிய இராஜ்யத்தின்‌ பாகமாய்‌ இருந்தால்‌, 


மதிப்பீட்டிற்கான ஒரு புதிய அமைப்பானது 
நமக்குக்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மதிப்பீட்டு 
அமைப்பைப்பற்றிக்‌ கலந்துரையாடவும்‌. 

புதிய ஏற்பாட்டில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள நீதியின்‌ இரு 
வகைகள்‌ யாவை? ஒவ்வொரு வகையையும்‌ விவரிக்கவும்‌. 
தேவன்‌ நிலைநாட்ட இருந்த இராஜ்யத்தின்‌ நித்திய 
இயல்பை தானி. 2:44 விளக்கப்படுத்துகின்றதா? 
தேவனுடைய இராஜ்யமானது இப்பொழுது ஒரு அனு 
பவமாகவும்‌ எதிர்காலத்திற்கான ஒரு எதிர்பார்ப்பாகவும்‌ 
இருப்பது எப்படி என்று கலந்துரையாடவும்‌. 

நித்திய ஜீவன்‌ என்பது இப்பொழுது எவ்விதம்‌ 
விளக்கப்படுத்தப்‌ படுகின்றது என்பதையும்‌, நித்தியத்தில்‌ அது 
எவ்விதம்‌ விளக்கப்‌ படுத்தப்படும்‌ என்பது பற்றியும்‌ 
கலந்துரையாடவும்‌. 

பரலோகத்திலுள்ள நமது குடியுரிமையானது இன்று நம்‌ 
வாழ்வில்‌ கொண்டுள்ள மறைவான கருத்துக்கள்‌ யாவை? 
தேவனுடைய இராஜ்யத்தினுள்‌ பிரவேசிப்பது எப்படி? 
யோவான்‌ 3:8, 5ஐ அப்‌. 2:38 உடன்‌ ஒப்பிடவும்‌. 





2 
கீறிஸ்துவுக்குள்‌ 
[ம்ப மக்கள்‌ 


“இப்படியிருக்க, ஒருவன்‌ கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால்‌ புதுச்‌ 
சிருஷ்டியாயிருக்றொன்‌; பழையவைகள்‌ ஒழிந்துபோயின, எல்லாம்‌ 
புதிதாயின்‌ “ (2 கொரி, 5:17). 


புதிய தன்மையை ஒவ்வொருவரும்‌ மகிழ்வுடன்‌ அனுபவிக்கின்றனர்‌. 
அது ஒரு புதிய குழந்தையாகவோ, ஒரு புதிய கார்‌ ஆகவோ, ஒரு புதிய 
வீடாகவோ அல்லது வெறுமனே புதிய காலுறைகளாகவோ இருப்பினும்‌ 
புதியவைகளின்‌ புத்தம்‌ புதுத்‌ தன்மை மற்றும்‌ வலிமைத்‌ தன்மை 
ஆகியவற்றினால்‌ நாம்‌ எப்பொழுதுமே மனக்‌ கிளர்ச்சியடை கின்றோம்‌. 

“புதிய” என்று ஆங்கிலத்திலும்‌ தமிழிலும்‌ மொழிபெயர்க்கப்பட்டுள்ள 
இந்த ஒரு வார்த்தைக்கு கிரேக்க மொழியில்‌ இரண்டு வார்த்தைகள்‌ 
உள்ளன. அவற்றில்‌ ஒன்று, “புதிய காலம்‌” என்று அர்த்தப்படும்‌ £௪௦5 என்ற 
வார்த்தையாகும்‌. இந்த வார்த்தையைப்‌ பயன்படுத்தி நாம்‌ புதிதாய்ப்‌ பிறந்த 
ஒரு குழந்தையை “அவன்‌ ஒரு புதிய மனிதன்‌” என்று கூற முடியும்‌. 
இப்பொழுதுதான்‌ கட்டப்பட்டு, ஒருவரும்‌ ஒருபோதும்‌ வாழ்ந்திராத ஒரு 
வீட்டைப்‌ பற்றி நாம்‌ இவ்வார்த்தையைப்‌ பயன்படுத்தி “இது ஒரு புதிய 
வீடாக உள்ளது” என்று கூற முடியும்‌. குழந்தையும்‌ வீடும்‌ உண்மையிலேயே 
“தாலத்தில்‌ புதியதாக? இருக்கின்றன. அவைகள்‌ நீண்ட காலமாக 
இருந்ததில்லை. 

Kaos என்பது அடிப்படையில்‌ “தரத்தில்‌ புதிய தன்மை” என்று 
அர்த்தப்படும்‌ இன்னொரு கிரேக்க வார்த்தையாகும்‌. இதைக்‌ கொண்டு 
நாம்‌, புதுப்பிக்கப்பட்ட ஒரு பழைய வீட்டை, “இது ஒரு புதிய வீடாக 
உள்ளது” என்று கூறமுடியும்‌. பழைய கார்‌ ஒன்றுக்கு ஒரு புதிய மோட்டார்‌ 
பொருத்தப்பட்டு, புதிய டயர்‌ தொகுதியைப்‌ பொருத்தி, அந்தக்‌ காருக்கு 
வண்ணம்‌ தீட்டிய நிலையில்‌, “இது ஒரு புதிய காராக உள்ளது” என்று 
கூறுவதற்கு நாம்‌ இதைப்‌ பயன்படுத்த முடியும்‌. இந்த வீடும்‌ காரும்‌ 
“காலத்தில்‌ புதிதாக” இருப்பதில்லை, ஆனால்‌ அவைகள்‌ “கரத்தில்‌ 
புதியதாக” உள்ளன. அவைகளுக்குப்‌ புதிய வாழ்வு கொடுக்கப்பட்டுள்ளது. 
அவைகள்‌ மறுபடி செய்யப்பட்டுள்ளன. 

இரண்டாவது வார்த்தையான “ர௦5 என்பதுதான்‌ 2 கொரி. 5:17ல்‌ 


33 


பவுலினால்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. உண்மை நிலையில்‌ இந்த 
வாக்கியமானது, “இப்படியிருக்க, ஒருவன்‌ கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால்‌ அவன்‌ 
தரத்தில்‌ புதிய நபராயிருக்கிறான்‌; பழையவைகள்‌ ஒழிந்து போயின; 
குரத்தில்‌ புதியவைகள்‌ வந்துள்ளன” என்று மொழிபெயர்க்கப்பட முடியும்‌. 
நாம்‌ மீண்டும்‌ ஒரு காலத்தில்‌ (புதிதாகத்‌) தொடங்க முடியும்‌ என்று பவுல்‌ 
கூறவில்லை, ஆனால்‌ தரத்தில்‌ புதிய தன்மையுடன்‌ நாம்‌ தொடங்க முடியும்‌ 
என்று அவர்‌ வெளிப்படுத்தினார்‌. எலிசபெத்‌ ஏக்கர்ஸ்‌ ஆலன்‌ அவர்கள்‌ 
பின்வருமாறு கூறியது போல பவுல்‌ நாம்‌ செலவிட்ட காலத்திற்கான நமது 
விருப்பத்திற்காகக்‌ குரல்‌ கொடுக்கவில்லை: 





பின்‌ செல்‌, திரும்பிப்‌ பின்செல்‌, 
ஓ காலமே, உன்‌ ஓட்டத்தில்‌ 
இன்றிரவுக்கு மட்டுமே என்னை 
மீண்டும்‌ ஒரு குழந்கையாக்க 


இதற்கு மாறாகப்‌ பவுல்‌, “உங்கள்‌ வாழ்வு எத்தகையதாக இருப்பினும்‌, அது 
புதிதாக்கப்பட முடியும்‌, நீங்கள்‌ ஒரு இழப்பாளராக இருந்திருந்தால்‌, 
நீங்கள்‌ ஒரு வெற்றியாளராக முடியும்‌. நீங்கள்‌ ஆவிக்குரிய வகையில்‌ 
மரித்தவராயிருந்தால்‌, நீங்கள்‌ வாழ்விக்கப்பட முடியும்‌” என்று கூறினார்‌. 

கிறிஸ்துவின்‌ மூலம்‌ புதிதாக்கப்பட்ட மக்கள்‌ என்ற சரீரத்தைக்‌ 
கொண்டதாகவே சபை உள்ளது. அவர்கள்‌ பாவத்தில்‌ மரித்திருந்த 
மக்களாய்‌ இருந்தார்கள்‌, ஆனால்‌ சுவிசேஷத்தினால்‌ உயிர்ப்பிக்கப்பட்ட 
மக்களானார்கள்‌. கொலோசெயில்‌ இருந்த சபைக்குப்‌ பவுல்‌, “உங்கள்‌ 
பாவங்களினாலேயும்‌, உங்கள்‌ மாம்ச விருத்தசேதனமில்லாமையினாலேயும்‌ 
மரித்தவர்களாயிருந்த உங்களையும்‌ அவரோடே கூட உயிர்ப்பித்து, 
அக்ரெமங்களெல்லாவற்றையும்‌ உங்களுக்கு மன்னித்து” (கொலோ. 2:13) 
என்று கூறினார்‌. கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்துவுக்குள்‌ புது வாழ்வு 
கொடுக்கப்பட்டிருந்தாலும்‌, அந்தப்‌ புதிய வாழ்வானது பாவத்தினால்‌ களவு 
செய்யப்படாதபடிக்கு அவர்கள்‌ கவனமாய்‌ இருக்க வேண்டும்‌. எபேசியர்‌ 
களுக்குப்‌ பவுல்‌, “அந்தப்படி, முந்தின நடக்கைக்குரிய மோசம்‌ போக்கும்‌ 
இச்சைகளாலே கெட்டுப்போறெ பழைய மனுஷனை நீங்கள்‌ களைந்து 
போட்டு, உங்கள்‌ உள்ளத்திலே புதிதான அவியுள்ளவர்களாகி, மெய்யான 
நீதியிலும்‌ பரிசுத்தத்திலும்‌ தேவனுடைய சாயலாகச்‌ சிருஷ்டிக்கப்பட்ட 
புதிய மனுஷனைத்‌ தரித்துக்கொள்ளுங்கள்‌” (எபே. 4:22-24) என்று புத்தி 
கூறினார்‌. 

தேவன்‌ கொடுக்கின்ற தரத்தில்‌ புதியதான இந்த வாழ்வைப்‌ பற்றிய 
குகுதியான கேள்வியொன்று பின்வருமாறு: “தேவன்‌ இதை எவ்விதம்‌ 
கொடுக்கின்றார்‌?” அல்லது வேறு வகையில்‌ கேட்பதென்றால்‌, “கிறிஸ்து 
வுக்குள்‌ நம்மைப்‌ புதுப்‌ படைப்பாக்குவதற்கு தேவன்‌ பயன்படுத்துகின்ற 
செயல்முறை என்ன?” இந்தக்‌ கேள்விக்கு ரோமர்‌ 6ல்‌ பவுலினால்‌ பதில்‌ 
அளிக்கப்படுகின்றது. 

ரோமர்‌ 1-3ல்‌ பவுல்‌, மக்கள்‌ எவ்விதத்தில்‌ இரட்சிக்கப்படுகின்றனர்‌ 








34 


அல்லது தேவனுக்கு முன்பாகக்‌ தீழ்ப்படிதலுள்ள விசுவாசத்தினால்‌ 
அவர்கள்‌ எவ்விதம்‌ நீதிமான்களாக்கப்‌ படுகின்றனர்‌ என்பதை விளக்கி 
உரைத்தார்‌. ரோமர்‌ 4ல்‌ அவர்‌ விசுவாசமானது ஆபிரகாம்‌ என்ற மனிதரை 
எவ்விதத்தில்‌ தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கிற்று என்ற எடுத்துக்காட்டு 
ஒன்றைக்‌ கொடுத்தார்‌. பின்பு ரோமர்‌ 5-8ல்‌ பவுல்‌, இரட்‌சிப்பிலிருந்து 
இயற்கையாக வளரக்கூடிய ஆசீர்வாதங்களை ஓவ்வொன்றாகக்‌ 
குறிப்பிட்டார்‌: நாம்‌ தேவனுடன்‌ சமாதானமாயிருப்பதைப்‌ 
பெறுகின்றோம்‌ (5); நாம்‌ மன்னிக்கப்படுகின்றோம்‌ (6); நாம்‌ மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ கழ்‌ இராமல்‌, கீழ்ப்படிதலுள்ள விசுவாசத்தின்£ழ்‌ 
இருக்கின்றோம்‌ (7); மற்றும்‌ நாம்‌ ஜீவனைப்‌ பெற்றுள்ளோம்‌ (8). 

ரோமர்‌ 6ல்‌ கிறிஸ்துவின்‌ மூலம்‌ பாவத்திலிருந்து நாம்‌ பெற்ற 
விடுதலையை விளக்குகையில்‌, தேவன்‌ எவ்விதத்தில்‌ நம்மைப்‌ புதிய 
மக்களாக்கினார்‌ என்று அவர்‌ விவரித்தார்‌. என்னுடன்‌ ரோமர்‌ மக்கு 
வாருங்கள்‌, தேவன்‌ கிறிஸ்துவுக்குள்‌ நம்மை எவ்விதத்தில்‌ புதிய நபார்களாக்கு 
கின்றார்‌ என்று நாம்‌ காண்போம்‌. பவுலினால்‌ முன்‌ வைக்கப்படுகின்றபடி, 
இந்தச்‌ செயல்முறையானது நிலைகளாகப்‌ பிரிக்கப்பட முடியும்‌. 
வண்ணத்துப்‌ பூச்சியின்‌ வளர்ச்சியில்‌ அறிவியல்‌ அறிஞர்கள்‌ மூன்று 
மாறுபட்ட நிலைகளை வகையறுத்துள்ளனர்‌: முட்டை நிலை, லார்வா - 
கூட்டுப்‌ புழு நிலை, பியூப்பா - வளர்ந்த நிலை. இதே போன்ற ஒரு 
வழிமுறையில்‌, கிறிஸ்துவுக்குள்‌ நாம்‌ புதிய மக்களாவதில்‌ மூன்று நிலைகளை 
அடையாளப்படுத்த முடியும்‌. இவைகளில்‌ ஏகேனும்‌ ஒரு நிலை விட்டு 
விடப்பட்டதென்றால்‌, நாம்‌ இந்தச்‌ செயல்முறையைச்‌ சிதைத்து 
விடுவோம்‌. நீங்கள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ ஒரு புதிய நபராயிருக்க முடியும்‌; 
ஆனால்‌ முற்றிலுமாகப்‌ புதியவராவதற்கு நீங்கள்‌ தேவனுடைய 
மறுவுருவாக்கச்‌ செயல்முறைக்கு உங்களை ஓப்புக்‌ கொடுக்க வேண்டும்‌. 

தேவன்‌ ஒருவரை எவ்விதத்தில்‌ ஒரு புதிய நபராக்குகின்றார்‌? 


நிலை ஒன்று: பிரிதல்‌ 

புதியதொரு வாழ்வுக்கான பயணத்தில்‌ பிரிதல்‌ நிலை என்பதே முதல்‌ 
நிலையாக உள்ளது. தேவனுடைய மறுவுருவாக்கச்‌ செயல்முறைக்குப்‌ 
பாவத்தில்‌ இருந்து பிரிதல்‌ என்பது அவசியமானதாயிருக்கின்றது. 

பவுல்‌, “ஆகையால்‌ என்ன சொல்லுவோம்‌? கிருபை பெருகும்படிக்குப்‌ 
பாவத்திலே நிலைநிற்கலாம்‌ என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு 
மரித்த நாம்‌ இனி அதிலே எப்படிப்‌ பிழைப்போம்‌?” என்று எழுதினார்‌ 
(ரோமர்‌ 6:1, 2). “பாவத்துக்கு மரித்த? என்ற வார்த்தைகளை 
எச்சரிக்கையாகக்‌ கவனியுங்கள்‌. முந்திய அதிகாரமான ரோமர்‌ சல்‌, பவுல்‌ 
தேவனுடைய கிருபையை முக்கியத்துவப்படுத்தியிருந்தார்‌. பாவம்‌ 
பெருகின இடத்தில்‌ கிருபை பெருகினது என்று அவர்‌ காண்பித்திருந்தார்‌ 
(வ. 20, 21). அவர்‌, “நமது பாவம்‌ என்ற பிரச்சனையைக்‌ தேவன்‌ தம்முடைய 
கிருபையினாலே வெற்றி கொண்டார்‌, மற்றும்‌ இந்த வழிமுறையினால்‌ 
அவர்‌ உண்மையில்‌ தாம்‌ எவ்வளவு பெரியவர்‌ என்பதைச்‌ 





35 


சுட்டிக்காட்டியுள்ளார்‌” என்று கூறினார்‌. சிலருக்கு இந்த சத்தியத்தைத்‌ 
தவறாகப்‌ புரிந்து கொள்வது சுலபமாயிருக்கும்‌. எடுத்துக்காட்டாக, சிலர்‌ 
“கிருபை பெருகுவதற்கு நாம்‌ ஒருவேளை தொடர்ந்து பாவத்தில்‌ நிலைநிற்க 
வேண்டியிருக்கும்‌. நாம்‌ வெற்றி கொள்ள வேண்டிய மாபெரும்‌ பாவப்‌ 
பிரச்சனையைக்‌ கொண்டிருந்தால்‌, தேவன்‌ நம்மை இரட்சிப்பதற்கு 
அதிகமான கிருபையை வெளிப்படுத்த வேண்டியிருக்கும்‌, இந்த மாபெரும்‌ 
கிருபையினால்‌ அவர்‌, தாம்‌ எவ்வளவு பெரியவர்‌ என்பதை இன்னும்‌ 
சிறப்பாகச்‌ சுட்டிக்காட்டுவார்‌” என்று கூற முடிந்தது. இந்தத்‌ தவறான 
புரிந்து கொள்ளுதலைப்‌ பவுல்‌ முன்னதாகவே எதிர்பார்த்து ரோமர்‌ ன்‌ 
தொடக்கத்தில்‌ இதன்‌ தொடர்பாகக்‌ கேள்வியொன்றை எழுப்பினார்‌: 
“இருபை பெருகும்படிக்குப்‌ பாவத்திலே நிலைநிற்கலாம்‌ என்று 
சொல்லுவோமா?” இந்தக்‌ கேள்விக்கு “கூடாதே” என்று அவரே வலிவான 
அழுத்தத்துடன்‌ பதில்‌ அளித்தார்‌. பின்பு அவர்‌, “பாவத்துக்கு மரித்த நாம்‌ 
இனி அதிலே எப்படிப்‌ பிழைப்போம்‌?”” என்று கேட்டார்‌. இதை 
இன்னொரு வழிமுறையில்‌ இடுவதற்கு, நாம்‌, “கிறிஸ்தவர்‌ பாவத்திற்கு 
மரித்திருப்பதால்‌, அவர்‌ பாவத்தில்‌ வாழ்வது தகுஇயாயிருக்கலாகாது?” 
என்று சொல்ல முடியும்‌. 








பவுலின்‌ கூற்றுப்படி, நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
ஞானஸ்நானம்‌ பெறும்‌ வரைக்கும்‌ பாவத்திற்கான 
நமது மரணம்‌ நிறைவடை வதில்லை. 


பவுலின்‌ கூற்றுப்படி பாவத்திற்கு நாம்‌ மரித்தது என்பது கிறிஸ்துவுக்குள்‌ 
நாம்‌ ஞானஸ்நானம்‌ பெறும்‌ வரைக்கும்‌ நிறைவடையப்படுவதில்லை. 
ரோமர்‌ 6:4ல்‌ அவர்‌, பாவத்திற்கான நமது ஆவிக்குரிய சொந்த மரணத்தில்‌ 
நாம்‌ ஞானஸ்நானப்படுத்தப்படுகின்றோம்‌ என்று கூறினார்‌. இருப்பினும்‌ 
பாவத்திற்கான நமது சொந்த மரணத்திற்குள்ளாக்கும்‌ இந்த ஞானஸ்‌ 
நானத்திற்கு முன்பு, விசுவாசம்‌, மனந்திரும்புதல்‌ மற்றும்‌ இயேசுவை 
அறிக்கையிடுதல்‌ ஆகியவற்றினால்‌ பாவத்திலிருந்து பிரிதல்‌ நடைபெற 
வேண்டும்‌. இந்த வசனப்‌ பகுதியில்‌ பவுல்‌ பாவத்திலிருந்து பிரிதல்‌ என்ற 
நிலைக்குத்‌ தாமாகவே செல்லவில்லை; அவர்‌ தமது குறிப்பின்‌ மூலமாக 
பாவத்திற்கு நாம்‌ மரிப்பதையே மறைமுகமாய்க்‌ குறிப்பிட்டார்‌. 
பாவத்துக்கு மரித்தல்‌ என்பதினால்‌ மறைமுகமாகக்‌ குறிப்பிடப்படுகன்ற 
இந்த பாவத்தில்‌ இருந்து பிரிதல்‌ என்பது தேவன்‌ மீதும்‌ கிறிஸ்துவின்‌ மீதும்‌ 
உள்ள விசுவாசத்தினால்‌ (அப்‌. 15:9) மனந்திரும்புதலினால்‌ (1 தெச. 1:9), 
மற்றும்‌ இயேசுவைக்‌ கிறிஸ்து என்றும்‌ கர்த்தர்‌ என்றும்‌ அறிக்கையிடு 
தலினால்‌ (ரோமர்‌ 10:10) விளைவுண்டாக்கப்படுகின்றது. 








சுவிசேஷத்தின்‌ தொடக்க காலப்‌ பிரசங்கியார்களில்‌ சிலர்‌, ஒருவர்‌ 
கிறிஸ்கதவராகையில்‌ நடக்கின்ற முக்கியமான நான்கு மாற்றங்களைச்‌ சுட்டிக்‌ 
காட்டினார்‌. இருதயத்தின்‌ சுத்திகரிப்பு என்ற இருதய மாற்றம்‌ முதலாவது 


36 


மாற்றமாக உள்ளது. இந்த மாற்றமானது கிறிஸ்துவில்‌ கொண்டுள்ள 
விசுவாசத்தினாலே உண்டாக்கப்படுகின்றது. புறஜாதிகளைப்‌ பற்றிப்‌ 
பேதுரு, “விசுவாசத்தினாலே அவர்கள்‌ இருதயங்களை அவர்‌ சுத்தமாக்கி 
நமக்கும்‌ அவர்களுக்கும்‌ யாதொரு வித்தியாசமுமிராதபடி செய்தார்‌” (அப்‌. 
15:9) என்று கூறினார்‌. பாவத்தை நடப்பித்தலில்‌ இருந்து வாழ்வைத்‌ 
துப்புரவாக்குகின்ற வாழ்க்கையில்‌ மாற்றம்‌ என்பது இரண்டாவது 
மாற்றமாக உள்ளது. மனந்திரும்புதல்‌ என்பது வாழ்வில்‌ மாற்றம்‌ அல்லது 
சீர்திருத்தத்தை விளையச்‌ செய்கின்ற விருப்பத்தில்‌ ஏற்படும்‌ ஒரு மாற்றமாக 
உள்ளது (அப்‌. 11:18). ஒருவருடைய நம்பிக்கை மற்றும்‌ பற்றுறுதியை 
அறிக்கையிடுதலாகிய மதிப்பில்‌ ஏற்படும்‌ மாற்றம்‌ என்பது மூன்றாவது 
மாற்றமாக உள்ளது. இந்த மாற்றத்தில்‌ இயேசுவை தேவனுடைய குமாரன்‌ 
என்றும்‌ கர்த்தர்‌ என்றும்‌ அறிக்கையிடுதலால்‌ விளைவு உண்டாக்கப்‌ 
படுகின்றது (ரோமர்‌ 10:10). ஒருவரைக்‌ கிறிஸ்துவுக்குள்ளாக்குதல்‌ என்ற 
நிலைமாற்றம்‌ என்பது நான்காவது மாற்றமாக உள்ளது. ஞானஸ்‌ 
நானத்தின்போது இந்த மாற்றம்‌ நடக்கின்றது (ரோமர்‌ 6:3). இந்த நான்கு 
மாற்றங்களில்‌ முதல்‌ மூன்று மாற்றங்கள்‌ “பாவத்துக்கு மரித்த” என்ற பவுலின்‌ 
சொற்றொடரில்‌ மறைமுகமாய்க்‌ குறிப்பிடப்படுகின்றது, மற்றும்‌ 
நான்காவது மாற்றமானது ரோமர்‌ 6:4ல்‌ குறிப்பாகக்‌ கூறப்படுகின்றது. 
பவுலின்‌ கூற்றுப்படி, இந்த நான்கு மாற்றங்களும்‌ அனுபவிக்கப்படும்‌ 
வரையிலும்‌ பாவத்துக்கு மரித்தல்‌ என்பதன்‌ முழுமையான செயல்பாடு 
நடந்தேறுவதில்லை. 

பிதா, குமாரன்‌, பரிசுத்த ஆவியின்‌ நாமத்தினாலே முழுக்காட்டப்‌ 
படுதலினால்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றும்‌, அந்த ஞானஸ்நானத்தைத்‌ 
தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள்‌ புதிய வாழ்வைக்‌ காட்சிப்‌ படுத்தாமல்‌ 
இருக்கின்ற மக்களைப்‌ பற்றி நாம்‌ யாவரும்‌ அறிந்திருக்கின்றோம்‌. அவர்கள்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ ஞானஸ்நானம்‌ பெற்ற பிறகும்‌, எவ்வித மாற்றமும்‌ இன்றி 
குங்களின்‌ பழைய பாவ வாழ்வில்‌ தொடர்ந்து நிலைத்திருக்கின்றார்கள்‌. 





அவர்களின்‌ வாழ்க்கையைக்‌ காண்கையில்‌ நாம்‌, அவர்கள்‌ ஏன்‌ புதிய 
வாழ்வில்‌ பிரவேசிக்காமல்‌ இருக்கின்றார்கள்‌ என்று ஆச்சரியப்படலாம்‌. 
இந்தக்‌ கேள்விக்குக்‌ குறைந்தபட்சம்‌ ஒரு பதிலைப்‌ பவுல்‌ ரோமர்‌ 6ல்‌ 
குருகின்றார்‌. அவர்‌, “பாவத்திலிருந்து அவர்கள்‌ தங்களைப்‌ பிரித்துக்‌ 
கொண்டார்களா? தேவனுடைய மறுவுருவாக்கும்‌ செயல்முறைக்கு 
அவர்கள்‌ தங்களை முழுமையாக ஒப்புக்‌ கொடுத்தார்களா?” என்று 
கேட்பார்‌. எந்தக்‌ காரணத்தினாலாவது பிரிதல்‌ நிலையானது தவிர்க்கப்‌ 
பட்டால்‌, ஒருவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ புதிய வாழ்வில்‌ பிரவேசிக்க முடியாது. 

நீங்கள்‌ கிறிஸ்துவின்‌ மேலுள்ள உண்மையான நம்பிக்கை, பாவத்‌ 
திலிருந்து மனந்திரும்புதல்‌, மற்றும்‌ இயேசுவை கறிஸ்துவென்றும்‌ கர்த்த 
ரென்றும்‌ அறிக்கையிடுதல்‌ ஆயெவற்றினால்‌ இந்தப்‌ பிரிதல்‌ நிலையின்‌ 
வழியாகக்‌ கடந்து சென்றிருக்கின்றீர்களா? 





37 


நிலை இரண்டு: இரட்சிப்பு 
தேவனுடைய மறுவுருவாக்கும்‌ செயல்முறையின்‌ இரண்டாவது 
நிலையை நாம்‌ இரட்சிப்பு நிலை என்று அழைப்போம்‌. இந்த நிலையில்‌ 
நாம்‌ உண்மையில்‌ கிறிஸ்துவின்‌ ஆவிக்குரிய சரீரத்திற்குள்‌ கொண்டு 
வரப்படுகின்றோம்‌. இந்த நிலையானது தனிச்‌ சிறந்த வகையில்‌ 
ஞானஸ்நானத்தைச்‌ சுற்றிச்‌ சுழலுகின்றது. 
ரோமர்‌ 6:3, 4ல்‌ பவுல்‌ பின்வருமாறு எழுதினார்‌: 


கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்ற நாமனைவரும்‌ 
அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்றதை 
அறியாமலிருக்கிறீர்களா? மேலும்‌ பிதாவின்‌ மகிமையினாலே கிறிஸ்து 
மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, நாமும்‌ புதிதான 
ஜீவனுள்ளவர்களாய்‌ நடந்து கொள்ளும்படிக்கு, அவருடைய 
மரணத்திற்குள்ளாக்கும்‌ ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனேகூட 
அடக்கம்‌ பண்ணப்பட்டோம்‌. 


ஞானஸ்நானத்தைப்‌ பற்றி இவ்வளவு குறைவான இடத்தில்‌ இவ்வளவு 
அதிகமாய்ச்‌ சொல்லும்‌ இரண்டு வேத வசனப்‌ பகுதிகளைக்‌ காண புதிய 
ஏற்பாட்டின்‌ வேறு எந்தப்‌ பகுதியை நாம்‌ திருப்பிக்‌ காண முடியும்‌? இந்த 
இரண்டு வசனங்களில்‌ ஞானஸ்நானத்தைப்‌ பற்றிய நான்கு சத்தியங்கள்‌ 
தெளிவாக்க! பட்டுள்ளன. 

முதலாவது, ஞானஸ்நானம்‌ என்பது கிறிஸ்துவுக்குள்ளானதென்று 
பவுல்‌ உரைத்தார்‌: “திறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்ற 
நாமனைவரும்‌ ...?? (வ. 3). ஞானஸ்நானத்தில்‌ நாம்‌ தேவனுடைய 
கிருபையினால்‌ கிறிஸ்துவின்‌ சரீரமாகிய சபைக்குள்‌ கொண்டுவரப்படுகின்‌ 
றோம்‌. ஞானஸ்நானம்‌ என்பது கிறிஸ்துவுக்கு நமது விசுவாசத்தின்‌ 
பதில்செயலினுடைய நிறைவுப்‌ பாகமாய்‌ உள்ளது (கலா. 3:26, 27; 
2 தீமோ. 2:10). 

இரண்டாவது, நாம்‌ “அவருடைய [கிறிஸ்துவினுடைய] மரணத்துக்‌ 
குள்ளாக ஞானஸ்நானம்‌” (வ. 3) பெற்றதாக பவுல்‌ உரைத்தார்‌. புதிய 
ஏற்பாட்டு ஞானஸ்நானத்தில்‌ நாம்‌ கிறிஸ்துவின்‌ மரணத்தினுடைய 
பலன்களுடன்‌ ஒன்றிணைக்கப்படுகின்றோம்‌. இயேசு தம்முடைய 
மரணத்தின்‌ மூலமாக நமக்கு கிடைக்கச்‌ செய்துள்ள யாவற்றையும்‌ நாம்‌ 
ஞானஸ்நானத்தில்‌ பெறுகின்றோம்‌. 

மூன்றாவது, நாம்‌ ஞானஸ்நானத்தில்‌ அடக்கம்‌ பண்ணப்‌ படுவதாகப்‌ 
பவுல்‌ உறுதிப்படுத்தினார்‌. “... ஞானஸ்நானத்தினாலே அவருடனேகூட 
அடக்கம்‌ பண்ணப்பட்டோம்‌” (வ. 4). புதிய ஏற்பாட்டு ஞானஸ்நானம்‌ 
என்பது அடக்கம்‌ பண்ணப்படுதல்‌ அல்லது முழுக்காட்டப்படுதல்‌ 
என்பதாக உள்ளது. 822 என்ற இந்த கிரேக்க வார்த்தையானது பெரும்‌ 
பாலான நமது மொழியாக்கங்களில்‌ மொழிபெயர்ப்புச்‌ செய்யப்படாமல்‌ 
அது ஓலிபெயர்ப்புச்‌ செய்யப்பட்டுள்ளது. ஒலிபெயர்ப்பில்‌, இந்த கிரேக்க 
வார்த்தையானது ஆங்கிலப்‌ படுத்தப்பட்டுள்ளது, அல்லது ஒரு ஆங்கில 


38 


வார்த்தையாக மாற்றப்பட்டுள்ளது. மொழிபெயர்ப்பில்‌ இதற்கு 
இணையான ஆங்கில வார்த்தையானது மொழிபெயர்க்கப்படும்‌ கிரேக்க 
வார்த்தைக்காகப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. கிரேக்கக்‌ கல்வியறிஞர்களின்‌ 
கருத்துப்படி, 201௦ என்ற வார்த்தைக்கு இணையான ஆங்கில வார்த்தை 
“ராரா (“முழுக்காட்டுதல்‌”) என்பதாகும்‌. 82௦ என்பதன்‌ இந்த விளக்க 
மானது இந்த வார்த்தையைப்‌ பவுல்‌ இவ்வசனத்தில்‌ (மற்றும்‌ கொலோ. 
2:12ல்‌) பயன்படுத்திய வழிமுறையினால்‌ உறுதிப்படுத்தப்‌ படுகின்றது. புதிய 
ஏற்பாட்டின்‌ ஞானஸ்நானம்‌ ஓரு அடக்கம்‌ பண்ணப்படுதல்‌ அல்லது 
முழுக்காட்டுதல்‌ என்பதை நாம்‌ உறுதியாய்க்‌ கூறமுடியும்‌. 

நான்காவது, நாம்‌ பாவத்திற்கான நமது சொந்த ஆவிக்குரிய மரணத்தில்‌ 
ஞானஸ்நானப்‌ படுத்தப்படுகின்றோம்‌ என்று பவுல்‌ எழுதினார்‌. அவர்‌, 
“மேலும்‌ பிதாவின்‌ மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்‌ 
பட்டது போல, நாமும்‌ புதிதான ஜீவனுள்ளவர்களாய்‌ நடந்து 
கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும்‌ ஞானஸ்நானத்‌ 
தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம்‌ பண்ணப்பட்டோம்‌” (வ. 4) என்று 
கூறினார்‌. பாவத்திற்கான நமது மரணமானது ஞானஸ்நானத்தில்‌ 
நிறைவடைகின்றது. விசுவாசம்‌, மனந்திரும்புதல்‌, இயேசுவை அறிக்கை 
யிடுதல்‌ மற்றும்‌ ஞானஸ்நானம்‌ ஆகியவற்றின்‌ மூலம்‌ “நாம்‌ இனிப்‌ 
பாவத்துக்கு ஊழியஞ்‌ செய்யாதபடிக்கு, பாவ சரீரம்‌ ஓழிந்துபோகும்‌ 
பொருட்டாக, நம்முடைய பழைய மனுஷன்‌ அவரோடே கூடச்‌ 
சிலுவையில்‌ அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம்‌. மரித்தவன்‌ 
பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்றொனே” (ரோமர்‌ 6:6, 7). 

யோவானால்‌ இயேசு ஞானஸ்நானம்‌ பெற்றது அவரது (இயேசுவின்‌) 
வாழ்வில்‌ நிகழ்ந்த பெரும்‌ முக்யெத்துவம்‌ வாய்ந்த நிகழ்ச்சிகளில்‌ ஒன்று 
ஆகும்‌. அவரது பூமிக்குரிய ஊழியமானது அவரது ஞானஸ்நானம்‌ மற்றும்‌ 
அவர்‌ தம்‌ சோதனைகள்‌ ஆயெவற்றால்‌ முன்னுரைப்‌ படுத்தப்பட்டுள்ளது. 
இயேசு யோர்தான்‌ நதிக்கரையில்‌ தோன்றி, யோவானிடத்தில்‌ ஞானஸ்‌ 
நானம்‌ பெறுவதற்காகத்‌ தண்ணீரில்‌ இறங்கி நடந்த பொழுது, அவருக்கு 
ஞானஸ்நானம்‌ கொடுக்க யோவான்‌ தயங்யெவராய்‌, “நான்‌ உம்மாலே 
ஞானஸ்நானம்‌ பெற வேண்டியதாயிருக்க, நீர்‌ என்னிடத்தில்‌ வரலாமா?” 
(மத்‌. 3:14) என்று கூறினார்‌. அதற்கு இயேசு “இப்பொழுது இடங்கொடு, 
இப்படி எல்லா நீதியையும்‌ நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது” 
(மத்‌. 3:15) என்றுரைத்தார்‌. இயேசு ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌ கரையேறின 
போது, தனிச்சிறப்பு வாய்ந்த இரு நிகழ்ச்சிகள்‌ நடைபெற்றன. 
பரலோகத்திலிருந்து அவருடைய பிதா, “இவர்‌ என்னுடைய நேச குமாரன்‌, 
இவரில்‌ பிரியமாயிருக்கிறேன்‌” (மத்‌. 3:17) என்ற வார்த்தைகளினால்‌ 
முதன்முறையாக அவரைக்‌ (இயேசுவை) கம்‌ குமாரன்‌ என்று வெளிப்படை 
யாக ஒப்புதல்‌ அளித்தார்‌, மற்றும்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ ஒரு புறா வடிவில்‌ 
அவர்மீது வந்திறங்கினார்‌ (மத்‌. 5:16). பரிசுத்த ஆவியானவர்‌ யார்‌ மீது 
இறங்கி வந்து தங்குவாரோ, அவரே தேவ குமாரன்‌ என்று யோவானுக்குக்‌ 
கூறப்பட்டிருந்தது (யோவா. 1:33). ஆகையால்‌ இயேசுவின்‌ ஞானஸ்நானம்‌ 
தொடங்கி அதன்‌ பின்பு, அவருடைய தெய்வீகத்துவத்திற்கு யோவான்‌ 





39 


சாட்சியளித்தார்‌ (யோவா. 1:29). இயேசுவின்‌ ஞானஸ்நானமானது அவரது 
ஊழியத்‌ தொடக்கத்தை அடையாளமாய்க்‌ குறிப்பிட்டது. 

இயேசுவின்‌ ஞானஸ்நானத்தின்‌ தனிச்‌ சிறப்பானது நம்முடைய 
ஞானஸ்நானத்தின்‌ தனிச்‌ சிறப்பை நமக்கு நினைவூட்டுகின்றது. நமது 
ஞானஸ்நானம்‌ எவ்வளவு முக்கியத்துவம்‌ வாய்ந்தது என்பதைக்‌ 
கவனியுங்கள்‌. பவுலின்‌ கூற்றுப்படி, நாம்‌ கிறிஸ்துவுக்குள்ளும்‌ அவருடைய 
சரீரமாகிய சபைக்குள்ளும்‌ ஞானஸ்நானப்படுத்தப்படுகின்றோம்‌. அவரது 
மரணம்‌ மற்றும்‌ அவரது மரணத்தின்‌ பயன்கள்‌ ஆகியவற்றுடனான 
ஐக்கியத்திற்குள்‌ நாம்‌ கொண்டு வரப்படுகின்றோம்‌. பாவத்திற்கான 
நம்முடைய சொந்த ஆவிக்குரிய மரணத்திற்குள்ளாக நாம்‌ ஞானஸ்நானப்‌ 
படுத்தப்படுகின்றோம்‌, பழைய பாவ மனிதன்‌ நம்மிலிருந்து பிரிக்கப்பட்டு 
புதிய ஜீவனுள்ளவர்களாய்‌ நடந்து கொள்ளும்படிக்கு உயிர்ப்பிக்கப்‌ 
படுகின்றோம்‌. 

தேவனுடைய மறுவுருவாக்கும்‌ செயல்முறையின்‌ இந்த நிலையின்‌ 
வழியே நீங்கள்‌ கடந்து வந்துள்ளீர்களா? நீங்கள்‌ கிறிஸ்துவின்‌ மரணத்திற்‌ 
குள்ளாகவும்‌, பாவத்திற்கான உங்கள்‌ சொந்த ஆவிக்குரிய மரணத்திற்‌ 
குள்ளாகவும்‌ நீங்கள்‌ ஞானஸ்நானப்‌ படுத்தப்பட்டி ருக்கின்றீர்களா? 


நிலை மூன்று: தங்கித்‌ தரித்திருத்தல்‌ 

தேவனுடைய குறிப்பிடத்தக்க மறுவுருவாக்கச்‌ செயல்முறையின்‌ 
மூன்றாவது நிலையானது தங்கித்‌ தரித்திருக்கும்‌ நிலை என்று அழைக்கப்‌ 
படலாம்‌. நாம்‌ மறுவுருவாக்கப்பட்ட பின்பு, நாம்‌ மறுவுருவாக்கப்பட்ட 
நிலையில்‌ தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும்‌. தேவன்‌ நமக்குப்‌ புதிய 
ஜீவனைக்‌ கொடுக்க முடியும்‌, ஆனால்‌ அதை நாம்‌ வாழ வேண்டும்‌. அவர்‌ 
நம்மை (நே & நெ) சாலையில்‌ அதாவது நேரான மற்றும்‌ நெருக்கான 
சாலையில்‌ இடமுடியும்‌, ஆனால்‌ நாம்‌ அதில்‌ நிலைத்திருக்க வேண்டும்‌. 

ரோமர்‌ 6ன்‌ எஞ்சியுள்ள வசனங்களில்‌, கிறிஸ்துவுக்குள்‌ நாம்‌ 
கொண்டுள்ள புதிய வாழ்வின்‌ பண்புகளில்‌ குறைந்தபட்சம்‌ நான்கு 
பண்புகளை பவுல்‌ அட்டவணைப்படுத்தினார்‌. புதிய வாழ்வின்‌ ஒவ்வொரு 
பண்பினமும்‌ அன்றாடம்‌ பராமரிக்கப்பட வேண்டும்‌. 

முதலாவதாக, நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ ஒரு புதிய விடுதலையைப்‌ 
பெற்றுள்ளோம்‌ - நாம்‌ பாவத்திலிருந்து விடுதலையாகியுள்ளோம்‌ என்று 
பவுல்‌ கூறினார்‌. “மரித்தவன்‌ பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்‌ 
பட்டிருக்கிறானே” (ரோமர்‌ 6:7). விடுதலை என்பது ஒரு பொதுவான 
சொற்றொடராகவும்‌ அது உண்மையான அர்த்தத்தைப்‌ பெறுவதற்கு முன்‌ 
குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பப்‌ பொருளைப்‌ பெற வேண்டியதாகவும்‌ உள்ளது. 
“நான்‌ விடுதலையாயிருக்க விரும்புகிறேன்‌” என்று யாராவது ஒருவர்‌ கூறும்‌ 
பொழுது, நான்‌ “எதிலிருந்து விடுதலை?” என்று கேட்க விரும்புவேன்‌. 
ஒருவரும்‌ வெறுமனே விடுதலையாயிருக்க முடியாது. அவர்‌ வேலையி 
லிருந்து விடுதலையாயிருக்க விரும்புகின்றாரா? சட்டங்களில்‌ இருந்தா? 
தூக்கத்திலிருந்தா? ஒருவர்‌ ஏதேனும்‌ ஒன்றிலிருந்து விடுதலையாயிருக்க 


40 


வேண்டியதாயுள்ளது. பவுல்‌, “விடுதலையாகுதல்‌,”” “விடுதலையாக்கப்‌ 
பட்டிருத்தல்‌” மற்றும்‌ “விடுதலை” ஆதிய வார்த்தைகளை ரோமர்‌ 6ல்‌ ஒரு 
சந்தர்ப்பப்‌ பொருளாகத்‌ தந்தார்‌. நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ பாவத்தில்‌ இருந்து 
விடுதலையாய்‌ இருப்பதாக - அதன்‌ குற்ற உணர்விலிருந்து விடுதலையாகி 
இருப்பதாகப்‌ பவுல்‌ கூறினார்‌ (ரோமர்‌ 3:24; 6:3); அகன்‌ பிடியிலிருந்து 
விடுதலை (6:17); மற்றும்‌ அதன்‌ அழிவு அல்லது ஆக்கினைத்‌ தீர்ப்பிலிருந்து 
விடுதலை (ரோமர்‌ 6:21). 

இரண்டாவதாக, இந்தப்‌ புதிய ஜீவன்‌ என்பது ஒரு புதிய 
ஐக்கியத்தினால்‌ பண்பு படுத்தப்படுவதாக - நாம்‌ தேவனுடன்‌ ஐக்கியம்‌ 
கொண்டிருப்பதாகப்‌ பவுல்‌ குறிப்பிட்டார்‌. “அப்படியே நீங்களும்‌, 





உங்களைப்‌ பாவத்திற்கு மரித்தவர்களாகவும்‌, நம்முடைய கர்த்தராகிய 
இயேசு கிறிஸ்துவுக்குள்‌ தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும்‌ 
எண்ணிக்‌ கொள்ளுங்கள்‌” (ரோமர்‌ 6:11) என்று அவர்‌ கூறினார்‌. இந்த 
வசனத்தில்‌ இரண்டு எதிரிடைகள்‌ காணப்படுகின்றன; ஒன்று மறைமுக 
மானதாகவும்‌ மற்றும்‌ இன்னொன்று விளக்கப்‌ படுத்தப்பட்டதாகவும்‌ 
உள்ளது. மறைமுகமான சத்தியமானது, நீங்கள்‌ கிறிஸ்தவராகும்‌ முன்பு 
தேவனுக்கு மரித்தவராக ஆனால்‌ பாவத்திற்கு வாழ்பவராக இருந்தீர்கள்‌ 
என்று கூறுகின்றது. விளக்கப்படுத்தப்பட்ட எதிரிடையானது, நீங்கள்‌ ஒரு 
கிறிஸ்தவர்‌ என்ற வகையில்‌ தேவனுக்கென்று வாழ்பவராகவும்‌, பாவத்திற்கு 
மரித்தவராகவும்‌ இருப்பதாகக்‌ கூறுகின்றது. கிறிஸ்துவுக்குள்‌ நீங்கள்‌ தேவனு 
டன்‌ ஒரு புதிய ஐக்கியத்திற்குள்ளாக, ஒரு புதிய உறவிற்குள்ளாக வந்துள்ளீர்‌ 
கள்‌. ஜெபிக்க ஒரு பரலோக பிதாவையும்‌, ஒரு அன்பான மீட்பர்‌ மூலம்‌ 
அந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்‌ சிலாக்கியத்தையும்‌ பெற்றிருக்கின்றீர்கள்‌. 
தேவனுடைய இருத்தல்‌, ஐக்கியம்‌, ஆசீர்வாதங்கள்‌, வாக்குத்தத்தங்கள்‌ 
மற்றும்‌ அவர்‌ தருகின்ற ஆவிக்குரிய வாழ்வு ஆகியவற்றுடன்‌ நீங்கள்‌ 
ஜீவனுள்ளவராய்‌ இருக்கின்றீர்கள்‌. 

மூன்றாவதாக, கிறிஸ்துவுக்குள்ளான இந்தப்‌ புது வாழ்வானது ஒரு 
புதிய கனி நிறைவான தன்மையினால்‌ பண்புபடுத்தப்படுவதாகப்‌ பவுல்‌ 
விளக்கப்படுத்தினார்‌. 


இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாகத்‌ தோன்றுகிற காரியங்‌ 
களினாலே அக்காலத்தில்‌ உங்களுக்கு என்ன பலன்‌ [கனி] கிடைத்தது? 
அவைகளின்‌ முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள்‌ பாவத்தினின்று 
விடுதலையாக்கப்பட்டு, தேவனுக்கு அடிமைகளானதினால்‌, பரிசுத்த 
மாகுதல்‌ உங்களுக்குக்‌ கிடைக்கும்‌ பலன்‌ [கனி], முடிவோ நித்திய 
ஜீவன்‌ (ரோமர்‌ 6:21, 22). 


கிறிஸ்தவரல்லாதவர்‌ ஒரு வகைக்‌ கனியைக்‌ கொண்டு வருகின்றார்‌, ஆனால்‌ 
அது அழியாத, பயன்‌ நிறைந்த கனியாக இருப்பதில்லை - “ஏனெனில்‌ 
அவைகளின்‌ முடிவு மரணமே.” குறிஸ்கவரோ, வாழ்வின்‌ சிறிய காலமானது 
கடந்து செல்லுகையிலும்‌ நிலைத்திருக்கக்‌ கூடிய கனியைக்‌ கொண்டு 
வருகின்றார்‌. அவர்‌ கிறிஸ்தவப்‌ பண்பு என்ற ஆவிக்குரிய கனியையும்‌, 
நித்திய ஜீவன்‌ என்ற “என்றென்றும்‌ உள்ள” கனியையும்‌ உண்டாக்கிக்‌ 


41 


கொள்பவராய்‌ இருக்கின்றார்‌. “தேவனுக்கு நாம்‌ தருபவைகளை மட்டுமே 
நாம்‌ வைத்துக்‌ கொள்ளும்படிப்‌ பெறுகின்றோம்‌” என்று யாரோ ஒருவர்‌ 
கூறினார்‌. நாம்‌ கிறிஸ்துவில்‌ ஜீவியம்‌ மற்றும்‌ ஊழியத்திற்கென்று நமது 
வாழ்வை முதலீடு செய்கின்றோம்‌, அந்த முதலீட்டில்‌ இருந்து அவர்‌ 
கிறிஸ்தவப்‌ பண்பு மற்றும்‌ நித்திய ஜீவன்‌ என்ற அழியாத கனியைக்‌ 
கொண்டு வருகின்றார்‌. 

நான்காவதாக, கிறிஸ்துவுக்குள்ளான புதிய வாழ்வானது ஒரு புதிய 
எதிர்காலத்தினால்‌ பண்புபடுத்தப்படுவதாக பவுல்‌ கூறினார்‌: “பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌; தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய 
இயேசு கிறிஸ்துவினால்‌ உண்டான நித்திய ஜீவன்‌” (ரோமர்‌ 6:23). 
கிறிஸ்தவர்‌ பரலோகத்திற்குச்‌ செல்லும்‌ தமது வழியில்‌ இருக்கின்றார்‌. அவர்‌ 
ஜீவ புத்தகத்தின்‌ கடைசி அத்தியாயமான வேதாகமத்தை வாசித்துள்ளார்‌, 
மற்றும்‌ கர்த்தர்‌ பக்கமே வெல்லும்‌ என்பதை அவர்‌ அறிந்துள்ளார்‌. இந்த 
உலகத்தில்‌ அவர்‌ உபத்திரவப்படலாம்‌, காயப்பட்டு மற்றும்‌ சில 
காலங்களில்‌ புண்ணாக்கப்படலாம்‌, ஆனால்‌ அவர்‌, நிறைவான வெற்றி 
கும்முடையதே என்று அறிந்துள்ளார்‌. 

நேர்மையான இருதயமும்‌ நல்வாழ்வு வாழும்‌ விருப்பமும்‌ 
கொண்டுள்ள எவருக்கும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ உள்ள வாழ்க்கை என்பது 
வசீகரமுடையதாக உள்ளது. நாம்‌ கிறிஸ்தவராகும்‌ பொழுது ஒரு புது 
வாழ்வு - பாவத்தில்‌ இருந்து விடுதலையான வாழ்வு, அவருடன்‌ ஐக்கியப்‌ 
பட்ட வாழ்வு, கனி நிறைந்த தன்மையுள்ள வாழ்வு, மற்றும்‌ நித்தியமான 
எதிர்காலத்தில்‌ பரலோகத்தில்‌ ஒரு வாழ்வு - நம்முடையதாகின்றது. 

புதிய வாழ்வானது பாதுகாக்கப்பட்டு, பராமரிக்கப்பட வேண்டும்‌. 











உங்களுக்குச்‌ சொந்தமாக ஓட்டவும்‌ மகிழ்வுடன்‌ அனுபவிக்கவும்‌ புதிய கார்‌ 
ஒன்று தரப்படுகிறதென்று வைத்துக்‌ கொள்வோம்‌. அதைச்‌ சற்றுக்‌ காலம்‌ 
மகிழ்வுடன்‌ அனுபவிக்க நீங்கள்‌ விரும்பினால்‌ அதைப்‌ பராமரிக்கும்‌ 
பொறுப்புடையவர்களாய்‌ இருப்பீர்கள்‌. நீங்கள்‌ அதை எச்சரிக்கையாக 
ஓட்டாவிட்டால்‌, அதன்‌ என்ஜின்‌ பகுதியைக்‌ கவனிக்காவிட்டால்‌, அதன்‌ 
டயர்களில்‌ காற்றைச்‌ சரியாகப்‌ பராமரிக்காவிட்டால்‌, மற்றும்‌ அதற்கு 
எரிபொருளை நிரப்பாவிட்டால்‌, அந்தக்‌ கார்‌ நீண்ட நாட்களுக்கு 
உபயோகிக்கும்படி உங்களுடையதாயிராது. 

கிறிஸ்தவர்‌, பாவத்திலிருந்து தாம்‌ பெற்ற விடுதலையைக்‌ காத்துக்‌ 
கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அவர்‌ தம்‌ சந்தையைக்‌ தெளிவாய்க்‌ 





காத்துக்‌ கொண்டு, தீமையானது தம்‌ வாழ்வை ஆளுகை செய்யத்‌ திரும்பி 
வர அனுமதிக்காமல்‌ இருக்க வேண்டியுள்ளது. அவர்‌ ஜெபம்‌, வேத பாட 
வகுப்பு/வேகப்‌ படிப்பு, மற்ற கிறிஸ்தவர்களுடன்‌ ஐக்கியம்‌ மற்றும்‌ தேவனு 
டன்‌ அன்றாடம்‌ நடத்தல்‌ ஆகியவற்றினால்‌ தேவனுடன்‌ தமது ஐக்கியத்தை 
வளர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. அவர்‌ வளருவதற்கு கடும்‌ முயற்சி செய்தல்‌, 
மற்றவர்களைக்‌ கிறிஸ்துவுக்குள்‌ வழிநடத்த நாடுதல்‌, மற்றும்‌ தம்மிலும்‌ 
மற்றவர்களிலும்‌ பண்பைக்‌ கட்டியெழுப்புதல்‌ ஆகியவற்றினால்‌ 
தொடர்ந்து கனியுண்டாக்க வேண்டும்‌. அவர்‌ நித்திய வாழ்விற்கான தமது 
நம்பிக்கையைத்‌ தம்‌ இருதயத்தில்‌ பிரகாசமாய்‌ அதை எரியச்‌ செய்வதனைக்‌ 








42 





காத்துக்‌ கொள்வதினால்‌ உறுதிப்படுத்த வேண்டும்‌. 


முடிவுரை 

இன்றைய நாளில்‌ நீங்கள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ ஒரு புதிய நபராயிருக்க 
முடியும்‌. தேவன்‌ தம்முடைய வசனத்தின்‌ மூலமாக அவருடைய குறிப்பிடத்‌ 
தக்க செயல்முறைக்கு உங்களை ஒப்புக்‌ கொடுத்து அதன்‌ மூலம்‌ அவர்‌ 
உங்களை மறுவுருவாக்கவும்‌ உங்களுக்கு அவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ புதிய 
ஜீவனைக்‌ கொடுக்கவும்‌ உங்களைக்‌ கேட்டின்றார்‌. அவரது செயல்பாட்டில்‌ 
பிரிதல்‌, இரட்சிப்பு மற்றும்‌ தங்கித்தரித்திருத்தல்‌ ஆகியவை அடங்கி 
யுள்ளன. ஓவ்வொரு நிலையும்‌ தனிச்‌ சிறப்புள்ளதாகவும்‌ இன்றியமை 
யாததாகவும்‌ உள்ளது. 

கிறிஸ்துவுக்குள்‌ இந்தப்‌ புதிய வாழ்வைப்‌ பெற்றிருத்தல்‌ எப்படி 
யிருக்கும்‌ என்று மாத்திரம்‌ சிந்தித்துப்‌ பாருங்கள்‌! ஒருவேளை, சில 
நாட்களுக்கு நீங்கள்‌ வீட்டை விட்டு வெளியே சென்று, மீண்டும்‌ திரும்பும்‌ 
பொழுது, நீங்கள்‌ வீட்டில்‌ இல்லாத அந்த நாட்களில்‌ யாரோ ஒருவர்‌ வந்து 
ஒவ்வொன்றையும்‌ புதிதாக்கி, உங்கள்‌ வீட்டைப்‌ புத்தம்‌ புதியதாக்கி 
யிருப்பதை நீங்கள்‌ கண்டறிய நேரிடுகிறது என்று வைத்துக்‌ கொள்வோம்‌. 
நீங்கள்‌ என்ன செய்வீர்கள்‌? ஒருவேளை நீங்கள்‌ வீடு முழுக்க ஓடிச்‌ சென்று 
ஒவ்வொன்றையும்‌ பரிசோதிப்பீர்கள்‌. நீங்கள்‌ புதிய நாற்காலிகளையும்‌, 
புதிய மேசைகளையும்‌, புதிய படுக்கைகளையும்‌, புதிய துண்டுகளையும்‌, 
புதிய உடைகளையும்‌, புதிய காலணிகளையும்‌, புதிய உபயோகப்‌ 
பொருட்களையும்‌, புதிய கம்பளங்களையும்‌ மற்றும்‌ தரை விரிப்புகளையும்‌ 
மற்றும்‌ பல புதிய பொருட்களையும்‌ காண்பீர்கள்‌. உங்களின்‌ புதிய 
உடைமைகளைப்‌ பார்த்து நீங்கள்‌ மனக்கிளர்ச்சியடைய மாட்டீர்களா? 
நிச்சயமாகவே நீங்கள்‌ மகிழ்ச்சியாலும்‌, உணர்வுப்‌ பெருக்காலும்‌ 
மூழ்கடிக்கப்படுவீர்கள்‌! 

பெரும்பாலும்‌ இதைப்‌ போன்ற அனுபவம்‌ உங்களுக்கோ அல்லது 





எனக்கோ ஒருக்காலும்‌ ஏற்படாது. நீங்கள்‌ எப்பொழுதாவது வீட்டிற்குச்‌ 
சென்று யாரோ ஒருவர்‌ உங்கள்‌ வீட்டுப்‌ பொருட்கள்‌ மற்றும்‌ உடைகள்‌ 
ஆகியவற்றை ஒவ்வொன்றையும்‌ புத்தம்‌ புதியவைகளாய்‌ மாற்றி வைத்திருப்‌ 
பதைக்‌ காணக்‌ கூடிய சாத்தியக்‌ கூறு மிக மிகக்‌ குறைவாகும்‌. புதிய 
உடைமைகளாக எல்லாவற்றையும்‌ கொண்டிருப்பதைக்‌ காட்டிலும்‌ வேறு 
சில விஷயங்களைப்‌ புதியதாகக்‌ கொண்டிருக்கக்‌ கூடிய சாத்தியக்‌ கூறு மிக 
மிக அதிகமானதாகும்‌: நீங்கள்‌ ஒரு புதிய நபராகக்கூடும்‌. இன்றைய நாளில்‌ 
நீங்கள்‌ தேவனுடைய தெய்வீகச்‌ செயல்‌ முறையினால்‌ மறுவுருவாக்கப்பட 
முடியும்‌. 

தேவனுடைய புதிய ஜீவனைப்‌ பெற்றுக்‌ கொண்ட மக்களால்‌ 
சபையானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள்‌ புதிய - ஜீவனின்‌ 
குடும்பமாய்‌ உள்ளனர்‌. தேவன்‌ உங்களைப்‌ புதிய நபராக்கும்‌ அதே 
வேளையில்‌ அவர்‌ உங்களைத்‌ தமது சபையில்‌ வைக்கின்றார்‌. தேவனுடைய 
மறுவுருவாக்கும்‌ செயல்முறைக்கு இன்றே நீங்கள்‌ உங்களை ஓப்புக்‌ 


43 


கொடுப்பதினால்‌ ஏன்‌ இந்தப்‌ புதிய ஜீவனின்‌ குழுவினுள்‌ பிரவேசிக்கக்‌ 


கூடாது? 


Ad 


14. 


15, 


படிப்பு மற்றும்‌ கலந்துரையாடலுக்கான 
கேள்விகள்‌ 


. Neos மற்றும்‌ பரா என்ற கிரேக்க வார்த்தைகளுக்கு இடையே 


உள்ள வேறுபாடு என்ன? இந்த வேறுபாட்டை 2 கொரி. 
5:17க்கு நடைமுறைப்படுத்தவும்‌. 


. நாம்‌ கிறிஸ்தவர்களாவதற்கு முன்பு எந்தக்‌ கருத்தில்‌ நாம்‌ 


மரித்தவர்களாயிருந்தோம்‌? 

ரோமர்‌ 1-8க்கு ஒரு சுருக்கப்‌ புறக்குறிப்பைத்‌ தரவும்‌. 
“கிருபை பெருகும்படிக்குப்‌ பாவத்தில்‌ நிலை நிற்கலாமா?” 
என்ற கேள்வியினால்‌ பவுல்‌ எதை அர்த்தப்படுத்துகன்றார்‌ 
என்று கூறவும்‌ (ரோமர்‌ 6:1). 


. பாவத்திற்கான நமது மரணமானது எப்பொழுது அல்லது 


எந்த இடத்தில்‌ நிறைவடைகின்றது? 


. பாவத்திலிருந்து பிரிதல்‌ என்பது எவ்விதம்‌ மனமாற்றச்‌ செயல்‌ 





முறையில்‌ கொண்டு வரப்படுகின்றது? 


்‌. பிரிதல்‌ நிலையானது விட்டுவிடப்பட்டால்‌ ஒருவரின்‌ 


மனமாற்றத்தைப்‌ பற்றிய உண்மை என்ன? 

நாம்‌ எவ்விதமாகக்‌ கிறிஸ்துவுக்குள்ளாகின்றோம்‌? 

Bapftizo என்ற கிரேக்க வார்த்தையின்‌ அர்த்தம்‌ என்ன? 
ரோமர்‌ 6:4ல்‌ நாம்‌ மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம்‌ 
பெற்றோம்‌ என்று பவுல்‌ கூறிய பொழுது, அவர்‌ 
அர்த்தப்படுத்தியது என்ன? 

ரோமர்‌ 6:1-4ல்‌ பவுல்‌ குறிப்பிட்ட ஞானஸ்நானத்தின்‌ நான்கு 
பண்புகளை அட்டவணைப்படுத்தவும்‌. 

ரோமர்‌ 6:7ன்படி யாக கிறிஸ்துவுக்குள்‌ நமக்கு எவ்வகையான 
சுயாதீனம்‌ அளிக்கப்பட்டுள்ளது? 

“தேவனுக்கென்று பிழைத்தவர்களாய்‌” இருத்தலைப்‌ பவுல்‌ 
குறிப்பிட்ட பொழுது அவர்‌ அர்த்தப்படுத்தியது என்ன? 
கிறிஸ்தவர்‌ எவ்விதக்‌ கனிகளை (வெளிக்‌) கொண்டு 
வருகின்றார்‌? 

கிறிஸ்தவர்‌ கொண்டுள்ள எதிர்காலம்‌ என்ன? அதை 
விவரிக்கவும்‌. 


3 
கீறிஸ்துவுக்குள்‌ வாற்கல்‌ 


“நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ 
பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌; அவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தனாலும்‌ நம்மை 
ஆசீர்வதித்திருக்கறொர்‌ ” (எபே. 1:3). 


உலகின்‌ பல கலாச்சாரங்களில்‌ ஒரு ஆணும்‌ பெண்ணும்‌ தங்கள்‌ ஒப்புக்‌ 
கொடுத்தலை அடையாளப்படுத்த திருமண மோதிரத்தை அணிவிப்பது 
என்பது வழக்கமாக உள்ளது. ஒப்புக்‌ கொடுத்தலின்‌ இந்த காணக்கூடிய 
அடையாளமானது சிறியதாக (பெரும்பாலும்‌ விலை உயர்ந்ததாக) உள்ளது. 
ஆனால்‌ இதன்‌ அர்த்தமானது வாழ்‌ நாள்‌ முழுவதற்குமான ஒரு 
வாக்குறுதியைக்‌ குறிக்கின்றது. திருமணத்தின்‌ மிகச்‌ சிறிய இந்த 
அடையாளமானது, சிறிய பொருட்கள்‌ பெரும்பாலும்‌ மிகவும்‌ 
முக்கியத்துவம்‌ வாய்ந்த கருத்துக்களை நமக்கு நினைவூட்டுகின்றது. 

“திறிஸ்துவுக்குள்‌” என்ற புதிய ஏற்பாட்டின்‌ ஒரு வார்த்தைப்‌ பதமானது 
சில வேளைகளில்‌ கவனத்தைக்‌ கவராததாக இருப்பினும்‌, எப்பொழுதுமே 
மிகுந்த அர்த்தம்‌ நிறைந்ததாக உள்ளது. ஆவிக்குரிய வகையில்‌ மிகக்‌ கனத்த 
கருத்தின்றி இது ஒருக்காலும்‌ தோற்றமளிப்பதில்லை. இது “கிறிஸ்துவுக்‌ 
குள்‌” (ரோமர்‌ 12:5) என்றோ, “கிறிஸ்து இயேசுவுக்குள்‌” (ரோமர்‌ 3:24) 
என்றோ, “நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள்‌” (ரோமர்‌ 8:39) 
என்றோ, “அவருக்குள்‌” (2 கொரி. 5:21) என்றோ, “கர்த்தராகிய இயேசுவுக்‌ 
குள்‌” (ரோமர்‌ 14:14) என்றோ, “கர்த்தருக்குள்‌” (1 கொரி. 4:17) என்றோ, 
“அவருடைய குமாரனுக்குள்‌” (1 யோவா. 5:11) என்றோ, “இயேசுவுக்குள்‌” 
(எபே. 4:21) என்றோ, “அவருக்குள்‌” (எபே. 4:15), “அவர்‌ மேல்‌” (எபே. 2:21) 
என்றோ, “கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்‌” (2 தெச. 3:12) என்றோ, 
“இயேசுவுக்குள்‌” (1 தெச. 4:14) என்றோ, அல்லது “அவருடைய குமார 
னாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்‌” (1 யோவா. 5:20) என்ற வார்த்தைகளாய்‌ 
இருந்திருக்கலாம்‌; ஆனால்‌ இதன்‌ இறையியல்‌ ரீதியான உய்த்துணரும்‌ 
அர்த்தமானது கவனிக்காமல்‌ விட்டு விடப்பட முடியாது. இது கிறிஸ்து 
வுடன்‌ ஒன்றிப்பதை, கிறிஸ்துவின்‌ ஆவிக்குரிய சரீரத்திற்குள்ளாக வாசம்‌ 
பண்ணுவதை யோசனையாகக்‌ தெரிவிக்கின்றது. ஆகையால்‌, இந்த 
வார்த்தைப்‌ பதத்தின்‌ மறைமுகக்‌ கருத்தை நாம்‌ கண்டு கொள்ளாதிருந்தால்‌ 
தேவனுடைய திட்டத்தில்‌ சபையின்‌ அர்த்தத்தையும்‌ இடத்தையும்‌ நாம்‌ 
புரிந்து கொள்ள முடியாது. 











45 


“கிறிஸ்துவுக்குள்‌” மற்றும்‌ “சபைக்குள்‌” என்ற இரண்டு வார்த்தைப்‌ 
பதங்களும்‌ புதிய ஏற்பாட்டின்‌ எழுத்துக்களில்‌ ஒரே அர்த்தம்‌ 
கொண்டுள்ளன என்பது அவசியமானதாகும்‌. கிறிஸ்து உயர்த்தப்பட்டதை 
எழுதுகையில்‌ பவுல்‌, எல்லாமும்‌ அவருடைய பாதங்களுக்குக்‌ 
கழ்ப்படுத்தப்பட்டு, அவர்‌ “சபைக்கு” எல்லாவற்றிற்கும்‌ மேலான தலையாக 
ஆகியிருந்தார்‌ என்று உறுதிப்படுத்தினார்‌, சபை என்பது “எல்லாவற்றையும்‌ 
எல்லாவற்றாலும்‌ நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரம்‌” (எபே. 1:22, 23) 
என்று அவர்‌ கூறினார்‌. பவுலின்‌ கூற்றுப்படி, சபை என்பது கிறிஸ்துவின்‌ 
சரீரமாக உள்ளது, “கிறிஸ்துவுக்குள்‌” இருத்தல்‌ என்பது கிறிஸ்துவின்‌ 
சபைக்குள்‌ இருத்தலாகும்‌. 

புதிய ஏற்பாட்டில்‌ (சிறப்பாகப்‌ பவுலின்‌ எழுத்துக்களில்‌) 
“நிறிஸ்துவுக்குள்‌”” என்ற வார்த்தைப்‌ பதத்தையோ அல்லது இதற்கு 
இணையான வார்த்தைப்‌ பதத்தையோ நாம்‌ ஆராய்ச்சி செய்யும்‌ பொழுது, 
சபை மற்றும்‌ அதனுடனான நமது உறவுமுறை ஆகியவற்றின்‌ மிக ஆழ்ந்த 
இறையியல்‌ அர்த்தத்தை நாம்‌ கண்ணோக்குகின்றோம்‌.' இதைப்‌ பற்றிய 
கவனம்‌ நிறைந்த ஒரு ஆலோசனையானது அவருடைய சரீரத்திற்குள்‌ 
நமக்குள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களின்‌ மாபெரும்‌ தன்மையை நமது 
இருதயங்களில்‌ ஆழப்பதியச்‌ செய்கின்றது. இந்த வார்த்தைப்‌ பதத்தைப்‌ 
பற்றிய புரிந்து கொள்ளுதலின்றி, கிறிஸ்துவின்‌ சபையில்‌ 
உறுப்பினராயிருத்தலின்‌ அர்த்தத்தினுடைய ஆவிக்குரிய கண்ணோக்கை 
நாம்‌ பெறலாம்‌ என்று நம்பியிருக்க முடியாது. 





சிறப்புரிமைக்கான ஒரு இடம்‌ 

முதலாவதாக, “கிறிஸ்துவுக்குள்‌” என்ற வார்த்தைப்‌ பதமானது 
கர்த்தருடைய சபையின்‌ உறுப்பினர்களுக்குரிய சிறப்புரிமைகள்‌ பற்றிக்‌ 
கருத்துத்‌ தெரிவிக்கின்றது. “கிறிஸ்துவுக்குள்‌” நாம்‌ தேவனால்‌ தேர்ந்து 
கொள்ளப்பட்ட வர்களாயிருக்கின்றோம்‌. 

எபே. 1:3-14ன்‌ விரிவாக்கப்பட்ட போதனை முறைமையில்‌, பவுல்‌ 
“கிறிஸ்துவுக்குள்‌?” உள்ளவர்களைத்‌ தேவன்‌ தமது தேர்ந்து 
கொண்ட வர்களாக்கிக்‌ கொண்டதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகின்றார்‌: 





குமக்குமுன்பாக நாம்‌ அன்பில்‌ பரிசுத்தமுள்ளவர்களும்‌, 
குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு, அவர்‌ உலகத்‌ தோற்றத்‌ 
துக்குமுன்னே கிறிஸ்துவுக்குள்‌ நம்மைத்‌ தெரிந்து கொண்டபடியே, 
பிரியமானவருக்குள்‌ தாம்‌ நமக்குத்‌ தந்தருளின தம்முடைய 
கிருபையின்‌ மகிமைக்குப்‌ புகழ்ச்சியாக, தம்முடைய தயவுள்ள 
சித்தத்தின்படியே, நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய்த்‌ தமக்கு 
சுவிகாரபுத்திரராகும்படி முன்‌ குறித்திருக்கிறார்‌ (எபே. 1:4-6). 


ஒருவரை இரட்சித்துக்‌ கொள்ளும்படியும்‌ இன்னொருவரை இழந்து 
போகச்‌ செய்யும்படியுமாக தனிநபர்களின்‌ முன்‌ குறித்தலைப்‌ பற்றிப்‌ பவுல்‌ 
எழுதவில்லை. கிறிஸ்துவுக்குள்‌ வந்து அவரில்‌ உண்மையுடன்‌ வாசம்‌ 


46 


பண்ணுகின்ற எல்லாருக்குமான தேவனுடைய ஆச்சரியமான முன்‌ 
குறித்தலைப்‌ பற்றி அவர்‌ சுட்டிக்காட்டி னார்‌. தேவன்‌ கிறிஸ்துவின்‌ சாரத்திற்‌ 
குள்ளாக வருகிறவர்கள்‌ யாவரையும்‌ தமது சுவிகாரப்‌ பிள்ளைகளாகத்‌ 
தேர்ந்து கொள்ளும்‌ சிறப்புரிமை உள்ள இடமாகக்‌ கிறிஸ்துவினுடைய 
சரீரத்தை உலகத்‌ தோற்றத்திற்கு முன்பே தேர்ந்து கொண்டார்‌. 

இந்த தெய்வீகத்‌ தேர்ந்தெடுத்தலானது மனிதருடைய தேர்ந்து 
கொள்ளும்‌ சுயாதனத்திற்கு முரண்படுவதில்லை. மாறாக, தேர்ந்து 
கொள்ளப்பட்டவர்களுடன்‌ இருப்பதைத்‌ தேர்ந்து கொள்வதற்கான 
சுயாதனத்தை இது மனிதருக்குக்‌ கொடுக்கின்றது. கிறிஸ்துவின்‌ சரீரத்தை 
(சபையை) இரட்சித்துக்‌ கொள்ளும்படியாகத்‌ தேவன்‌ ஏற்கனவே தேர்ந்து 
கொண்டார்‌; ஆனால்‌ மனிதர்‌ அந்த சரீரத்திற்குள்‌ வருவதைத்‌ தேர்ந்து 
கொள்ள வேண்டும்‌, மற்றும்‌ அதற்குள்‌ நிலைத்திருப்பதையும்‌ அவர்‌ தேர்ந்து 
கொள்ள வேண்டும்‌. 

நோவா இரட்சிக்கப்படுவதற்குத்‌ தேவன்‌ ஒரு இடத்தைத்‌ தேர்ந்து 
கொண்டார்‌ (அதி. 7:1), ஆனால்‌ நோவாவும்‌ அவரது குடும்பத்தாரும்‌ 
அதற்குள்‌ பிரவேசித்து, அதற்குள்ளே தங்கியிருக்க வேண்டியிருந்தது 
(ஆதி. 7:7). பேழையானது நோவாவுக்கும்‌ அவரது குடும்பத்தாருக்கும்‌ 
சிறப்புரிமையுள்ள இடமாக இருந்தது. பூமியில்‌ இருந்த எல்லா மக்களிலும்‌ 
நோவாவும்‌, அவர்‌ மனைவியும்‌, மகன்கள்‌ மற்றும்‌ மருமகள்கள்‌ ஆகியோரும்‌ 











தேவனால்‌ கேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாகப்‌ பேழைக்குள்‌ இருந்தனர்‌ - 
அவர்கள்‌ தேவனுடைய கிருபையினாலும்‌ பராமரிப்பினாலும்‌ பாதுகாக்கப்‌ 
பட்டு, தேவையானவைகள்‌ வழங்கப்பெற்றனர்‌. 

நாம்‌ பரலோகம்‌ செல்லும்‌ பொழுது, பரலோகத்தின்‌ நுழை வாயிலருகே 
ஒரு பெரிய விளம்பரப்‌ பலகை போன்றதொரு அடையாளத்தைக்‌ 
காண்போம்‌ என்று யாரோ ஒருவர்‌ கூறியுள்ளார்‌. அந்த விளம்பர 
பலகையின்‌ முன்‌ புறத்தில்‌ “என்னிடத்தில்‌ வாருங்கள்‌” என்ற வார்த்தைகள்‌ 
இருக்கும்‌. நாம்‌ பரலோகத்தில்‌ நுழைகையில்‌, நாம்‌ அவ்வார்த்தைகளை 
வாசித்து, இரட்சிப்புக்காகவும்‌, ஒவ்வொரு மனிதரும்‌ அந்த அழைப்புக்குப்‌ 
பதில்‌ அளிக்கத்‌ தேவன்‌ கொடுத்த தேர்ந்தெடுப்பாகவும்‌ அது இருப்பதாகச்‌ 
சிந்திப்போம்‌. பரலோகத்தில்‌ நுழைந்த பிறகு, நாம்‌ அந்த விளம்பரப்‌ 
பலகையின்‌ பின்புறத்தைக்‌ கண்டு வாசிக்கத்‌ திரும்புவோம்‌. அதில்‌ 
“தேவனால்‌ தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள்‌” என்று எழுதப்பட்டிருக்கும்‌. 
பின்பு நாம்‌ தேவன்‌ உலகத்‌ தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவின்‌ சரீரத்தைத்‌ 
தேர்ந்து கொண்டதையும்‌, அந்த சரீரத்திற்குள்‌ பிரவேசித்து அதில்‌ 
நிலைத்திருப்பவர்கள்மீது தேவன்‌ ஒப்பிட முடியாத சிறப்புரிமையைப்‌ 
பொழிந்ததையும்‌ சிந்தித்துப்‌ பார்ப்போம்‌. 

கிறிஸ்துவின்‌ சரீரமாயெ சபைக்குள்‌ பிரவேசிக்கின்ற எவரொருவரும்‌ 
சிறப்புரிமையின்‌ இடத்திற்குள்‌, தெய்வீகத்‌ தேர்ந்தெடுப்புள்ள இடத்திற்‌ 
குள்‌ பிரவேசிக்கன்றார்‌. நாம்‌ தேவனுடைய பிள்ளைகளாய்‌ இருக்கின்‌ 
றோமா இல்லையா என்பது தற்செயலானதல்ல, ஆனால்‌ தேர்ந்தெடுத்துக்‌ 
கொள்ளுகின்ற விஷயமாய்‌ உள்ளது. இரட்சிப்புக்கான இடத்தைத்‌ தேவன்‌ 
தேர்ந்தெடுத்துக்‌ கொண்டுள்ளார்‌, ஆனால்‌ அந்த இடத்தில்‌ பிரவேசித்து, 








47 


அதில்‌ தங்கியிருப்பதை நாம்‌ தேர்ந்தெடுத்துக்கொள்ளவேண்டும்‌. 
கிறிஸ்துவின்‌ சரீரத்தினுள்‌ பிரவேசிப்பதை நாம்‌ தேர்ந்துகொள்ளும்‌ 
பொழுது, தேவன்‌ தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி நம்மை அவரது 
பிள்ளைகளாகவும்‌ சுதந்திரராகவும்‌ தேர்ந்து கொள்ளுகின்றார்‌. 


அளிப்புக்கான ஒரு இடம்‌ 

“கிறிஸ்துவுக்குள்‌” இருக்கின்ற நபர்‌ சிறப்புரிமைக்கான தமது இடத்தில்‌ 
இருப்பதுடன்‌, தேவனுடைய ஆவிக்குரிய ஏராளமான அளிப்புகளுக்கான 
வழியையும்‌ கொண்டுள்ளார்‌. கிறிஸ்துவின்‌ சரீரமானது, “எல்லாவற்றையும்‌ 
எல்லாவற்றாலும்‌ நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரம்‌” (எபே. 1:23) 
என்று பவுல்‌ எழுதினார்‌. மேலும்‌ அவர்‌, “சகல பரிபூரணமும்‌ அவருக்குள்ளே 
வாசமாயிருக்கவும்‌ ... அவருக்குப்‌ பிரியமாயிற்று” (கொலோ. 1:19, 20) 
என்றும்‌ கூறினார்‌. எனவே அவர்‌, “அவருக்குள்‌ நீங்கள்‌ பரிபூரணமுள்ளவர்‌ 
களாயிருக்கிறீர்கள்‌” (கொலோ. 2:10) என்று கூற முடிந்தது. 

தேவன்‌ நமக்கு அளிக்கின்ற ஆவிக்குரிய ஓவ்வொரு ஆசீர்வாதமும்‌ 
“கிறிஸ்துவுக்குள்‌” காணப்படுகின்றது. எபேசியர்‌ 1ல்‌ பவுல்‌ தமது 
போதனைக்‌ கருத்தைத்‌ தொடங்குகையில்‌, கிறிஸ்துவுக்குள்‌ தேவன்‌ நமக்கு 
ஏற்படுத்தியுள்ளவைகளை வீறு கொண்ட ஒரு வாக்கியத்தில்‌ அவர்‌ 
சுருக்கியுரைக்கின்றார்‌: “நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ 
பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌; அவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ உன்னதங்‌ 
களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும்‌ நம்மை ஆசீர்வதித்திருக்‌ 
கிறார்‌” (எபே. 1:3). பவுலின்‌ “சகல” என்பது முற்றிலும்‌ எல்லாவற்றையும்‌ 
உள்ளடக்குவதாக உள்ளது. இருப்பினும்‌, ஒரு நபர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ வந்து 
அவரில்‌ தங்கி நிலைத்திராமல்‌, தேவனுடைய ஏராளமான, மட்டுமீறிய 
ஆவிக்குரிய அளிப்புகளைப்‌ பெறமுடியாது. 


தேவன்‌ நமக்கு அளிக்கின்ற ஆவிக்குரிய 
ஆசீர்வாதம்‌ ஒவ்வொன்றும்‌ “கிறிஸ்துவுக்குள்‌” 
காணப்படுகின்றது. 


“கிறிஸ்துவுக்குள்‌” நமக்கு வழி வகுக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதங்களைப்‌ 
பற்றிச்‌ சிந்தித்துப்‌ பாருங்கள்‌. முதலாவது, நாம்‌ “கிறிஸ்துவுக்குள்‌” 
இட ிப்புக்குரிய ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுள்ளோம்‌. “அவருக்குள்‌”நாம்‌ 
மன்னிப்பைப்‌ பெற்றுள்ளோம்‌: “அவருடைய கிருபையின்‌ ஐசுவரியத்தின்‌ 
படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு 
இவருக்குள்‌ நமக்கு உண்டாயிருக்கிறது” (எபே. 1:7). நாம்‌ “கிறிஸ்துவுக்குள்‌” 
ஒரு புது சிருஷ்டியாய்‌ இருக்கின்றோம்‌: “இப்படியிருக்க, ஒருவன்‌ 
கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால்‌, புதுச்‌ சிருஷ்டி யாயிருக்கறான்‌; பழையவைகள்‌ 
ஒழிந்து போயின, எல்லாம்‌ புதிதாயின” (2 கொரி. 5:17). நாம்‌ “இயேசு 


48 


கிறிஸ்துவுக்குள்‌” நித்திய ஜீவனைப்‌ பெற்றுள்ளோம்‌: “ஆகையால்‌, 
தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள்‌ கிறிஸ்து இயேசுவினால்‌ உண்டான 
இரட்சிப்பை நித்திய மகிமையோடே பெற்றுக்‌ கொள்ளும்படி, 
சகலத்தையும்‌ அவர்கள்‌ நிமித்தமாகச்‌ சகிக்கறேன்‌” (2 தீமோ. 2:10). 

இரண்டாவது, நாம்‌ “திறிஸ்துவுக்குள்‌” குமாரத்துவ/ புத்திர சிலாக்கியம்‌ 
பற்றிய ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றுள்ளோம்‌. நாம்‌ “கிறிஸ்து இயேசுவுக்குள்‌” 
பிதாவினிடத்தில்‌ சேருவதற்கு முழுமையான வழி வகையைப்‌ பெற்றிருக்‌ 
கின்றோம்‌: “முன்னே தூரமாயிருந்த நீங்கள்‌ இப்பொழுது கிறிஸ்து 
இயேசுவுக்குள்‌ கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்‌”; “அந்தப்‌ 
படியே நாம்‌ இருதிறத்தாரும்‌ ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில்‌ சேரும்‌ 
சிலாக்கியத்தை அவர்மூலமாய்ப்‌ பெற்றிருக்கிறோம்‌” (எபே. 2:13, 18). நாம்‌, 
“அவருக்குள்‌” ஒரு நித்திய சுதந்தரத்தைப்‌ பெற்றுள்ளோம்‌: “தமக்குள்ளே 
தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்‌ இரகசியத்தை 
எங்களுக்கு அறிவித்தார்‌ ... நாங்கள்‌ முன்குறிக்கப்பட்டு, கிறிஸ்துவுக்குள்‌ 
அவருடைய சுதந்தரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம்‌”? 
(எபே. 1:10, 12). 

மூன்றாவது, நாம்‌ “கிறிஸ்துவுக்குள்‌” பாதுகாப்பு பற்றிய ஆசீர்வாதங்‌ 
களைப்‌ பெற்றுள்ளோம்‌. நாம்‌ “அவருக்குள்‌” பரிசுத்த ஆவியானவரால்‌ 
முத்திரையிடப்பட்டுள்ளோம்‌: “நீங்களும்‌ உங்கள்‌ இரட்சிப்பின்‌ சுவிசேஷ 
மாகிய சத்திய வசனத்தைக்‌ கேட்டு, விசுவாசிகளானபோது, வாக்குத்தத்தம்‌ 








பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால்‌ அவருக்குள்‌ முத்திரை போடப்‌ 
பட்டீர்கள்‌” (எபே. 1:13). நாம்‌ “கிறிஸ்துவுக்குள்‌” ஆக்கினைத்கீர்ப்பிலிருந்து 
விடுதலையாய்‌ இருக்கின்றோம்‌: “ஆனபடியால்‌, கிறிஸ்து இயேசுவுக்குட்‌ 
பட்டவர்களாயிருந்து, மாம்சத்தின்படி நடவாமல்‌ ஆவியின்படியே 
நடக்கிறவர்களுக்கு ஆக்கினைத்தீர்ப்பில்லை” (ரோமர்‌ 8:1). 

பரலோகத்திலிருக்கிற நமது பிதா கிறிஸ்துவின்‌ சரீரத்தை ஆவிக்குரிய 
சகல ஆசீர்வாதங்களும்‌ இருக்கும்‌ இடமாகத்‌ தேர்ந்து கொண்டுள்ளார்‌. 
அந்த சரீரத்தில்‌ பிரவேசித்து அதில்‌ தங்கித்‌ தரித்திருப்பவர்கள்‌ மட்டுமே 
அவரது தாராளமான ஆசீர்வாதங்களைப்‌ பெற வழி வகையுடையவர்களாய்‌ 
இருக்கின்றனர்‌. 

பழைய ஏற்பாட்டின்‌ இந்த எடுத்துக்காட்டை யோசித்துப்‌ பாருங்கள்‌. 





இஸ்ரவேலர்கள்‌ எகிப்து நாட்டை விட்டு, வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட 
கானான்‌ நாட்டுக்குப்‌ புறப்பட்டுக்‌ கொண்டிருந்தனர்‌. முதல்‌ பஸ்கா நடந்து 
கொண்டிருந்தது. பஸ்கா ஆட்டுக்குட்டியின்‌ இரத்தத்தை அவர்கள்‌ 
வீடுகளின்‌ நிலைக்கால்களின்‌ மேல்‌ தெளிக்க வேண்டும்‌ என்றும்‌ பஸ்கா 
அன்று மாலையில்‌ அவர்கள்‌ தங்கள்‌ வீடுகளில்‌ இருக்க வேண்டுமென்றும்‌ 
தேவன்‌ அவர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார்‌ (யாத்‌. 12:22). அவரது 
அறிவுறுத்தலைச்‌ செயல்படுத்தாதவர்கள்‌ தேவன்‌ கடந்து செல்லுகையில்‌ 
தங்கள்‌ முதற்பேறானவர்களை மரணத்தினால்‌ இழந்து போவார்கள்‌. 
வரலாறு படைத்த அந்த மாலை நேரம்‌ எவ்வளவு பயபக்தி நிறைந்த 
தன்மையோடு அணுகியிருக்கும்‌! இஸ்ரவேல்‌ குடும்பம்‌ ஒவ்வொன்றும்‌ 
இரவு முழுவதும்‌ பயபக்தியான கவனிப்புடன்‌ தங்கியிருந்திருக்கும்‌. மூத்த 





49 


மகன்‌ ஒருவன்‌ அந்த மாலை நேரம்‌ தொடங்குவதற்கு முன்பு தன்‌ 
குந்தையிடம்‌ பின்வருமாறு கேட்டதை நாம்‌ கற்பனை செய்ய முடியும்‌: 
“அப்பா, இரத்தமானது வாசல்‌ நிலைக்கால்களின்‌ மேற்சட்டத்திலும்‌, 
வாசலின்‌ நிலைக்கால்களிலும்‌ தெளிக்கப்பட்டாயிற்று என்பதை 
உறுதிப்படுத்திக்‌ கொண்டீர்களா?” தகப்பன்‌ அதற்கு, “ஆம்‌, என்‌ மகனே, 
நானே அதைச்‌ செய்தேன்‌. அது செய்யப்பட்டுள்ளது” என்று பதில்‌ 
அளிக்கின்றார்‌. சற்று நேரம்‌ கழித்து மகன்‌ மீண்டும்‌, “அப்பா நீங்கள்‌ அதைச்‌ 
சரியானபடி செய்தார்கள்‌ என்று நிச்சயப்படுத்திக்‌ கொள்ள நாம்‌ பரிசோதிக்க 
வேண்டும்‌ என்று நீங்கள்‌ நினைக்கவில்லையா? மாலை நேரம்‌ தொடங்க 
இருக்கின்றது, நாம்‌ வீட்டிற்குள்ளேயே இருந்தாக வேண்டும்‌, பின்பு அதைப்‌ 
பரிசோதனை செய்ய முடியாதே” என்று கேட்கின்றான்‌. தந்தை, “சரி, 
எல்லாம்‌ சரியாகச்‌ செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக்‌ 
கொள்வதற்கு நான்‌ மீண்டும்‌ பரிசோதிப்பேன்‌” என்று கூறுகின்றார்‌. தேவன்‌ 
அறிவுறுத்தியிருந்தபடி வாசல்‌ நிலைக்கால்களிலும்‌, மேல்‌ சட்டங்களிலும்‌ 
இரத்தம்‌ பூசப்பட்டிருப்பதைத்‌ தகப்பன்‌ பரிசோதித்து உறுதிப்படுத்து 
கின்றார்‌. தந்தை திரும்பிவந்து தம்‌ மகனை பின்வரும்‌ உறுதிக்கூற்றுடன்‌ 
அறுதல்‌ படுத்துகின்றார்‌: “எல்லாம்‌ நன்றாயுள்ளது மகனே, நாம்‌ தேவனு 
டைய அறிவுறுத்தல்களைப்‌ பின்பற்றியிருக்கின்றோம்‌. தேவனுடைய 
சித்தத்தில்‌ நீ பாதுகாப்பாய்‌ இருக்கின்றாய்‌. ”” 

அவர்கள்‌ தேவனுடைய அறிவுறுத்தல்களின்‌ வட்டத்திற்குள்‌ வாழ்ந்து 
கொண்டிருந்ததால்‌ அந்தத்‌ தந்தை தமது மகனுக்கு உறுதியளிக்க முடிந்தது. 
அது போலவே, நாம்‌ “கிறிஸ்துவுக்குள்‌” தேவனுடைய சித்தம்‌ என்ற 
வட்டாரத்திற்குள்‌ உள்ளவர்களாய்‌ இருக்கின்றோம்‌. நமது பிதாவானவர்‌, 








நாம்‌ அவருடைய குமாரனுக்குள்ளாக உண்மையுடன்‌ நிலைத்திருக்கும்‌ 
வரைக்கும்‌ நமது ஆவிக்குரிய தேவைகள்‌ எல்லாவற்றையும்‌ சந்திப்பார்‌. 


வாக்குத்தத்தத்தின்‌ ஒரு இடம்‌ 

மூன்றாவதாக, எதிர்காலத்திற்கான நமது ஓரே நம்பிக்கை 
“கிறிஸ்துவுக்குள்‌” உள்ளது. இந்த வாழ்வுக்கான உண்மையான, தவறாத 
வழிகாட்டியென்ற வகையில்‌ மனித ஞானம்‌ தவறி விடுகின்றது, ஆனால்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌, “ஞானம்‌ அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங் 
களெல்லாம்‌ அடங்கியிருக்கின்றது” (கொலோ. 2:3). இந்த உலகமானது 
அழிவுக்கென்று விதிக்கப்பட்டுள்ளது (2 பேது. 3:10). ஆகையால்‌ இந்த 
உலகத்தின்‌ அடிப்படையில்‌ அமைந்த எந்த ஒரு நம்பிக்கையும்‌ கடைசியில்‌ 
அழிந்து போகும்‌, ஆனால்‌ “கிறிஸ்துவுக்குள்‌” நாம்‌ ஒரு நித்தியமான, 
மறைந்து போகாத சுதந்தரத்தைப்‌ பெற்றுள்ளோம்‌ (எபே. 1:1.2). 

கிறிஸ்துவுக்குள்‌ நமது நம்பிக்கையைப்‌ பற்றி யோவான்‌, “தேவன்‌ 
நமக்கு நித்திய ஜீவனைத்‌ தந்திருக்கிறார்‌, அந்த ஜீவன்‌ அவருடைய 
குமாரனில்‌ இருக்றெதென்பதே அந்தச்‌ சாட்சியாம்‌” (1 யோவா. 5:11) என்று 
எழுதினார்‌. இந்த நித்திய ஜீவனானது இரு வழிமுறைகளில்‌ நமக்கு 
வருகின்றது: இந்த உலகத்தில்‌ நிறைவான வாழ்வு என்ற வகையிலும்‌, மற்றும்‌ 





20 


இனி வரும்‌ உலகத்தில்‌ நித்திய ஜீவன்‌ என்ற வகையிலும்‌, நாம்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ இந்த வாழ்வில்‌ நம்பிக்கையையும்‌ இனிவரும்‌ வாழ்வுக்கு 
நம்பிக்கையையும்‌ பெற்றுள்ளோம்‌ - இது இப்பொழுது நிறைவுள்ள 
வாழ்வாகவும்‌, பரலோகத்தில்‌ நித்திய வாழ்வாகவும்‌ உள்ளது. “நானோ 
அவைகளுக்கு ஜீவன்‌ உண்டாயிருக்கவும்‌, அது பரிபூரணப்படவும்‌ வந்தேன்‌” 
(யோவா. 10:10) என்று இயேசு கூறினார்‌. மேலும்‌ யோவான்‌, “குமாரனை 
உடையவன்‌ ஜீவனை உடையவன்‌, தேவனுடைய குமாரன்‌ இல்லாதவன்‌ 
ஜீவன்‌ இல்லாதவன்‌” (1 யோவா. 5:12) என்று கூறினார்‌. இன்னும்‌ அதிகமாக, 
யோவான்‌ “உங்களுக்கு நித்திய ஜீவன்‌ உண்டென்று நீங்கள்‌ அறியவும்‌, ... 
தேவ குமாரனுடைய நாமத்தின்மேல்‌ நீங்கள்‌ விசுவாசமாயிருக்கிற 
உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன்‌” (1 யோவா. 5:13) என்றும்‌ கூட 
எழுதினார்‌. 

பழைய ஏற்பாட்டுப்‌ பிரமாணத்தின்‌ கீழ்‌, தற்செயலாக ஒருவரைக்‌ 
கொன்ற மனிதன்‌, “இரத்தப்‌ பழி வாங்குறெவனுடைய” கைக்கு அதாவது 
தனது உறவினரின்‌ மரணத்திற்காக பழி வாங்கத்‌ தேடுறெவரின்‌ கைக்குத்‌ 
தப்பித்துக்கொள்ளும்படியாக அடைக்கலப்‌ பட்டணம்‌ ஒன்றிற்கு 
ஓடிப்போக முடிந்திருந்தது (யோசுவா 20). அடைக்கலப்‌ பட்டணத்திற்குள்‌ 
அவர்‌ இருக்கும்‌ வரைக்கும்‌, பாதுகாக்கப்பட்டிருக்க முடிந்தது. அந்தப்‌ 
பட்டணத்திற்குள்‌ அவர்‌ ஒரு சாதாரண வாழ்வையும்‌ ஒரு சாதாரண எதிர்‌ 
காலத்தையும்‌ கொண்டிருக்க முடிந்தது. அவா்‌ அந்தப்‌ பட்டணத்தை 
விட்டுச்‌ சென்றால்‌ இரத்தத்திற்காகப்‌ பழி தீர்ப்பவரால்‌ தொடர்ந்து 
துரத்தப்பட்டு பெரும்பாலும்‌ அவரால்‌ கொல்லப்படுவார்‌. அவர்‌ 
அடைக்கலப்‌ பட்டணத்தில்‌ மட்டுமே ஒரு வாழ்வும்‌ ஒரு எதிர்காலமும்‌ 
பெற்றிருந்தார்‌. 

அது போலவே, நமது ஓரே நம்பிக்கை “கிறிஸ்துவுக்குள்‌” மட்டுமே 
உள்ளது. இந்த உலகில்‌ நிறைவான ஒரு வாழ்வுக்கு அளிப்புகளும்‌ 
நித்தியத்திற்கான பாதுகாப்புள்ள நம்பிக்கையும்‌ அவருக்குப்‌ புறம்பே நாம்‌ 
பெற்றிருப்பதில்லை. கிறிஸ்துவிலிருந்து பிரிக்கப்பட்டிருந்த நிலையில்‌ 
புறஜாதியார்கள்‌ இவ்வுலகத்தில்‌ நம்பிக்கையற்றவர்களாய்‌ இருந்தார்கள்‌ 
என்று பவுல்‌ கூறுகின்றார்‌ (எபே. 2:12). அது போலவே, கிறிஸ்துவுக்குப்‌ 
புறம்பே இருக்கின்ற எவரொருவரும்‌ இவ்வுலகத்தில்‌ நம்பிக்கையற்ற 
வராகவே இருக்கின்றார்‌. 


முடிவுரை 

“திறிஸ்துவுக்குள்‌” என்ற வார்த்தைப்‌ பதத்தினுடைய தனிச்‌ சிறப்பின்‌ 
வெளிச்சத்தில்‌ “நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ எப்படி வர முடியும்‌?”” என்று 
கேட்காமல்‌ இருந்தால்‌ மதியீனமுள்ளவர்களாயிருப்போம்‌. நமது 
கேள்விக்கு இரண்டு வேத வசனப்‌ பகுதிகள்‌ பதில்‌ அளிக்கின்றன. 
முதலாவதாகப்‌ பவுல்‌ ரோமர்‌ 6:3ல்‌ நாம்‌ புதிய ஏற்பாட்டு ஞானஸ்நானம்‌ 
மூலமாகக்‌ கிறிஸ்துவுக்குள்‌ கொண்டு வரப்படுவதாகக்‌ கூறினார்‌: “இறிஸ்து 
இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்ற நாமனைவரும்‌ அவருடைய 





51 


மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்றதை அறியாமலிருக்கிறீர்களா?” 
இரண்டாவதாகப்‌ பவுல்‌ கலா. 3:27ல்‌ இதே சத்தியத்தை நமக்குத்‌ தந்தார்‌: 
“ஏனெனில்‌, உங்களில்‌ கறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்றவர்கள்‌ 
எத்தனைபேரோ, அத்தனைபேரும்‌ கிறிஸ்துவைத்‌ தரித்துக்‌ 
கொண்டார்களே.” 

நாம்‌ கிறிஸ்துவில்‌ விசுவாசம்‌ கொண்டு, பாவ வாழ்விலிருந்து 
மனந்திரும்பி மற்றும்‌ தேவனிடத்திற்குத்‌ திரும்பி, இயேசுவைக்‌ கிறிஸ்து 
என்று அறிக்கையிட்டு, மற்றும்‌ பாவமன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம்‌ 
பெறும்பொழுது, தேவனுடைய தநருபையுள்ள கிரியையால்‌ நாம்‌ கிறிஸ்து 
வுக்குள்‌ கொண்டு வரப்படுகின்றோம்‌. நமது நிலையானது உடனடியாக 
மாற்றப்படுகின்றது, ஏனெனில்‌ நாம்‌ சிறப்புரிமை, அளிப்பு மற்றும்‌ வாக்குத்‌ 
குத்தம்‌ ஆகியவை உள்ள இடத்திற்குக்‌ கொண்டு வரப்‌ படுகின்றோம்‌. தேவ 
வசனம்‌ ஊட்டப்படுதல்‌, கிறிஸ்து மற்றும்‌ தேவனுடைய குடும்பத்துடன்‌ 
ஐக்கியம்‌ மற்றும்‌ வெளிச்சத்தில்‌ நடத்தல்‌ ஆகியவற்றினால்‌ நாம்‌ 
வளருகையில்‌ நமது நிலைமையானது தொடர்ந்து மாறும்‌. 

தனது சொந்த நிலத்தில்‌ எண்ணெய்‌ வளம்‌ இருந்ததைக்‌ கண்டறிந்த 
நாமகரணக்‌ கூட்ட சபையொன்று பற்றி நான்‌ வாசித்துள்ளேன்‌. அது ஒரு 
பொங்கி வழியும்‌ ஊற்றாக இருந்தது, மற்றும்‌ அந்த சபையானது இடீரென்று 
செல்வமிக்கதாகியது. அவர்கள்‌ உடனடியாக தங்கள்‌ உறுப்பினர்த்துவக்தை 
நிறுத்தி வைத்துவிட்டு, மாதாந்திர இலாபங்களைத்‌ தங்கள்‌ உறுப்பினா்‌ 
களுக்கிடையே சமமாகப்‌ பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தனர்‌. இந்த 
சபையானது திடீரென்று ஒரு வியாபாரமாக, அதற்குள்‌ இருப்பவர்களுக்கு 
மிகப்‌ பெரிய பொருள்‌ செல்வங்களைக்‌ கொண்டு வந்தது. 

புதிய ஏற்பாட்டின்‌ சபையானது இந்த நாமகரணக்‌ கூட்டத்திலிருந்தும்‌, 
மற்றும்‌ உள்ள எல்லா நாமகரணக்‌ கூட்டங்களில்‌ இருந்தும்‌ மிகவும்‌ 
வித்தியாசப்பட்டதாக உள்ளது! இது கிறிஸ்துவின்‌ ஆவிக்குரிய சரீரமாக, 
பரலோகத்தின்‌ செல்வங்களால்‌ நிரப்பப்பட்டதாக உள்ளது. இதன்‌ 
உறுப்பினர்த்துவமானது ஒருக்காலும்‌ நிறுத்தப்படுவதில்லை. சுவிசேஷத்‌ 
இற்குக்‌ கீழ்ப்படியும்‌ எவரொருவரும்‌ இதற்குள்‌ பிரவேசித்து தேவனுடைய 
ஏராளமான ஆசீர்வாதங்களில்‌ பங்கு பெற முடியும்‌. இயேசுவின்‌ மூலமாக 
ஆவியினாலே சகல ஆசீர்வாதங்களுக்கும்‌ ஒவ்வொரு உறுப்பினரும்‌ எல்லாக்‌ 
காலத்திலும்‌ தாராளமான வழி வகை பெற்றுள்ளனர்‌. பரலோக வங்கி 

















பூட்டப்பட்டிருப்பதையோ அல்லது ஆவிக்குரிய செல்வங்களின்‌ அளிப்பு 
தீர்ந்து போனதால்‌ அளிக்கப்படாமல்‌ இருப்பதையோ ஒருவரும்‌ ஒரு 
நாளும்‌ காண மாட்டார்கள்‌. 

கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கின்ற நபர்‌ கேவனுடைய பிள்ளையாயிருக்கும்‌ 
சிறப்புரிமையையும்‌, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும்‌ மற்றும்‌ நித்திய 
ஜீவனின்‌ நம்பிக்கையையும்‌ பெற்றிருப்பதால்‌, “நீங்கள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
இருக்கின்றீர்களா?” என்பதைக்‌ காட்டிலும்‌ பெரிய கேள்வி வேறெதையும்‌ 
நம்மைப்‌ பற்றி கேட்க முடியாது. 


52 


குறிப்பு 
"பிற்சேர்க்கை 3 என்ற பகுதியானது “கிறிஸ்துவுக்குள்‌” என்ற வார்த்தைப்‌ பதமும்‌ மற்றும்‌ 
அதற்குச்‌ சமமான மற்ற எல்லா வார்த்தைப்‌ பதங்களும்‌ புதிய ஏற்பாட்டில்‌ தோன்றுமிடங்களை 
உள்ளடக்கியிருக்கின்றது. இந்த அட்டவணையானது உங்களை, இந்த வார்த்தைப்‌ பதத்தின்‌ 
பயன்பாட்டைக்‌ கவனமாகப்‌ படிக்கவும்‌, சபையின்‌ அர்த்தத்திற்கு இதன்‌ அளப்பரிய மறைமுக 
அர்த்தத்தைக்‌ கவனிக்கவும்‌ அனுமதிக்கும்‌. 


mm 


11. 


12. 


படிப்பு மற்றும்‌ கலந்துரையாடலுக்கான 
கேள்விகள்‌ 


. “கிறிஸ்துவுக்குள்‌?” என்ற வார்த்தைப்‌ பதமானது புதிய 





ஏற்பாட்டில்‌ தோன்றும்‌ வித்தியாசப்பட்ட வழிமுறைகளை 
அட்டவணைப்‌ படுத்தவும்‌. 

“கிறிஸ்துவுக்குள்‌” மற்றும்‌ “சபைக்குள்‌” என்ற வார்த்தைப்‌ 
பதங்களை ஓப்பிடவும்‌. 

எபேசியர்‌ 1:4-6ல்‌ பவுல்‌ எழுதிய முன்‌ குறித்தல்‌ பற்றி 
விவரிக்கவும்‌. 

முன்‌ குறித்தல்‌ என்ற கருத்தை நோவா, அவரது 
குடும்பம்‌ மற்றும்‌ பெருவெள்ளம்‌ ஆகியவற்றுடன்‌ 
தொடர்புபடுத்தவும்‌. 

“கிறிஸ்துவுக்குள்‌” நாம்‌ கொண்டுள்ள திறவுகோல்‌ (முக்கிய) 
ஆசீர்வாதங்கள்‌ சிலவற்றை அட்டவணைப்படுத்தி, அவை 
ஒவ்வொன்றையும்‌ சுருக்கமாக விவரிக்கவும்‌. 


. “நிறைவான ஜீவனை? “நித்திய  ஜீவனுடன்‌”” 
தொடர்புபடுத்தவும்‌. 
பழைய ஏற்பாட்டு யுகத்தின்‌ அடைக்கலப்‌ 


பட்டணங்களையும்‌ அவற்றின்‌ பணிப்‌ பொறுப்பையும்‌ 
விவரிக்கவும்‌. 

“கிறிஸ்துவுக்குள்‌” இருத்தல்‌ என்பதுடன்‌ தொடர்பாக எபே. 
2:12ஐ விவரிக்கவும்‌. 

கிறிஸ்துவுக்குள்‌ பிரவேசித்தல்‌ பற்றி ரோமர்‌ 6:3 கூறுவது 
என்ன? 





. கிறிஸ்துவுக்குள்‌ பிரவேசித்தல்‌ பற்றி கலா. 3:27 கூறுவது 


என்ன? 

கிறிஸ்துவுக்குள்‌ நமது நிலையை கிறிஸ்துவுக்குள்‌ நமது 
நிலைமையுடன்‌ ஒப்பிடவும்‌. 

நாம்‌ “கிறிஸ்துவுக்குள்‌” இருக்கின்றோம்‌ என்பதை நாம்‌ 
எவ்விதத்தில்‌ நிச்சயப்படுத்திக்‌ கொள்ள முடியும்‌? 


53 


dL 
க்றிஸ்துவின்‌ சரீரம்‌ 


“நீங்களே கிறிஸ்துவின்‌ சரீரமாமம்‌, தனித்தனியே அவயவங்களா 
ம/மிருக்றிர்கள்‌ ” (7 கொரி, 12:27). 


ஒருவேளை, ஒரு மனிதர்‌ ஒரு சிறு ஆகாய விமானத்தைக்‌ காராகப்‌ 
பயன்படுத்த முயற்சி செய்தார்‌ என்று வைத்துக்‌ கொள்ளுவோம்‌. அவர்‌ 
அந்த ஆகாய விமானத்தை ஓட்டுவது கடினம்‌ என்றும்‌, மூலைகளில்‌ 
திருப்புவது மிகவும்‌ அழகற்றது என்றும்‌, பயணிகளின்‌ வசதிக்கு 
அசாதாரணமானது என்றும்‌, நிலத்தின்‌ மீது பயணம்‌ செய்ய ஏற்பில்லாத 
வகையில்‌ வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும்‌ மற்றும்‌ நெடுஞ்சாலைப்‌ 
போக்குவரத்திற்கு முற்றிலும்‌ பொருத்தமற்றது என்றும்‌ கண்டறிவார்‌. 
ஆகாய விமானத்தின்‌ “உள்ளான பண்பின்‌” காரணத்தினால்‌, ஆகாய 
விமானமானது ஒரு கார்‌ என்ற வகையில்‌ பயன்படுத்தப்படலாம்‌ என்று 
குறிப்பிடுவது உண்மைக்கு மாறானதாக உள்ளது. இது இந்த உபயோகத்‌ 
திற்காகக்‌ கட்டப்படவில்லை, மற்றும்‌ இப்படிப்பட்ட ஒரு உபயோக 
மானது இதன்‌ இயல்பை மீறும்‌ செயலாக இருக்கும்‌. 

சபையின்‌ இயல்பைப்‌ பற்றி தவறாகப்‌ புரிந்து கொள்ளும்‌ காரணத்‌ 
தினால்‌, புதிய ஏற்பாட்டு சபையைப்‌ பற்றி தவறான சித்தரிப்பானது 
அடிக்கடி கைக்கொள்ளப்படுகின்றது. ஆகையால்‌, சபையின்‌ பணி, நோக்கம்‌ 
மற்றும்‌ உலகத்தில்‌ அதன்‌ அடையாளம்‌ போன்ற சரியாக உணருவதற்கு, 
சபையின்‌ “உள்ளான பண்பை” புரிந்து கொள்வது அவசியமாய்‌ உள்ளது. 

நாம்‌ கண்டுள்ளபடி, புதிய ஏற்பாட்டில்‌ (விசேஷமாகப்‌ பவுலின்‌ 
எழுத்துக்களில்‌), “கிறிஸ்துவின்‌ சரீரம்‌” என்பது சபைக்கான திறவுகோல்‌ 
விளக்கங்களில்‌ ஒன்றாக உள்ளது. இந்த சொற்றொடரானது சபையில்‌ 
செயல்முறை விளக்கமாகவும்‌ (1 கொரி. 12:23-26) மற்றும்‌ சபையின்‌ 
பணிநிலை விவரிப்பாகவும்‌ (1 கொரி. 12:27) பயன்படுத்தப்படுகின்றது. 
சபையின்‌ விவரிப்பு என்ற வகையில்‌ இந்த சொற்றொடரை புரிந்து உணராத 
வரையில்‌ புதிய ஏற்பாட்டு சபையின்‌ இயல்பு புரிந்து கொள்ளப்பட 
முடியாது. 

சபைக்கு புதிய ஏற்பாட்டில்‌ உள்ள இந்த இயற்பெயருக்கு நாம்‌ 
சிறப்பான கவனத்தைக்‌ கொடுப்போம்‌. இந்த விளக்கம்‌ எதைத்‌ 
தெரிவிக்கின்றது? 


54 


கிறிஸ்துவுடன்‌ ஒருங்கிணைதல்‌ 

முதலாவது, இச்சொற்றொட ரானது கிறிஸ்துவுடன்‌ ஒருங்கிணைதலைச்‌ 
சுட்டிக்காட்டுகின்றது. மனமாற்றம்‌ என்பது “ஒருவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ தமது 
பற்றுறுதியை வாக்குறுதியளிப்பகைக்‌ காட்டிலும்‌” மேலானதாக உள்ளது. 
இது ஒருவர்‌ கிறிஸ்துவின்‌ ஆவிக்குரிய சரீரத்தில்‌ பிரவேசிக்கையில்‌ கிறிஸ்து 
வுடன்‌ தனிச்‌ சிறந்த வகையில்‌ ஒருங்கிணைதல்‌ என்பதாக உள்ளது. 

கிறிஸ்துவுக்கு மனம்‌ மாறும்‌ செயல்முறையின்‌ ஒரு பகுதி என்ற 
வகையில்‌ நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ ஞானஸ்நானம்‌ பெறுகின்றோம்‌. பவுல்‌, 
“திறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்ற நாமனைவரும்‌ 
அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்றதை அறியாமலிருக்‌ 
கிறீர்களா?” (ரோமர்‌ 6:3) என்று எழுதினார்‌. கிறிஸ்துவுடன்‌ ஒன்றுபடுதல்‌ 
என்ற கருத்தானது ரோமர்‌ 6:4ல்‌ சிறப்பாக உய்த்துணரப்படுகின்றது: 
“மேலும்‌ பிதாவின்‌ மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்‌ 
பட்டது போல, நாமும்‌ புதிதான ஜீவனுள்ளவர்களாய்‌ நடந்து கொள்ளும்‌ 
படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும்‌ ஞானஸ்நானத்தினாலே 
கிறிஸ்துஒடனேகூட அடக்கம்‌ பண்ணப்பட்டோம்‌.” மேலும்‌ பவுல்‌, “நாம்‌ 
... எல்லாரும்‌ ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம்‌ 
பண்ணப்பட்டு, ...” (1 கொரி. 12:13) என்றும்‌ கூறினார்‌. எனவே ஞானஸ்‌ 
நானத்தில்‌ நாம்‌ கிறிஸ்துவின்‌ சரீரத்தில்‌ நடப்படும்படியாக அவருடன்‌ 
ஒன்றாகுதலுக்குக்‌ கொண்டு வரப்படுகின்றோம்‌. 

கிறிஸ்துவுடன்‌ ஒன்றாகும்‌ இந்த ஆவிக்குரிய ஒருமைப்பாடானது 
இருமணத்துடன்‌ ஒப்பிடப்படலாம்‌. ஓரு ஆணும்‌ ஒரு பெண்ணும்‌ 
திருமணத்தில்‌ பிரவேசிக்கும்‌ பொழுது, “இரண்டு பேர்‌ வாழ்நாள்‌ 
முழுவதற்கும்‌ ஒருவருக்கொருவர்‌ ஒரு ஒப்புக்‌ கொடுத்தலை ஏற்படுத்துதல்‌” 
என்பதற்கும்‌ மேலானதொன்று நடைபெறுகின்றது. திருமணத்தில்‌ ஒரு 
ஒருமைப்பாடு நடக்கின்றது. வாழ்‌ நாள்‌ முழுவதிலும்‌ கணவனும்‌ 
மனைவியும்‌ “ஒரே மாம்சம்‌” என்று குறிப்பிடப்பட முடியுமளவுக்கு மிக 
ஆழ்ந்தறிவுள்ள ஒருமைப்பாடாக இது உள்ளது (எபே. 5:31). திருமணத்‌ 
தம்பதியர்‌ “ஒருவருக்கொருவர்‌ தங்கள்‌ வாக்குறுதிகளைக்‌ கூறினர்‌” என்று 
நாம்‌ அடிக்கடி கூறுகின்றோம்‌. ஒருவேளை, “அவர்கள்‌ திருமணத்தின்‌ 
ஒருமைப்பாட்டிற்குள்‌ பிரவேசித்தனர்‌” என்று கூறுவது இன்னும்‌ சிறப்பாய்‌ 
இருக்கும்‌. “ஒருமைப்பாடு” என்ற வார்த்தையானது தொடர்ந்து ஒன்றா 
யிருத்தல்‌ என்பதைத்‌ தெரிவிக்கின்றது. திருமணம்‌ என்பது இருவர்‌ ஒன்றாய்‌ 
நடத்தல்‌ அல்லது ஓரே வீட்டில்‌ குடியிருத்தல்‌ என்பதை மட்டும்‌ 
கொண்டி ருப்பதில்லை; திருமணம்‌ என்பது வாழ்நாள்‌ முழுவதும்‌ இருவர்‌ 
ஒன்றாயிருப்பதை வேசித்தனம்‌ அல்லது மரணம்‌ மாத்திரமே அழிக்கக்‌ 
கூடி யதாயிருக்கின்றது. இருவர்‌ திருமணத்தில்‌ பிரவேசிக்கையில்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ சொந்த உடலின்‌ மீதுள்ள அதிகாரத்தைக்கூட ஒப்புவிக்கின்றனா்‌ 
என்ற அளவுக்கு இது உண்மையாக உள்ளது. பவுல்‌, “மனைவியானவள்‌ தன்‌ 
சுய சரீரத்திற்கு அதிகாரியல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி; அப்படியே 
புருஷனும்‌ தன்‌ சுயசரீரத்திற்கு அதிகாரியல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி” 











55 


(1 கொரி. 7:4) என்று எழுதினார்‌. 

அது போலவே, மாற்றம்‌ அடைதலில்‌ நாம்‌ கிறிஸ்துவின்‌ ஆவிக்குரிய 
சரீரமாகிய சபைக்குள்‌ சேர்க்கப்படுகையில்‌ நாம்‌ அவருடன்‌ ஒரு ஒருமைப்‌ 
பாட்டிற்குள்‌ பிரவேசிக்கின்றோம்‌. நாம்‌ கிறிஸ்துவுடன்‌ ஒன்றாகின்றோம்‌ 
- கிறிஸ்து நம்முடையவராயிருக்கின்றார்‌ மற்றும்‌ நாம்‌ கிறிஸ்துவினு 
டையவர்களாய்‌ இருக்கின்றோம்‌. இனியும்‌ தமது சொந்த வாழ்வின்மீது நாம்‌ 
அதிகாரம்‌ கொண்டவர்களாய்‌ இருப்பதில்லை; நாம்‌ கிறிஸ்துவுக்குரியவர்‌ 
களாய்‌ இருக்கின்றோம்‌ - நாம்‌ அவருடன்‌ நிலையான ஒருமைப்பாட்டில்‌ 
வாழ்கின்றோம்‌ (1 கொரி. 6:16). 


கிறிஸ்துவின்‌ மூலம்‌ ஒருமைப்பாடு 

இரண்டாவது, “இறிஸ்துவின்‌ சரீரம்‌?” என்பதான சபையின்‌ 
விவரிப்பானது கிறிஸ்துவின்‌ மூலம்‌ ஒருமைப்பாடு என்பதைக்‌ கருத்தாய்த்‌ 
தெரிவிக்கின்றது. இது சபையை பல உறுப்புகள்‌ ஒன்றிணைந்து செயல்படும்‌ 
ஒரு உடல்‌ என்ற வகையிலான ஒரு உயிர்ப்பொருளாகச்‌ சித்தரிக்கின்றது. 

பவுல்‌, “எப்படியெனில்‌, சரீரம்‌ ஒன்று, அதற்கு அவயவங்கள்‌ அநேகம்‌; 
ஒரே சரீரத்தின்‌ அவயவங்களெல்லாம்‌ அநேகமாயிருந்தும்‌, சரீரம்‌ 
ஒன்றாகவேயிருக்கின்றது; அந்தப்‌ பிரகாரமாகவே கிறிஸ்துவும்‌ இருக்கிறார்‌” 
(1 கொரி. 12:12) என்று எழுதினார்‌. வித்தியாசப்பட்ட பல அவயவங்கள்‌ 
கிறிஸ்துவின்‌ ஒரே சரீரமாகத்‌ தொகுக்கப்பட்டுள்ளன. இயல்பான உடலைப்‌ 
பற்றிப்‌ பவுல்‌ கூறியது சபைக்கும்‌ கூறப்பட முடியும்‌: “சரீரமும்‌ ஒரே 
அவயவமாயிராமல்‌ அநேக அவயவங்களாயிருக்கிறது,” “அவையெல்லாம்‌ 
ஒரே அவயவமாயிருந்தால்‌, சரீரம்‌ எங்கே?” (1 கொரி. 12:14, 19). 
இவ்விதமாக, கிறிஸ்தவர்கள்‌ “கிறிஸ்துவின்‌ சரீரமாயும்‌, தனித்தனியே 
அவயவங்களையும்‌” (1 கொரி. 12:27) இருக்கின்றனர்‌ என்று முடிவு 
செய்யப்பட வேண்டும்‌. 


கிறிஸ்துவின்‌ சரீரத்தில்‌ உள்ள அவயவங்களால்‌ 
அனுபவிக்கப்படும்‌ ஒருமைப்பாடானது 
இயல்பான உடலில்‌ உள்ள அவயங்களால்‌ 
அனுபவிக்கப்படும்‌ ஓருமைப்பாட்டைப்‌ 
போன்றதாகவே இருக்க வேண்டும்‌. 


“கிறிஸ்துவின்‌ சரீரம்‌” என்ற சொல்‌ விளக்கமானது நாம்‌ கிறிஸ்துவுக்‌ 
குரியவர்கள்‌ என்ற கருத்தைத்‌ தெரிவிப்பதுடன்‌, இயல்பான சரீரத்தின்‌ 
அவயவங்கள்‌ ஒன்றையொன்று சார்ந்திருப்பது போலவே நாமும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ சார்ந்திருக்ன்றோம்‌ என்ற கருத்தையும்‌ தெரிவிக்‌ 
கின்றது. சரீரத்தின்‌ ஒரு அவயவம்‌ துன்புறும்போது மற்ற உறுப்புகள்‌ யாவும்‌ 
பரிதவித்துத்‌ துன்புறுகின்றன. “சரீரம்‌” என்ற கருத்திலிருந்து மிகத்‌ தெளிவாக 
ஊகித்துணரக்கூடிய பாடம்‌ பின்வருமாறு: “சரீரத்தினுள்‌ பிரிவினை எதுவும்‌ 


56 





இருக்கக்‌ கூடாது, ஆனால்‌ அதன்‌ அவயவங்கள்‌ ஒன்று மற்றவற்றின்‌ மேல்‌ 
அக்கறையுடையதாக இருக்க வேண்டும்‌. ஒரு அவயவம்‌ பாடுபட்டால்‌ 
எல்லா அவயவங்களும்‌ கூடப்பாடுபடும்‌; ஒரு அவயவம்‌ மகிமைப்பட்டால்‌, 
எல்லா அவயவங்களும்‌ கூடச்‌ சந்தோஷப்படும்‌” (1 கொரி. 12:25, 26). 

“கிறிஸ்துவின்‌ சரீரம்‌” என்ற சொல்‌ விளக்கம்‌ புரிந்து கொள்ளப்படும்‌ 
பொழுது, நாமகரணத்துவத்திற்கான பகுத்தறிவு யாவும்‌ அழிக்கப்‌ 
படுகின்றது. நாமகரணத்துவமானது வித்தியாசப்பட்ட பல சரீரங்கள்‌ 
ஒவ்வொன்றும்‌ மாறுபட்ட அடையாளங்களும்‌ நம்பிக்கைகளும்‌ உடைய 
தென்று வாஇடுகின்றது. புதிய ஏற்பாட்டின்‌ “கிறிஸ்துவின்‌ சரீரம்‌” என்ற 
கருத்தானது ஒரே சரீரம்‌ என்பதைக்‌ கிறிஸ்துவின்‌ சரீரமாகச்‌ சித்தரித்து, 
ஒவ்வொரு கிறிஸ்தவரும்‌ அதன்‌ அவயவமாயிருந்து, அதன்‌ மற்ற எல்லா 
அவயவங்களையும்‌ அன்புகூர்ந்து, அந்த சரீரத்தின்‌ மற்ற ஓவ்வொரு 
அவயவங்களையும்‌ கண்ணோக்குவதாக விளக்கப்படுத்துகின்றது. புதிய 
ஏற்பாட்டின்‌ சபையானது கிறிஸ்துவின்‌ சரீரமாய்‌ இருக்குமென்றால்‌, 
நாமகரணத்துவம்‌ என்பது “சபைக்கான” தேவனுடைய வடிவமைப்பாய்‌ 
இருக்க முடியாது; நாமகரணத்துவம்‌ சரியானதாய்‌ இருக்குமென்றால்‌, புதிய 
ஏற்பாட்டின்‌ சபையானது கிறிஸ்துவின்‌ ஒரே சரீரமாய்‌ இருக்க முடியாது. 

இயேசு தாம்‌ காட்டிக்‌ கொடுக்கப்பட்டுக்‌ கைது செய்யப்பட்ட இரவில்‌, 
பிற்பாடு அவரை விசுவாசிக்கப்‌ போகின்றவர்களுக்காக ஜெபித்தார்‌ 
(யோவா. 17:21-24). அவர்‌ மரித்தோரிலிருந்து உயிர்த்த பின்‌ வந்த 
பெந்தெகொஸ்தேயன்று அவர்‌ சபையை ஸ்தாபித்தார்‌, அது அவருடைய 
பூமிக்குரிய சரீரமாய்‌ இருக்கும்படியும்‌, தாம்‌ ஜெபித்த ஒருமைப்பாட்டை 
அது பராமரிக்கும்படியாகவும்‌ அவர்‌ சபையை ஸ்தாபித்தார்‌. நாம்‌ 
கிறிஸ்துவின்‌ சரீரத்தில்‌ பிரவேசிக்கையில்‌, அந்த சரீரத்தின்‌ எல்லா 
அவயவங்களுடனும்‌ ஒருமைப்பாட்டிற்குள்‌ நாம்‌ பிரவேசிக்கின்றோம்‌. 
பிரிவினைச்‌ சுவர்கள்‌ யாவும்‌ இடித்து வீழ்த்தப்படுகின்றன: “யுதனென்றும்‌ 
கிரேக்கனென்றுமில்லை, அடிமையென்றும்‌ சுயாதனனென்றுமில்லை, 
ஆணென்றும்‌ பெண்ணென்றுமில்லை; நீங்களெல்லாரும்‌ கிறிஸ்து 
இயேசுவுக்குள்‌ ஒன்றாயிருக்கிறீர்கள்‌” (கலா. 3:29). 

கிறிஸ்துவின்‌ சரீரத்தில்‌ உள்ள அவயவங்களால்‌ அனுபவிக்கப்படும்‌ 
ஒருமைப்பாடானது இயல்பான சரீரத்தின்‌ அவயவங்களினுடைய 
ஒருமைப்பாட்டைப்‌ போன்றதாக ஒன்று கூடிப்‌ பணி செய்தல்‌, ஒருவரில்‌ 
ஒருவர்‌ அன்புகூருதல்‌, மற்றும்‌ ஒருவா்‌ மீது ஒருவர்‌ பரிவிரக்கம்‌ கொள்ளுதல்‌ 
போன்றவைகளை உடையதாக இருக்க வேண்டும்‌. இயல்பான சரீரத்தின்‌ 
அவயவம்‌ ஏதொன்றும்‌ மற்ற எந்த அவயவத்தினுடனும்‌ போட்டியிடுவ 
தில்லை. ஒவ்வொரு அவயவமும்‌ மற்ற எல்லா அவயவங்களுடன்‌ சேர்ந்து 
பணி புரிந்து ஒருமைப்பட்ட சரீரமாய்‌ இருக்கும்படி ஒருங்கிணைக்கப்பட்ட 
இருக்கும்‌ பொருளை உண்டா க்குகின்றது. 

இயேசு தமது மக்கள்‌ இந்தப்‌ பூமியில்‌ தம்முடைய ஆவிக்குரிய சரீரமாய்‌ 
இருக்க வேண்டும்‌ என்ற ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டுமே விடுத்தார்‌. 
அவர்கள்‌ நாமகரணக்‌ கூட்டங்களாய்‌ எல்லா வகைகளும்‌ பெயர்களும்‌ 
உடையவர்களாய்‌ இருக்கும்படி அவர்‌ கேட்டுக்‌ கொள்ளவில்லை. 


57 


அவரிடத்தில்‌ கொள்ளும்‌ பற்றுறுதியானது நாம்‌ அவரது ஒரே ஆவிக்குரிய 
சரீரமாய்‌ இருப்பதற்கு அவரது வேண்டுகோளை நிறைவேற்றி அவரை 
மகிமைப்‌ படுத்தும்படி மட்டுமே நம்மிடத்தில்‌ வேண்டிக்‌ கேட்கின்றது. 


கிறிஸ்துவுக்குப்‌ பிரயோஜனமாயிருத்தல்‌ 

மூன்றாவது, சபையின்‌ “சரீரம்‌” என்ற விவரிப்பானது கிறிஸ்துவுக்காகப்‌ 
பயன்பாட்டுத்‌ தன்மை அல்லது பிரயோஜனமுடைமை என்பதைப்‌ 
பண்பாய்ச்‌ சுட்டிக்காட்டுகின்றது. இது உலகத்தில்‌ கிறிஸ்துவின்‌ ஊழியம்‌ 
செய்யப்பட வேண்டிய வழிமுறையை மறைமுகமாய்‌ உணர்த்துகின்றது. 

பவுல்‌ தமது வாழ்வு மற்றும்‌ ஊழியம்‌ பற்றி, “இிறிஸ்து எனக்கு 
ஜீவன்‌ ...”” (பிலி. 1:21) என்று கூற முடிந்தது. அவர்‌ ஒரு நாமகரணக்‌ 
கூட்டத்தையோ அல்லது மனிதரால்‌ ஏற்படுத்தப்பட்ட வேறு எந்தக்‌ 
குழுவையோ, நிறுவனத்தையோ பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை; அவர்‌ 
மனிதர்களுக்கு முன்பாக, கிறிஸ்துவின்‌ ஆவிக்குரிய சரீரத்தின்‌ ஒரு அவயவ 
மாகவே நின்றார்‌. அவர்‌ தம்மை, மனிதர்களிடையே ஓஒப்புரவை 
ஏற்படுத்தும்‌ தேவனுடைய கருவியாகக்‌ கண்டார்‌: “ஆனபடியினாலே, 
தேவனானவர்‌ எங்களைக்கொண்டு புத்திசொல்லுகிறதுபோல, நாங்கள்‌ 
கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து, தேவனோடே ஒப்புரவாகுங்கள்‌ 
என்று கிறிஸ்துவினிமித்தம்‌ உங்களை வேண்டிக்கொள்ளுகிறோம்‌”” 
(2 கொரி. 5:20). பவுல்‌ தாம்‌ கிறிஸ்துவின்‌ சரீரமாயிருப்பதற்காகப்‌ பாடு 
படுதலைக்‌ கூடக்‌ கண்டார்‌: “இப்பொழுது நான்‌ உங்கள்‌ நிமித்தம்‌ 
அநுபவிக்கிற பாடுகளில்‌ சந்தோஷமடைந்து, கிறிஸ்துவினுடைய 
உபத்திரவங்களில்‌ குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக, என்‌ 
மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன்‌” (கொலோ. 1:24). 

கிறிஸ்துவின்‌ ஊழியமானது பூமியில்‌ எவ்விதம்‌ செய்யப்பட வேண்டிய 
காக உள்ளது? கிறிஸ்து பரலோகத்தில்‌ பிதாவின்‌ வலது புறத்தில்‌ இருக்கின்ற 
இவ்வேளையில்‌ அவரது பூமிக்குரிய ஊழியம்‌ எவ்விதம்‌ தொடரப்பட 
வேண்டியதாக உள்ளது? இந்தக்‌ கேள்விக்கு, “கிறிஸ்துவின்‌ சரீரத்தின்‌ 
மூலமாக” என்பதே தெளிவான பதில்‌ ஆகும்‌. சபையை நிலைநாட்டுகலுடன்‌ 
இயேசு தம்முடைய ஆவிக்குரிய சரீரத்தை உலகிற்கு ஊழியம்‌ செய்து அதன்‌ 
மீது அன்புகூரும்‌ தமது வழிமுறையாக உலகத்திற்கு அனுப்பி வைத்தார்‌. 

புதிய ஏற்பாடானது தலையில்லாத உடலைப்‌ பற்றியோ அல்லது 
உடலில்லாத தலையைப்‌ பற்றியோ பேசுவதில்லை. பூமியில்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
யாரும்‌ இல்லையென்றால்‌, கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தைச்‌ செய்யும்படி 
வழி நடத்தவோ, இயக்கவோ, ஒரு சரீரத்தைக்‌ கொண்டிருக்க மாட்டார்‌. 
கிறிஸ்தவர்கள்‌ கிறிஸ்துவைக்‌ தங்கள்‌ முற்றான அதிகாரமாக மற்றும்‌ 
வழிகாட்டியாக நோக்காதிருந்தால்‌, சபையானது தலையற்ற ஒரு உடலாய்‌ 
இருக்கும்‌. இயேசு தம்முடைய சபையின்‌ தலையாய்‌ இருக்கின்றார்‌, மற்றும்‌ 
அவருடைய சபையானது இந்த பூமியில்‌ அவருடைய இத்தத்திற்குத்‌ 
தங்களை ஒப்புக்‌ கொடுத்து, இங்கு அவருடைய ஊழிய சக்தியாய்‌ செயல்‌ 





படும்‌ மக்களால்‌ ஆக்கப்பட்டதாக உள்ளது. 


58 


கிறிஸ்தவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ ஊழியத்தைச்‌ செய்யும்‌ கிறிஸ்துவின்‌ 
ஆவிக்குரிய சரீரமாய்‌ உள்ளனர்‌. நாம்‌ உலகத்தின்‌ தேவைகளைக்‌ காணும்‌ 
படிக்கு அவருடைய கண்களாய்‌ இருக்கின்றோம்‌. நாம்‌ மனிதத்‌ தேவை 
களைக்‌ கண்டு அதற்கு ஊழியம்‌ செய்யாதிருந்தால்‌, அவருடைய ஆவிக்குரிய 
கண்கள்‌ பார்வையற்ற கண்களாயிருக்கும்‌. நாம்‌ அவரது வசனத்தைக்‌ கேட்டு 
அவருடைய இயக்குதல்களைக்‌ கவனிக்கும்‌ காதுகளாய்‌ இருக்கின்றோம்‌. 
கிறிஸ்துவின்‌ ஆவிக்குரிய சரீரமானது அவருடைய சத்தத்தைக்‌ கேட்க 
முடியாததாயிருந்தால்‌ எவ்வளவு பரிதாபகரமாயிருக்கும்‌! நாம்‌ அவருடைய 
வசனத்தைப்‌ பேசுவதற்கும்‌ உலகத்தில்‌ அவரைக்‌ துதிப்பதற்குமான 
அவருடைய நாவாய்‌ இருக்கின்றோம்‌. அவருடைய சரீரமானது 
இப்பொழுது போலப்‌ பேச்சற்றிருந்தால்‌ கிறிஸ்துவின்‌ இருதயத்தை 
உடையச்‌ செய்வதாயிருக்கும்‌. நாம்‌ சுமைகளையும்‌ பொறுப்புகளையும்‌ 
சுமப்பதற்கான அவருடைய தோள்களாயிருக்கின்றோம்‌. கிறிஸ்து 
கும்முடைய சபையானது அவர்‌ நமக்குக்‌ கொடுக்கும்‌ எவ்வித வேலை 
களையும்‌ சுமக்கக்‌ கூடிய அளவு ஆரோக்கியமும்‌, பலமும்‌ உடையதாக 
இருக்க வேண்டுமென்று கிறிஸ்து விரும்புகின்றார்‌. நாம்‌ இவ்வுலகில்‌ அவரது 
செய்தியை எடுத்தோடும்‌ அவருடைய கால்களாய்‌/பாதங்களாய்‌ 
இருக்கின்றோம்‌. நாம்‌ அவரது பாதங்களைப்‌ பலமானதாகவும்‌ அவருக்காக 
விரைவாய்‌ ஓடும்படியானவைகளாகவும்‌ காத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. நாம்‌ 
ஊழியத்தில்‌ அவருடைய மென்மையான கரங்களாய்‌ இருக்க வேண்டும்‌. 
அவரது கரங்கள்‌ முழுமையானவைகளாக, திறன்மிக்கவைகளாக, 
ஊழியத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவைகளாக இருக்கும்படி நாம்‌ நிச்சயித்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 

கிறிஸ்துவின்‌ ஆவிக்குரிய சரீரத்தினுடைய பயன்பாடு, மேதைத்‌ 
தன்மை மற்றும்‌ நடைமுறைச்‌ செயல்பாட்டுத்‌ தன்மை ஆகியவை பற்றிச்‌ 
சிந்தித்துப்‌ பாருங்கள்‌. எப்பொழுதாகிலும்‌, எங்காகிலும்‌ யாரோ ஒருவர்‌ 
கிறிஸ்தவராகின்ற பொழுது, அவர்‌ கிறிஸ்துவின்‌ ஊழியத்கைச்‌ செய்யவும்‌, 
அவருடைய அன்பை வெளிப்படுத்தவும்‌ கிறிஸ்துவின்‌ சரீரத்தில்‌ செயல்‌ 
படும்‌ அவயவமாகின்றார்‌. இந்த வழிமுறையினால்‌, அவர்‌ கிறிஸ்துவின்‌ 
ஊழியத்தைத்‌ தொடருகின்றார்‌. அவர்‌ கிறிஸ்துவுடன்‌ ஓன்றாகின்றார்‌, 
மற்றும்‌ அவருடைய சரீரத்தின்‌ மற்ற எல்லா அவயவங்களுடனும்‌ ஒன்றா 
கின்றார்‌. இவ்விதமாக, கிறிஸ்துவின்‌ சரீரத்தினுடைய ஒருமைப்பாடானது 
உலகிற்குத்‌ தெளிவாக்கப்படுகின்றது. ஒவ்வொரு கிறிஸ்தவரும்‌ தம்மை 
வேதாகமம்‌ சபையைக்‌ குறிப்பிடுகின்ற வழிமுறையிலேயே குறிப்பிட்டுக்‌ 
கொள்ளுகின்றார்‌. அவர்‌ தமக்கு வழிகாட்ட பூமிக்குரிய எந்த தலைமையகங்‌ 
களையும்‌ நோக்குவதில்லை; அவர்‌ சரீரத்தின்‌ தலையாகக்‌ கிறிஸ்துவை 
மட்டுமே நோக்குகின்றார்‌. இதன்‌ விளைவாக, எல்லா கனமும்‌ மகிமையும்‌ 
கிறிஸ்துவுக்கே அளிக்கப்படுகின்றன. “கிறிஸ்துவின்‌ சரீரம்‌?” என்பது 
எவ்வளவு எளிமையாக, ஆயினும்‌ எவ்வளவு ஞானமும்‌ செயல்‌ வலிவும்‌ 
உடையதாக இருக்கிறதென்று பாருங்கள்‌! 

எல்லைக்குட்பட்ட நமது மனித ஞானத்திற்குக்கூட “கிறிஸ்துவின்‌ 
சரீரம்‌” என்ற கருத்தானது ஒரு அறிவுணர்வை ஏற்படுத்துகின்றது. இது 


59 


செயல்திறன்‌, பணிபுரியும்‌ தன்மை மற்றும்‌ நடைமுறை ஆகியவற்றை 
கொண்டதாக உள்ளது. இது தேவனுடைய ஞானத்தையும்‌ மகிமையையும்‌ 
பிரதிபலிக்கின்றது. 

நாம்‌ கிறிஸ்துவின்‌ சரீரமாய்‌ இருந்து கிறிஸ்துவின்‌ மகிமைக்காகக்‌ 
கிறிஸ்துவின்‌ ஊழியத்தைச்‌ செய்வோம்‌. 


முடிவுரை 

சபை என்பது பூமியில்‌ கிறிஸ்துவின்‌ சரீரமாய்‌ உள்ளது. இந்த 
சத்தியத்தின்‌ காரணமாக, ரோமாபுரியில்‌ இருந்த கிறிஸ்தவர்களைப்‌ பற்றிப்‌ 
பவுல்‌, “ஏனெனில்‌, நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்களிருந்தும்‌, 
எல்லா அவயவங்களுக்கும்‌ ஒரே தொழில்‌ இராதது போல, அநேகராகஇிய 
நாமும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ ஒரே சரீரமாயிருக்க, ஒருவருக்கொருவர்‌ அவயங்‌ 
களாயிருக்கிறோம்‌” (ரோமர்‌ 12:4, 5) என்று கூறினார்‌. திறிஸ்தவராவதில்‌ 
நாம்‌ கிறிஸ்துவுடன்‌ ஒருமைப்பாட்டில்‌ பிரவேசிக்கின்றோம்‌, கிறிஸ்துவின்‌ 
மூலமாக ஒருவருக்கொருவர்‌ ஒருமைப்பாட்டிலும்‌, கிறிஸ்துவுக்குப்‌ 
பயன்பாடு, பிரயோஜனதன்மை ஆகியவற்றிலும்‌ பிரவேசிக்கின்றோம்‌. 

பல்பொருள்‌ விற்பனை அங்காடியின்‌ பலகணியில்‌ உள்ள அலங்கார 
பொம்மைக்கும்‌ மனிதருக்கும்‌ எவ்வளவு மாறுபாடு உள்ளது! அலங்கார 
பொம்மைக்கு வடிவம்‌ உண்டு, ஆனால்‌ உயிர்‌ இல்லை. அது ஒரு புறம்பான 
வடிவத்தை, உடலைப்‌ பெற்றுள்ளது, ஆனால்‌ அகுற்கு ஆவி இல்லை. அது 
வெறும்‌ பிரதிமையாக, செயற்கைப்‌ பிரதிநிதித்துவமாக, உண்மையற்றதாக 
மட்டுமே உள்ளது. ஒரு மனிதரோ வடிவம்‌, ஆவி மற்றும்‌ உயிர்‌ ஆகியவை 
களை உடையவராய்‌ இருக்கின்றார்‌; அவர்‌ சரீரம்‌ மற்றும்‌ ஆவியில்‌ 
உண்மைத்‌ தன்மை உடையவராய்‌ இருக்கின்றார்‌. அவர்‌ ஒரு சரீரம்‌, ஒரு 
ஆத்துமா மற்றும்‌ ஒரு சிந்தை ஆகியவை உடையவராய்‌ இருக்கின்றார்‌. 
அவரால்‌ சிந்திக்க, உணர, அன்பு செய்ய மற்றும்‌ கீழ்ப்படிய முடியும்‌. 

அலங்கார பொம்மைக்கும்‌ மனிதருக்கும்‌ இடையில்‌ உள்ள வேறு 
பாடானது மனிதரால்‌ ஏற்படுத்தப்பட்ட நிறுவனத்திற்கும்‌ கிறிஸ்துவின்‌ 
சரீரத்திற்கும்‌ இடையில்‌ உள்ள வேறுபாட்டை விளக்கப்படுத்துகின்றது. 
மனித நிறுவனமானது ஒரு வடிவத்தைக்‌ கொண்டுள்ளது, ஆனால்‌ அதில்‌ 
தேவன்‌ வாசம்‌ பண்ணுவதில்லை; அதற்குள்‌ மனிதர்‌ மட்டுமே வாசம்‌ 
பண்ணுகின்றனர்‌. மனித நிறுவனம்‌ செய்து முடிக்கத்‌ தேடும்‌ யாவும்‌ மனித 
சக்தி மற்றும்‌ மனித ஞானம்‌ ஆகியவற்றின்‌ மூலமாகவே செய்யப்பட்டாக 
வேண்டும்‌. கிறிஸ்துவின்‌ சரீரமானது ஆவியானவரால்‌ உள்ளாக வாழப்‌ 
படுவதாக, தேவனுடைய ஜீவனால்‌ உயிர்‌ வாழ்வதாக மற்றும்‌ கிறிஸ்து 
வாலேயே வழி நடத்தப்பட்டு இயக்கப்படுவதாக உள்ளது. 

புதிய ஏற்பாட்டின்‌ சபையானது கிறிஸ்துவின்‌ சரீரமாய்‌ இருக்கின்றது. 
அதிகாரப்பூர்வமான கிறிஸ்தவர்‌ ஒவ்வொருவரும்‌ அதன்‌ உறுப்பினராய்‌ 
இருக்கின்றார்‌. இது ஒரு நிறுவனமல்ல, ஆனால்‌ கிறிஸ்துவின்‌ ஆவியினால்‌ 
வாழும்‌ ஒரு உயிர்ப்‌ பொருள்‌ ஆகும்‌. இது தனது தலையான கிறிஸ்துவால்‌ 
வழி நடத்தப்படுகின்றது. கிறிஸ்துவின்‌ மகிமைக்காக வாழ்வதும்‌ அவருக்கு 


60 


ஊழியம்‌ செய்வதுமே உலகத்தில்‌ இதன்‌ நோக்கமாக உள்ளது. 
நீங்கள்‌ கிறிஸ்துவின்‌ சரீரத்தில்‌ ஒரு அவயவமாய்‌ இருக்கின்றீர்களா? 


குறிப்பு 

'புதிய ஏற்பாட்டில்‌ “கிறிஸ்துவின்‌ சரீரம்‌” என்ற சொற்றொடர்‌ தோன்றும்‌ இடங்கள்‌ 
யாவற்றையும்‌ பிற்சேர்க்கை 3 உள்ளடக்குகின்றது. இந்த அட்டவணையானது, 
இச்சொற்றொடர்‌ பயன்பாட்டைக்‌ கற்கவும்‌, சபையின்‌ இயல்பினுடைய முக்கியமான இந்த 
அம்சத்தைக்‌ கவனிக்கவும்‌ உங்களுக்கு உதவும்‌. 


படிப்பு மற்றும்‌ கலந்துரையாடலுக்கான 
கேள்விகள்‌ 
1. “கிறிஸ்துவின்‌ சரீரம்‌” என்ற சொற்றொடரானது சடையுடனான 
தொடர்பில்‌ பயன்படுத்தப்படும்‌ இரு வழிமுறைகளைப்‌ பற்றிக்‌ 
கலந்துரையாடவும்‌. 
2. கிறிஸ்துவுக்குள்‌ நமது ஞானஸ்நானத்தை கிறிஸ்துவுடன்‌ 
ஒருமைப்‌ படுத்தப்படும்‌ வகையில்‌ விவரிக்கவும்‌. 
3. கிறிஸ்துவுக்குள்‌ வருதல்‌ பற்றி ரோமர்‌ 6:3 என்ன கூறுகின்றது? 
4. கிறிஸ்துவுடன்‌ நாம்‌ ஒன்றாகுதலை திருமண 
ஒருமைப்பாட்டுடன்‌ ஒப்பிடவும்‌. 
5. கிறிஸ்துவுடன்‌ ஒன்றாகுதல்‌ பற்றி ரோமர்‌ 6:4 என்ன கூறுகின்றது? 
6. நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ பிரவேசித்தலை 1 கொரி. 12:13 
எவ்விதமாய்க்‌ கூறுகின்றது? 
7. கிறிஸ்துவின்‌ சரீரத்தினுடைய அவயவங்களாய்‌ இருப்பது 
சபைகளாஅல்லது கிறிஸ்தவர்களா? 
8. ஒருவர்‌ மற்றவருடனான நமது உறவுமுறை பற்றி “இறிஸ்துவின்‌ 
சரீரம்‌” என்ற சொற்றொடர்‌ தெரிவிப்பது என்ன? 
9. கிறிஸ்துவின்‌ சரீரத்தினுடைய ஒருமைப்பாடு என்ற கருத்தின்‌ 
தொடர்பாக நாமகரணத்துவத்தைப்‌ பற்றிக்‌ கலந்துரையாடவும்‌. 
10. கிறிஸ்துவுக்குள்‌ நமது ஒருமைப்பாடு பற்றி கலா. 3:28 என்ன 
கூறுகின்றது? 
11. உலகத்தில்‌ கிறிஸ்துவின்‌ ஊழியமானது எவ்வழிமுறையில்‌ 
செய்யப்பட வேண்டும்‌? 
12. சபை என்பது தலையற்ற உடலாகவோ அல்லது உடலற்ற 
குலையாகவோ உள்ளதா? 
13. உலகத்தில்‌ நாம்‌ கிறிஸ்துவின்‌ சரீரம்‌ என்ற வகையில்‌ 
எவ்விதமாய்ப்‌ பணியாற்றுனெறோம்‌? 
14. “கிறிஸ்துவின்‌ சரீரம்‌” மற்றும்‌ சபையும்‌ ஒன்றா? 
15. நிறுவனம்‌ மற்றும்‌ உயிர்ப்பொருள்‌ ஆகியவற்றை ஒப்பிட்டு, 
வேறுபடுத்திக்‌ காட்டுக. 


61 


3 
வனால்‌ தந்து 


கொள்ளப்பட வர்கள்‌ 


“தமக்கு முன்பாக நாம்‌ அன்பில்‌ பரிசுத்தமுள்ளவர்களும்‌ 
குற்றயில்லாதவர்களாமாயிருப்பதற்கு, அவர்‌ உலகத்தோற்றத்துக்கு 
முன்னே கிறிஸ்துவுக்குள்‌ நம்மைத்‌ தெரிந்துகொண்டபடியே, 
பிரியமானவருக்குள்‌ தாம்‌ நமக்குத்‌ தந்தருனின தம்முடைய 
கிருபையின்‌ மகிமைக்குப்‌ புகழ்ச்சியாக, தம்முடைய தயவுள்ள 
சித்தத்தின்படியே, நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய்த்‌ தமக்குச்‌ 
சுவிகார புத்திரராகும்படி முன்‌ குறித்திருக்றார்‌ ” (எபே. 1:4-6). 


ஒவ்வொருவரும்‌ நினைவுகூரப்பட வேண்டும்‌ என்று விரும்புகின்றனர்‌. 
ஒருவேளை நம்‌ எல்லாருக்குள்ளும்‌ இருக்கின்ற இந்த விருப்பமே நமது 
புகழ்பெற்ற நான்கு வழக்குச்‌ சொற்களைக்‌ கொடுத்துள்ளது எனலாம்‌. 
நமக்குப்‌ பிரியமானவருக்கு நாம்‌ அனுப்பும்‌ பிறந்தநாள்‌ வாழ்த்தின்‌ 
குறுக்காக நாம்‌, “உங்களை நான்‌ நினைத்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌” என்று 
எழுதுகின்றோம்‌. தொலைபேசி உரையாடல்‌ ஒன்றில்‌ நமக்கு பிரியமான 
தோழமை உறவுள்ள ஒரு நண்பரிடத்தில்‌, “நான்‌ உங்களை நினைத்துக்‌ 
கொண்டுள்ளேன்‌” என்று கூறுகின்றோம்‌. விடுமுறையிலோ அல்லது வேறு 
ஏதாவது பயணத்திலோ நாம்‌ வீட்டை விட்டுப்‌ புறப்படுகையில்‌ வீட்டில்‌ 
உள்ளவர்களிடத்தில்‌ நாம்‌, “உங்களைப்‌ பற்றி நாங்கள்‌ நினைத்துக்‌ 
கொண்டிருப்போம்‌” என்று கூறுகின்றோம்‌. இவைகள்‌, ஒரு நபர்‌ விசேஷித்த 
வர்‌ என்பதையும்‌ அவர்‌ மறக்கப்பட்டிருக்கவில்லை, மறக்கப்பட மாட்டார்‌ 
என்பதையும்‌ தெரிவிக்கின்ற மென்மையான சொல்விளக்கங்கள்‌ ஆகும்‌. 
இந்தச்‌ சொல்‌ விளக்கங்கள்‌ உண்மைத்‌ தன்மையுடன்‌ பேசப்படும்‌ பொழுது 
அல்லது எழுதப்படும்‌ பொழுது நம்‌ இருதயத்தைக்‌ தொட்டு நம்மை 
உற்சாகப்படுத்துகின்றன. 

நண்பர்களும்‌ உறவினர்களும்‌, அவர்கள்‌ நம்மைப்‌ பற்றி நினைத்துக்‌ 
கொண்டிருப்பதாகக்‌ கூறுவதைக்‌ கேட்பதென்பது நமக்கு அர்த்தம்‌ 
நிறைந்ததாயிருக்குமென்றால்‌, தேவன்‌ தம்முடைய பார்வையில்‌ நாம்‌ 
விசேஷமானவர்களாய்‌ இருக்கின்றதாகக்‌ கூறுவதைக்‌ கேட்பதென்பது 


62 


எவ்வளவு அர்த்தம்‌ நிறைந்ததாக இருக்க வேண்டும்‌! நீங்கள்‌ கிறிஸ்துவுக்‌ 
குள்‌ இருந்தால்‌ தேவன்‌ இதையே உங்களுக்குக்‌ கூறியிருக்கின்றார்‌. எபே. 
1:4-6ல்‌ பவுல்‌, கிறிஸ்தவர்கள்‌ தேவனால்‌ தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள்‌ 
என்று கூறினார்‌. கிறிஸ்துவுக்குள்‌ மீட்கப்பட்டவர்கள்‌ யாவரும்‌ தேவனால்‌ 
தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாய்‌ இருக்கின்றனர்‌ என்று வேத 
வசனங்களினால்‌ உறுதிப்படுத்தப்பட்டுள்ளனர்‌! இது உங்களை மாபெரும்‌ 
வகையில்‌ உற்சாகப்படுத்துவதில்லையா? 

நாம்‌ தேவனால்‌ மிக முக்கியமானவர்களாக, பூமிக்குரிய எவ்வித 
கனமானவைகளை விடவும்‌ பெரியவர்களாக கேர்ந்தெடுக்கப்பட்டவர்‌ 
களாய்‌ இருக்கும்படிப்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ அர்த்தப்படுத்தினார்‌ 
என்பதைப்‌ பவுல்‌ இந்த வாக்கியத்தில்‌ பயன்படுத்தும்‌ வார்த்தையமைப்பில்‌ 
இருந்து நாம்‌ அறிகின்றோம்‌. ஆசியா மைனர்‌ பகுதியின்‌ எபேசுவில்‌ இருந்த 
சபைக்குப்‌ பவுல்‌ எழுதினார்‌. அவரது நிருபத்திற்கான ஆய்வுக்‌ கருத்தானது 
“சபை, கிறிஸ்துவின்‌ சரீரம்‌? என்ற சொற்றொடரால்‌ சுருக்கமாய்‌ 
உரைக்கப்பட முடியும்‌. இந்த நிருபத்தின்‌ தொடக்கத்தில்‌ பவுல்‌, சபை 
யானது தேவனால்‌ தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள்‌ அடங்கெது என்று 





எழுதினார்‌. அவர்கள்‌ தேவனால்‌ தேர்ந்து கொள்ளப்பட்ட வர்களாக, அவர்‌ 
தம்முடைய தெய்வீக ஆசீர்வாதங்களுக்கென்று தேர்ந்து கொண்ட 
மக்களாக இருக்கின்றனர்‌. இவ்வகையான தேர்ந்து கொள்ளுதலை அவர்‌ 
“முன்‌ குறித்தல்‌,” முன்னதாகவே ஏற்பட்ட ஒரு தீர்மானம்‌ அல்லது 
முன்னதாகவே தேர்ந்து கொள்ளுதல்‌ என்று அழைக்கின்றார்‌ (எபே. 1:5). 

தேவன்‌ நம்மை முன்னதாகவே தேர்ந்தெடுத்தல்‌ என்ற இவ்விஷய 
மானது சில கேள்விகளை எழுப்புகின்றது அல்லவா? தேவன்‌ ஒரு நபரை 
இரட்சிக்கப்படும்படியும்‌ இன்னொருவரை இழந்துபோகும்படியும்‌ தேர்ந்‌ 
தெடுத்துக்‌ கொள்வதாகப்‌ பவுல்‌ கூறினாரா? தேவன்‌ ஒருவரைப்‌ பரலோகத்‌ 
திற்கும்‌ இன்னொருவரை நரகத்திற்கும்‌ தேர்ந்து கொள்கிறார்‌ என்றால்‌, 
யோவான்‌ 3:16ல்‌ இயேசு கூறியபடியாக அவர்‌ இவ்வுலகத்தின்‌ மக்கள்‌ 
ஒவ்வொருவர்‌ மீதும்‌ ஒரு விசேஷித்த அன்பை எவ்விதம்‌ கொண்டிருக்க 
முடியும்‌? 

இந்த வசனப்‌ பகுதியின்‌ மீது நாம்‌ ஒரு கவனம்‌ நிறைந்த சிந்தனையைச்‌ 
செலுத்தி, முன்‌ குறித்தல்‌ என்ற வசீகரமான பாடக்‌ கருத்தின்‌ மீதான நமது 
கேள்விகளுக்குப்‌ பவுலைப்‌ பதில்‌ அளிக்க அனுமதிப்போம்‌. தேவன்‌ 
ஒவ்வொருவரிலும்‌ எவ்விதம்‌ அன்புகூருகிறார்‌, உலகத்‌ தோற்றத்திற்கு 
முன்னரே அவர்‌ நம்மை எவ்விதமாக நினைத்தார்‌, மற்றும்‌ தேர்ந்து 
கொள்ளப்படுகிறவர்களாயிருக்கும்படி அவர்‌ எவ்விதம்‌ தேர்ந்து 
கொள்கிறார்‌ என்பவைகளை எபே. 1:4-6ல்‌ நாம்‌ காண்போம்‌. 


அவருக்குள்‌ தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள்‌ 

முதலாவது, தேவன்‌ “கிறிஸ்துவுக்குள்‌ நம்மைத்‌ தேர்ந்து கொண்ட 
படியே ...”” (எபே. 1:4) என்று பவுல்‌ கூறினார்‌. தேவன்‌ தம்முடைய 
இரட்சிப்பு மற்றும்‌ தம்முடைய ஆவிக்குரிய மற்ற ஆசீர்வாதங்கள்‌ 


63 





ஆகியவற்றை மனிதருக்கு அளிக்கத்‌ தேர்ந்து கொண்ட இடம்‌ அவருடைய 
குமாரனின்‌ சரீரமாய்‌ இருக்கின்றது. இந்த சரீரத்திற்குள்‌ வந்தவர்கள்‌ 
தேவனால்‌ தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாய்‌ இருக்கின்றனர்‌. 

எபே. 1:4-6ன்‌ திரளான சந்தர்ப்பப்‌ பொருளில்‌, வேதாகமத்தின்‌ மிக 
நீளமான வாக்கியப்‌ பகுதியென்று கூறப்படும்‌ 1:3-14ன்‌ கடவுள்‌ 
புகழ்ச்சியுரையில்‌ பவுல்‌, கிறிஸ்துவுக்குள்‌ தேவன்‌ வைத்துள்ள குறிப்பிட்ட 
ஆசீர்வாதங்களைத்‌ தனித்தனியே குறிப்பிடுகின்றார்‌. தேவனுடைய 
பிள்ளைகளாக சுவிகரிக்கப்படுதல்‌ (வ. 6), மன்னிப்பு (வ. 7), மீட்பு (வ. 7), 
ஞானம்‌ மற்றும்‌ புத்தி (வ. 8), கிறிஸ்துவுக்குள்‌ கூட்ட ப்படுதல்‌ (வ. 9), சுதந்திர 
மாகுதல்‌ (வ. 12) மற்றும்‌ பரிசுத்த ஆவியினால்‌ முத்திரையிடப்படுதல்‌ (வ. 13) 
ஆகியவற்றை அவர்‌ குறிப்பிடுகின்றார்‌. 

காலமற்ற கடந்த நித்தியத்துவத்தில்‌ தேவன்‌, கிறிஸ்துவுக்குள்‌ வந்து 
கிறிஸ்துவின்‌ கிருபையின்‌ வரங்களைத்‌ தங்களுக்குக்‌ கிடைக்கச்‌ செய்கின்ற 
யாவரும்‌ தமது தேர்ந்தெடுத்த மக்களாக, தமது ஆசீர்வாதங்களால்‌ மற்றும்‌ 








தமது இரட்சிப்புக்கு என்று தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாய்‌ இருக்க 
அவர்‌ (தேவன்‌) முடிவு செய்தார்‌. இரட்சிப்பின்‌ இந்தத்‌ திட்டமானது கடந்த 
நித்தியத்துவத்தில்‌ தேவனால்‌ முன்‌ குறித்து, தீர்மானிக்கப்பட்டது. அவர்‌ 
தம்முடைய தெரிந்து கொள்ளுதலில்‌ சலனத்துடனோ அல்லது பார 
பட்சத்துடனோ இருந்ததில்லை. அவர்‌ ஒரு நபரை இழந்து போவதற்கும்‌, 
இன்னொரு நபரை இரட்சிக்கப்படுவதற்கும்‌ முன்‌ குறிப்பதில்லை, ஆனால்‌ 
கிறிஸ்துவின்‌ ஆவிக்குரிய சரீரமாகிய சபைக்குள்‌ பிரவேசிப்பதால்‌ 
இரட்சிப்பைப்‌ பெற்றுக்‌ கொள்பவர்களை மட்டுமே இரட்சிப்பதாக அவர்‌ 
தீர்மானித்துள்ளார்‌. 

“முன்‌ குறித்தல்‌” என்ற வார்த்தையானது “முன்னதாகவே நிலை 
நிறுத்தல்‌” என்று அர்த்தப்படுகையில்‌, “முன்னறிவு” என்ற வார்த்தையானது 
“முன்னதாகவே அறிதல்‌” என்று அர்த்தப்‌ படுகின்றது. யாரெல்லாம்‌ 
இரட்சிக்கப்படுவார்கள்‌ மற்றும்‌ யாரெல்லாம்‌ இழந்து போகப்படுவார்கள்‌ 
என்பதைத்‌ தேவன்‌ ஒருவேளை முன்னதாகவே அறிந்திருக்கலாம்‌, ஆனால்‌ 
அவர்களின்‌ தனிப்பட்ட இரட்சிப்பையோ அல்லது அவர்களின்‌ தனிப்‌ 
பட்ட அழிவையோ அவர்‌ முன்‌ குறித்து வைப்பதில்லை. கிறிஸ்துவுக்குள்‌ 
வருதல்‌ பற்றி ஒவ்வொரு நபரும்‌ தீர்மானிப்பதினாலேயே அவர்‌ தாம்‌ 
இரட்சிக்கப்படுவது அல்லது இழந்து போகப்படுவது ஆகியவற்றைத்‌ 
தேர்ந்து கொள்ளுகின்றார்‌. 

முன்னறிவு மற்றும்‌ முன்‌ குறித்தல்‌ என்ற இந்த இரண்டு பாடக்‌ 
கருத்துக்களும்‌ நம்மால்‌ முற்றிலுமாகப்‌ புரிந்து கொள்வதற்கு மிகவும்‌ 
ஆழமானவை என்பது தெளிவு. இவைகளைக்‌ குறித்து வேதாகமம்‌ 





கூறுபவற்றை நாம்‌ விசுவாசத்தினால்‌ ஓரளவுக்கு ஏற்றுக்‌ கொள்ள 
வேண்டியதாயுள்ளது. இருப்பினும்‌, தேவன்‌ முன்‌ குறித்தல்‌ இன்றி 
முன்னறிய முடியுமென்று வேதாகமம்‌ மறைவாய்‌ உணர்த்துகின்றது. 
தேவனுடைய முன்னறிவானது நமது ஞாபகத்தைப்‌ போன்றது. நேற்று 
என்ன நடந்தது என்பதை நாம்‌ நினைவு படுத்திக்‌ கொள்ள முடியும்‌, ஆனால்‌ 
நேற்றைய தினத்தின்‌ நிகழ்ச்சிகளை நாம்‌ நினைவு படுத்திக்‌ கொள்ளு 


64 


வதானது அவைகள்‌ நடக்கக்‌ காரணமாவதில்லை. ஒருவேளை, நம்முடைய 
நினைவுகள்‌ காலத்தினூாடே பின்னோக்கிச்‌ செல்வது போல, தேவனுடைய 
முன்னறிவானது காலத்தினோடே முன்னோக்கிச்‌ செல்வதாயிருக்கலாம்‌. 
நாம்‌ நமது கடந்த காலத்தில்‌ நடந்தவைகளை நினைவு படுத்துவது போல 
தேவனுடைய முன்னறிவானது எதிர்காலத்தில்‌ நடப்பவைகளை 
முன்னதாக அறியக்‌ கூடும்‌. எல்லாம்‌ அறிந்த அவருடைய அறிவில்‌ அவர்‌ 
எதிர்காலத்தைக்‌ காண்கின்றார்‌; ஆனால்‌ அதைக்‌ காண்பது என்பது 
எதிர்கால நிகழ்ச்சிகளை நடக்கச்‌ செய்வதில்லை. 

சுயாதீனமான ஓழுக்கத்‌ தேர்வு மற்றும்‌ முன்‌ குறித்தல்‌ ஆகிய இரு 
கருத்துக்களுமே புதிய ஏற்பாட்டில்‌ அப்‌. 2:23 என்ற ஒரு வசனத்தில்‌ 
காணப்படுகின்றன. அவைகள்‌ ஒரே வாக்கியத்தில்‌ பயன்படுத்தப்‌ 
படுகின்றன, மற்றும்‌ அவைகள்‌ ஒன்றையொன்று மறுத்து நிற்பதில்லை. 
பேதுரு, “தேவன்‌ நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படி யேயும்‌, 
அவருடைய முன்னறிவின்படியேயும்‌ ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த 
இயேசுவை நீங்கள்‌ பிடித்து, அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவை 
யில்‌ ஆணியடித்துக்‌ கொலை செய்தீர்கள்‌” (அப்‌. 2:23) என்று கூறினார்‌. 
இயேசுவின்‌ மரணத்தைத்‌ தேவன்‌ முன்னறிந்திருந்தார்‌; அவர்‌ அதை முன்‌ 
தீர்மானம்‌ அல்லது முன்‌ குறித்தல்‌ கூடச்‌ செய்திருந்தார்‌, ஆனால்‌ அதைச்‌ 
செய்த அக்கிரமக்காரரையே அதற்குப்‌ பொறுப்பாக்கினார்‌. மனிதனுடைய 
சுயாதீனமான ஓழுக்கத்‌ தேர்வும்‌, தேவனுடைய முன்னறிவு மற்றும்‌ 
அவரால்‌ முன்‌ குறிக்கப்படுதல்‌ ஆகிய இவை யாவும்‌ இந்த ஒரு வசனத்தில்‌ 
காணப்படுகின்றன, இருப்பினும்‌ ஒரு கருத்தானது மற்றதை நீக்கிப்‌ 
போடுவதில்லை. 

கிறிஸ்துவுக்குள்‌ நம்‌ இரட்சிப்பை தேவன்‌ உலகக்‌ தோற்றத்திற்கு 
முன்பே திட்டமிட்டார்‌ அல்லது முன்‌ குறித்தார்‌, ஆனால்‌ நாம்‌ இரட்சிக்கப்‌ 
படுவதற்கு இரட்சிப்பின்‌ வட்டாரமான கிறிஸ்துவின்‌ சரீரத்திற்குள்‌ 
வருவதைக்‌ தேர்ந்து கொள்ள வேண்டும்‌. தேவனால்‌ தேர்ந்து கொள்ளப்‌ 
பட்டவர்களின்‌ மத்தியில்‌ இருப்பதை எவரொருவரும்‌ தேர்ந்து கொள்ள 
முடியும்‌. “யாரெல்லாம்‌ விரும்புன்றனரோ அவரெல்லாம்‌ தேர்ந்து 
கொள்ளப்பட்டவர்களே, யாரெல்லாம்‌ விரும்பவில்லையோ அவரெல்லாம்‌ 








தேர்ந்து கொள்ளப்படாதவர்களே” என்று யாரோ ஒருவர்‌ கூறியுள்ளார்‌. 

நீங்கள்‌ தேவனால்‌ தேர்ந்து கொள்ளப்பட்டுள்ளீர்களா? அவரால்‌ 
நீங்கள்‌ தேர்ந்து கொள்ளப்பட்டுள்ளீர்கள்‌ என்பதை நீங்கள்‌ எவ்விதம்‌ அறிய 
முடியும்‌? பவுலின்‌ கூற்றுப்படி இதற்கு விடை எளிதாய்‌ உள்ளது: நீங்கள்‌ 
அவருக்குள்‌ இருக்கின்றீர்களா? கிறிஸ்துவுக்குள்‌ இருப்பவர்கள்‌ தாங்கள்‌ 
தேர்ந்து கொள்ளப்பட்ட வர்களின்‌ மத்தியில்‌ இருக்கிறோம்‌ என்று அகமகிழ 
முடியும்‌. நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கையில்‌ காலமற்ற நித்திய கடந்த 
காலத்தில்‌ தேவன்‌ தேர்ந்தெடுத்த அல்லது முன்‌ குறித்த இடத்தில்‌ 
இருக்கன்றோம்‌. இந்தப்‌ பூமியில்‌ நாம்‌ இருக்கும்‌ காலத்தில்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
நாம்‌ உண்மையாய்‌ வாழ்ந்தால்‌, பரலோகமானது நமது நித்திய சுதந்தரமாக 
இருக்கும்‌. 











65 


நித்தியத்திலிருந்து தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள்‌ 

இரண்டாவது, தேவனால்‌ தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களான 
சபையார்‌ நித்தியத்திலிருந்தே கோந்து கொள்ளப்பட்டிருந்தார்கள்‌, உலகத்‌ 
தோற்றத்திற்கு முன்னரே தேர்ந்து கொள்ளப்பட்டிருந்தார்கள்‌ என்று பவுல்‌ 
கூறினார்‌. “... அவர்‌ உலகக்‌ தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்‌ 
நம்மைத்‌ தெரிந்துகொண்டபடியே” (எபே. 1:4) என்பது அவருடைய 





வார்த்தைகளாய்‌ உள்ளன. 

NASBயல்‌ “foundation” (தமிழில்‌ “தோற்றம்‌”) என்று மொழிபெயர்க்கப்‌ 
பட்டுள்ளதற்கு மிகவும்‌ அடிப்படையான ஒரு கிரேக்க வார்த்தையைப்‌ 
பவுல்‌ பயன்படுத்தினார்‌. “துவக்கத்தின்‌ துவக்கத்திற்கு முன்‌” என்பதே இதன்‌ 
உண்மை அர்த்தமாகும்‌. தேவன்‌, தொடக்கமற்ற நித்திய கடந்த காலத்தில்‌ 
நாம்‌ பாவம்‌ செய்வதற்கு முன்பே, நாம்‌ படைக்கப்படுவதற்கு முன்பே, 
மற்றும்‌ உலகம்‌ உண்டாக்கப்படுவதற்கு முன்பே நம்மைப்‌ பற்றிச்‌ சிந்தித்து, 
நம்மை அவருடைய தனிப்பட்ட மக்களாகக்‌ தேர்ந்தெடுத்தார்‌. பரிசுத்தமும்‌ 
எல்லையற்றதுமான அவருடைய சிந்தையில்‌ இயேசுவையும்‌, அவரது 
சிலுவை மரணத்தையும்‌ மற்றும்‌ கிறிஸ்துவின்‌ ஆவிக்குரிய சரீரமாகிய 
சபையையும்‌ மையம்‌ கொண்ட இரட்சிப்பின்‌ திட்டமொன்றை வடிவமைத்‌ 
குதினால்‌ அவர்‌ நம்மைத்‌ தம்முடைய தேர்ந்தெடுத்த மக்களாயிருக்கும்படித்‌ 
தெரிந்து கொண்டார்‌. இந்தக்‌ கருத்தில்‌, இயேசு உலகத்தோற்ற முதல்‌ 
அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி (வெளி. 13:8; 1 பேது. 1:19, 20) என்று 
பேசப்பட முடியும்‌. 

எரேமியாவிடத்தில்‌ தேவன்‌ “நான்‌ உன்னைத்‌ தாயின்‌ வயிற்றில்‌ 
உருவாக்கு முன்னே உன்னை அறிந்தேன்‌; நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படு 
முன்னே நான்‌ உன்னைப்‌ பரிசுத்தம்‌ பண்ணி, உன்னை ஜாதிகளுக்குத்‌ 
இர்க்கதரிசியாகக்‌ கட்டளையிட்டேன்‌” (எரே. 1:5) என்று சொன்னார்‌. 
தேவன்‌ தன்னைக்‌ தன்‌ தாயின்‌ வயிற்றிலிருந்ததுமுதல்‌ பிரித்தெடுத்தார்‌ 
என்று பவுல்‌ சொன்னார்‌ (கலா. 1:15). எரேமியாவின்‌ அல்லது பவுலின்‌ 
சுயாதீனமான ஓழுக்கத்‌ தோர்வைத்‌ தேவன்‌ மீறி நடக்கவில்லை, ஆனால்‌ 
அவர்கள்‌ பிறப்பதற்கு முன்னதாகவே அவர்களின்‌ மீது அவர்‌ தம்முடைய 
சிந்தையை வைத்திருந்தார்‌. தேவன்‌ தம்முடைய படைப்பின்‌ சுயாதனத்‌ 
தேர்வில்‌ இடையிடாமலே வடிவமைத்து, திட்டமிட்டு மற்றும்‌ முன்‌ 
குறிக்கக்‌ கூட முடியும்‌. நாம்‌ அதைப்‌ புரிந்துகொள்ள முடியாதிருக்கலாம்‌, 
ஆனால்‌ தேவனுடைய வசனத்தின்‌ தெளிவான போதனையினால்‌ நாம்‌ 
அதன்மீது நிவைறிற்க முடியும்‌. 

சபை என்பது தேவனுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள்‌ 
அறிய விரும்பினால்‌, உலகத்‌ தோற்றத்துக்கு முன்னரே அவர்‌ சபையைத்‌ 
தம்முடைய தேர்ந்தெடுத்த மக்களாயிருக்கும்படித்‌ தெரிந்து கொண்டதைக்‌ 
கருதிப்‌ பாருங்கள்‌. தேவன்‌ ஏதொன்றையும்‌ படைக்கு முன்பே இந்தத்‌ 
தெரிந்து கொள்ளுதலை மேற்கொண்டார்‌. கொடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை 
பற்றிய நமது முன்னுரிமைகளை நாம்‌ பெரும்பாலும்‌, “அது நடந்த 
பொழுது, நான்‌... பற்றி முதலில்‌ சிந்தித்தேன்‌” என்று யாராவதொருவரிடம்‌ 











66 


கூறுவதன்‌ மூலம்‌ அறியப்‌ படுத்துகன்றோம்‌. அந்தக்‌ கணத்தில்‌ நமக்கு 
மிகவும்‌ முக்கியமானதாகக்‌ கருதுவதை நாம்‌ இவ்வழி முறையில்‌ வெளிப்‌ 
படுத்துன்றோம்‌. இதே வழிமுறையில்தான்‌ தேவ வசனத்தின்‌ ஊடுருவும்‌ 
கருவியினால்‌, தேவனுடைய சிந்தையில்‌ முதலில்‌ இருந்தது என்ன 
என்பதைக்‌ காண்பதினால்‌ தேவனுக்கு மிக முக்கியமானதாயிருப்பது என்ன 
என்பதை நாம்‌ காண முடியும்‌: “உலகத்‌ தோற்றத்துக்கு முன்பே அவர்‌ 
நம்மைக்‌ தெரிந்து கொண்டார்‌.” அவரால்‌ தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள்‌ 





என்ற வகையில்‌, தெரிந்து கொள்ளப்பட்ட அவரது மக்கள்‌ என்ற வகையில்‌ 
சபையானது உலகம்‌ உண்டாக்கப்படுவதற்கு முன்னதாகவே தேவனுடைய 
சிந்தையில்‌ இருந்தது. 

தோரந்தெடுக்கப்பட்டவா்கள்‌ தேவனுக்கு எவ்வளவாய்ப்‌ பிரியமுள்ள 
வர்களாய்‌ இருக்கின்றனர்‌! காலத்தின்‌ தொடக்க முதலே அவர்கள்‌ தேவனு 
டைய சிந்தையில்‌ இருந்துள்ளனர்‌. இந்த சத்தியமானது நம்மைத்‌ தெய்வீக 
ஊக்கமூட்டுதலுடன்‌ உயிர்த்துடிப்பூட்டி பெலப்படுத்த வேண்டும்‌. 





பரிசுத்தத்திற்காகத்‌ தேர்ந்து 
கொள்ளப்பட்ட வார்கள்‌ 


மூன்றாவது, நாம்‌ பரிசுத்தத்திற்காகத்‌ தேர்ந்து கொள்ளப்பட்டதாகப்‌ 





பவுல்‌ கூறினார்‌. அவர்‌, “தமக்கு முன்பாக நாம்‌ அன்பில்‌ பரிசுத்தமுள்ள 
வர்களும்‌, குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு, அவர்‌ உலகத்‌ 
தோற்றத்துக்குமுன்னே கிறிஸ்துவுக்குள்‌ நம்மைத்‌ தெரிந்து கொண்ட 
படியே” (எபே. 1:4) என்று எழுதினார்‌. நாம்‌ ஒரு நோக்கத்திற்காகத்‌ தெரிந்து 
கொள்ளப்பட்டுள்ளோம்‌. 





தேவன்‌ சபையைக்‌ தம்முடைய மக்களாயிருக்கும்படியும்‌, தம்முடைய 
பண்பு அல்லது தம்மைப்‌ போல அவர்கள்‌ பிரதிபலிக்கும்படியும்‌ தேர்ந்து 
கொண்டார்‌. தம்முடைய சடையானது பரிசுத்தமாயிருக்கும்படி அவர்‌ 
அதைப்‌ பிரதிஷ்டை பண்ணினார்‌. பேதுரு, “உங்களை அழைத்தவர்‌ 
பரிசுத்தராயிருக்கிறது போல, நீங்களும்‌ உங்கள்‌ நடக்கைகளெல்லாவற்றி 
லேயும்‌ பரிசுத்தராயிருங்கள்‌. நான்‌ பரிசுத்தர்‌, ஆகையால்‌, நீங்களும்‌ 
பரிசுத்தராயிருங்கள்‌ என்று எழுதியிருக்கிறதே” (1 பேது. 1:15, 16) என்று 
கூறினார்‌. பரிசுத்தம்‌ என்றால்‌ பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்டிருத்தல்‌ 
மற்றும்‌ தேவனுடைய பரிசுத்தப்‌ பயன்பாட்டிற்காகப்‌ பிரித்து வைக்கப்‌ 
பட்டிருத்தல்‌ என்று அர்த்தப்படுகின்றது. 

தேவன்‌ தம்முடைய மக்கள்‌ குற்றமற்றவர்களாய்‌ இருக்கும்படி யாகவும்‌ 
தேர்ந்து கொண்டுள்ளார்‌. இந்த வார்த்தையானது “கறைகள்‌ இல்லாத” 
அல்லது “குற்றம்‌ இல்லாத” என்று அர்த்தப்படுகின்றது. இது தேவனுடைய 
மக்களின்‌ இலக்கைச்‌ சுட்டிக்காட்டுகின்றது. நாம்‌ அவருக்கு முன்பாகக்‌ 





குற்றமற்ற வாழ்வை வாழப்‌ பிரயாசப்பட வேண்டும்‌. இந்த வாழ்வில்‌ நாம்‌ 
இப்பேரவாவை முற்றிலுமாய்‌ ஒருபோதும்‌ அடையப்‌ போவதில்லை 
என்றாலும்‌, இது நமது இருதயங்களின்‌ தொடர்ந்த எண்ணப்போக்காக 
உள்ளது. நித்தியத்தில்‌ நாம்‌ அவருடைய அரியணையின்‌ முன்‌ நிற்கும்‌ 


67 





வரையிலும்‌ பரிசுத்தம்‌ மற்றும்‌ குற்றமற்ற தன்மைக்கான நமது பிரயாசங்கள்‌ 
உணரப்படாது. கிறிஸ்தவர்கள்‌ தங்களுடைய கர்த்தரின்‌ வளமான 
கட்டளைகளின்‌ காரணமாக தங்களுக்கெதிராக சட்டப்‌ பூர்வமான 
குற்றச்சாட்டுகள்‌ கொண்டு வரப்படாதபடி தேவனுக்கு முன்பாக வாழ 
நாடுகின்றனர்‌. 


கிறிஸ்துவுக்குள்‌ நம்‌ இரட்சிப்பை, தேவன்‌, 
உலகத்‌ தோற்றத்திற்கு முன்பே திட்டமிட்டிருந்தார்‌ 
அல்லது முன்குறித்திருந்தார்‌, ஆனால்‌ இரட்சிப்பின்‌ 
செயல்களுக்குள்ளும்‌, கிறிஸ்துவின்‌ சரீரச்திற்குள்ளும்‌ 
வருவதற்கும்‌, இரட்சிக்க ப்பட்டிருக்கவும்‌ 
நாரம்‌ தெரிவு செய்ய வேண்டும்‌. 


பவுல்‌, “நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய்த்‌ தமக்கு சுவிகார 
புத்திரராகும்படி முன்‌ குறித்திருக்கறொர்‌” (எபே. 1:6) என்றும்‌ கூறினார்‌. 
தம்முடைய பிள்ளைகளாகும்படிக்கு நம்மை அவர்‌ கேர்ந்தெடுத்துள்ளார்‌. 
சுவிகாரம்‌ என்பது இந்த சந்தர்ப்பப்‌ பொருளில்‌ “எல்லா உரிமைகளையும்‌, 
சிலாக்கியங்களையும்‌ மற்றும்‌ மகனுக்குரிய பொறுப்புகளையும்‌ பெற்றுக்‌ 
கொள்ள” என்று அர்த்தப்படுகின்றது. சுவிகாரம்‌ எடுக்கப்படும்‌ தருணத்தில்‌ 
தேவனுடைய குடும்பத்தில்‌ மறைமுகமாய்‌ உள்ள அந்த மகனுக்குரிய 
யாவையும்‌ நாம்‌ பெறுகின்றோம்‌. தேவன்‌, கிறிஸ்துவுக்குள்‌ வந்த 
யாவரையும்‌ தமது பிள்ளைகளாக்கி, அவர்களுக்கு எல்லா உரிமைகள்‌, 
செல்வங்கள்‌ மற்றும்‌ தம்முடைய தெய்வீகக்‌ குடும்பத்தின்‌ பொறுப்புகள்‌ 
ஆகியவற்றைத்‌ தருவதென்று முன்‌ குறித்து - முன்னதாகவே தீர்மானித்து, 
தொடக்கமற்ற நித்தியத்தின்‌ கடந்த காலத்தில்‌ முடிவு செய்து - வைத்தார்‌. 

ஒருவேளை, நீங்கள்‌ ஒரு வானொலி நிலையத்தாரால்‌ அழைக்கப்பட்டு, 
“நீங்கள்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள்‌, நாங்கள்‌ உங்களைக்‌ தேர்ந்‌ 
தெடுத்துள்ளோம்‌”” என்று உங்களுக்குக்‌ கூறப்படுறெதென்று வைத்துக்‌ 
கொள்வோம்‌. நீங்கள்‌ உடனடியாக, “எதற்காகத்‌ தேர்ந்தெடுக்கப்‌ 











பட்டேன்‌?” என்று கேட்பீர்கள்‌. ஒருவேளை, அழைத்தவர்‌ “நாங்கள்‌ 
உங்களைத்‌ தேர்ந்தெடுத்துள்ளோம்‌, ஆனால்‌ எதற்காக என்பதை நாங்கள்‌ 
அறியவில்லை. உங்களைக்‌ தேர்ந்தெடுத்த பொழுது எங்கள்‌ சிந்தையில்‌ 
விசேஷமான எதுவும்‌ நாங்கள்‌ கொண்டிருந்ததில்லை. நீங்கள்‌ தேர்ந்‌ 
தெடுக்கப்பட்டவர்களாய்‌ இருக்கின்றீர்கள்‌ என்று மட்டுமே நாங்கள்‌ 
உங்களுக்குக்‌ கூற முடியும்‌. கூடையில்‌ ஆயிரக்கணக்கான பெயர்கள்‌ 
இருந்தன, குலுக்கல்‌ நடந்த பொழுது நீங்கள்‌ தோந்தெடுக்கப்பட்டீர்கள்‌, 
எனவே நாங்கள்‌ உங்களைப்‌ பாராட்டுவதற்காக அழைத்தோம்‌” என்று 
கூறுகின்றார்‌ என வைத்துக்‌ கொள்வோம்‌. “நீங்கள்‌ எதற்காகத்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்ட்ர்கள்‌ என்பதை நாங்கள்‌ அறியவில்லை” என்று நீங்கள்‌ 
கேட்ட உடனே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவராய்‌ இருப்பதினால்‌ ஏற்பட்ட 


66 


உணர்வுக்‌ கிளர்ச்சி மங்கி விடும்‌. இனியும்‌ நீங்கள்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்‌ 
அல்லது தனிச்‌ சிறந்தவர்‌ என்று உணர மாட்டீர்கள்‌. தேர்ந்தெடுக்கப்‌ 
பட்டதன்‌ சிலிர்ப்பானது அதன்‌ அர்த்தத்தின்‌ குழப்பத்தில்‌ மறைந்து 
போய்விடும்‌. 

தேவன்‌ தமது தேர்ந்தெடுத்தலுக்குப்‌ பின்னால்‌ ஒரு நோக்கம்‌ 
கொண்டுள்ளார்‌. தேவன்‌, கிறிஸ்துவுக்குள்ளான தமது இரட்சிப்பை நாம்‌ 
பெறும்படிக்கும்‌, அவரது பிள்ளைகளாக சுவிகரித்துக்‌ கொள்ளும்படிக்கும்‌, 
மற்றும்‌ இவ்வுலகில்‌ அவரது சொந்த மக்களாக பரிசுத்தமும்‌ கறையற்றது 
மான வாழ்வை வாழ்வதற்கும்‌ நம்மைத்‌ தேர்ந்து கொண்டார்‌. அவருடைய 








அழைக்கப்பட்ட மக்களாக ஒரு தெய்வீக ஊழியத்துடன்‌ வாழ 
பிரித்தெடுத்து வைக்கும்படியாக நம்மை அவர்‌ கேர்ந்தெடுத்தார்‌. 

தேவனுடைய வசனத்திற்குச்‌ சீரானதொரு ஒப்புக்‌ கொடுத்தலினால்‌ 
பரிசுத்தமும்‌ குற்றமற்ற தன்மையும்‌ பராமரிக்கப்படுகின்றன. தேவனுடைய 
சித்தத்திற்குக்‌ கீழ்ப்படிதல்‌ மூலமாக நாம்‌ பிரித்து வைக்கப்பட்டுள்ளோம்‌ 
அல்லது பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளோம்‌, மற்றும்‌ அவரது 
சித்தத்தின்படியான நமது வாழ்வானது நம்மை அவருக்கு முன்பாகக்‌ 
குற்றமற்றவர்களாக அல்லது கறையற்றவர்களாக ஆக்குகின்றது. நமது 
சகோதரரான பேதுரு கூறிய பின்வரும்‌ வார்த்தைகளை நம்‌ இருதயத்திற்கு 
எடுத்துச்‌ செல்வோம்‌: 


ஆகையால்‌, சகோதரரே, உங்கள்‌ அழைப்பையும்‌ தெரிந்து 
கொள்ளுதலையும்‌ உறுதியாக்கும்படி, ஜாக்ரெதையாயிருங்கள்‌; 
இவைகளைச்‌ செய்தால்‌ நீங்கள்‌ ஒருக்காலும்‌ இடறி விழுவதில்லை. 
இவ்விதமாய்‌, நம்முடைய கர்த்தரும்‌ இரட்சகருமாகிய இயேசு 
கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்குட்படும்‌ பிரவேசம்‌ 
உங்களுக்குப்‌ பரிபூரணமாய்‌ அளிக்கப்படும்‌ (2 பேது. 1:10, 11). 


கிருபையினால்‌ தேர்ந்து கொள்ளப்பட்ட வர்கள்‌ 

நான்காவது, நாம்‌ கிருபையினால்‌ தேர்ந்து கொள்ளப்படுகின்றோம்‌. 
“பிரியமானவருக்குள்‌ தாம்‌ நமக்குத்‌ தந்தருளின தம்முடைய கிருபையின்‌ 
மகிமைக்குப்‌ புகழ்ச்சியாக, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி யே” 
(எபே. 1:5, 6) தேவன்‌ நம்மைக்‌ தெரிந்து கொண்டார்‌ என்று பவுல்‌ கூறினார்‌. 
வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, இந்தத்‌ தேர்ந்து கொள்ளுதலானது 
தேவனுடைய நற்பண்பு மற்றும்‌ இரக்கம்‌ ஆகியவற்றினால்‌ ஆரம்பிக்கப்‌ 
பட்டு மற்றும்‌ நிறைவு செய்யப்பட்டது. 

“அவருடைய தயவுள்ள சித்தம்‌” என்ன? தேவனுடைய சித்தமானது 
கட்டளைகளையும்‌, ஆணைகளையும்‌ மற்றும்‌ ஒழுக்க விதிகளையும்‌ 
கொண்டுள்ளது. அவரது முழுமையான சித்தம்‌ என்பது அதன்‌ எல்லா 
நோக்கம்‌ மற்றும்‌ பாடக்‌ கருத்துக்களில்‌ ஒரு அடிப்படை நோக்கையும்‌, ஒரு 
முழு நிறைவான தூண்டுதலையும்‌ மற்றும்‌ கருபையுள்ள ஒரு வடிவமைப்‌ 
பையும்‌ கொண்டுள்ளது. இந்த அடிப்படை நோக்கம்‌ என்பது என்ன? அது 
பாவத்திலிருந்து இரட்சிப்பு மற்றும்‌ அவருடனான வாழ்வு என்பதாக 


69 


இருப்பதில்லையா? வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌ நமக்காக மிகச்‌ 
சிறந்தவற்றை அவர்‌ நாடுகின்றார்‌. தேவன்‌ செய்த எல்லாவற்றையும்‌ நம்‌ 
உண்மையான நல வாழ்விற்காகவே அவர்‌ கொண்ட தயவுள்ள ஆர்வத்தி 
னாலேயே செய்தார்‌. பேதுரு, “.. கர்த்தர்‌... ஒருவரும்‌ கெட்டுப்‌ போகாமல்‌ 
எல்லாரும்‌ மனந்‌ திரும்ப வேண்டுமென்று விரும்பி, நம்மேல்‌ நீடிய 
பொறுமையுள்ளவராயிருக்கிறார்‌” (2 பேது. 3:9) என்று எழுதினார்‌. பவுல்‌, 
“நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும்‌ 
பிரியமுமாயிருக்கிறது. எல்லா மனுஷரும்‌ இரட்சிக்கப்படவும்‌, சத்தியத்தை 
அறிகிற அறிவை அடையவும்‌, அவர்‌ சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌”” 
(1 தீமோ. 2:3, 4) என்று எழுதினார்‌. 

தேவனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக சபை நிலைகத்திருத்தல்‌ 





என்பது “பிரியமானவருக்குள்‌ தாம்‌ நமக்குத்‌ தந்தருளின தம்முடைய 
கிருபையின்‌ மகிமைக்குப்‌ புகழ்ச்சியாக” (எபே. 1:5) இருப்பதற்கே ஆகும்‌. 
தேவன்‌ சபையைத்‌ திட்டமிட்டார்‌, சபையின்‌ வருகையைத்‌ தீர்க்க 
குரிசனமாய்‌ உரைத்தார்‌, சபையின்‌ அஸ்திபாரத்தைப்‌ போடுவதற்காக 
இயேசுவை அனுப்பினார்‌, சபையைக்‌ கிரயம்‌ கொள்ள சிலுவையில்‌ 
மரிக்கும்படியாக இயேசுவை அனுப்பினார்‌, பெந்தெகொஸ்தே அன்று 
சபையை அற்புத விதமாகத்‌ தொடங்கினார்‌, மற்றும்‌ சுவிசேஷத்தின்‌ 
பிரசங்கித்தலை அருளிரக்கத்துடன்‌ வழி நடத்தியிருக்கின்றார்‌ - ஆனால்‌ 
இவை யாவும்‌ உலகத்தின்‌ இரட்சிப்புக்கான அவருடைய பரிவிரக்கம்‌ 
கொண்ட நோக்கத்தின்‌ நிறைவேற்றமாகவே செய்யப்பட்டன. அவரது 
தெய்வீக செயல்பாட்டின்‌ விளைவாக, சபை நிலைத்திருத்தல்‌ என்பது 
அவரது கிருபையின்‌ மகிமைக்குப்‌ புகழ்ச்சியாகவே ஆகும்‌. சபையானது 
ஒன்றுமில்லாமையிலிருந்து தொடக்கம்‌ பெற்றதென்றும்‌ மற்றும்‌ அது 
உலகப்‌ பிரகாரமான ஒரு அமைப்பாகக்‌ கொண்டிருக்கிறது என்றும்‌ தன்னை 
மேன்மை பாராட்டிக்‌ கொள்ள முடியாது. அது தேவனுடைய இருபையுள்ள 
நோக்கங்கள்‌ மற்றும்‌ செயல்பாடுகள்‌ ஆகியவற்றில்‌ மட்டுமே மகிமை 
யடைய முடியும்‌. அவரது கிருபையே நமது மகிமையாக உள்ளது. 

உங்களது மிகச்‌ சிறந்த ஆர்வத்தை நிலையாக நாடும்‌ யாரைப்‌ 
பற்றியாவது நீங்கள்‌ எப்பொழுதாவது அறிந்திருக்கின்றீர்களா? “முதலில்‌ 
நான்‌” என்பதற்குப்‌ பதில்‌, “முதலில்‌ நீங்கள்‌” என்ற எண்ணப்போக்கை 
எப்பொழுதுமே கொண்டுள்ள ஒருவரை நீங்கள்‌ அறிந்திருக்கின்றீர்களா? 
யாரேனும்‌ ஒருவர்‌ ஒவ்வொரு விஷயத்திலும்‌ உங்களை முன்னுரிமைப்‌ 
படுத்தியுள்ளாரா? நீங்கள்‌ அறிந்துள்ளபடி யான மிகவும்‌ சுய நலமற்ற மற்றும்‌ 
மிகவும்‌ பெருந்தன்மையான ஒரு நபருடைய உருவ(க)த்தை நீங்கள்‌ எடுத்து, 
அதைப்‌ பத்து லட்சம்‌ மடங்கு பெருக்க முடியுமென்றால்‌, அது தேவனு 
டைய தன்மையின்‌ தொடக்க நிலைச்‌ சித்தரிப்பாக மட்டுமே இருக்கும்‌. 
அவர்‌ செய்கின்ற ஒவ்வொன்றும்‌ அவரது அன்பான இரக்கத்துடனேயே 
செய்யப்படுகின்றது. 

அவரது கிருபைக்கு நன்றியாக நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ பெற்றுள்ள 
இரட்சிப்பினால்‌, அவர்‌ நமக்கு அளித்துள்ள ஊழியத்தினால்‌, மற்றும்‌ 
தேவனால்‌ தேர்ந்துகொள்ளப்பட்டவர்கள்‌ என்ற வகையில்‌ நாம்‌ 


70 


எதிர்காலத்தில்‌ முடிவற்ற நித்தியத்தில்‌ அவருடன்‌ பெறப்போகும்‌ 
மகிமையுள்ள எதிர்காலத்தினால்‌ அகம்‌ மகிழ வேண்டும்‌. ஒவ்வொரு 
பரிசுத்தவானின்‌ இருதயமும்‌ தேவனுடைய ஒப்பற்ற கிருபையின்‌ பாடக்‌ 
கருத்துள்ள பாடலை நிலையாகப்‌ பாட வேண்டும்‌. தேவனுடைய மிக 
ஏராளமான கிருடையானது நமக்குள்‌ நன்றியுணர்வையும்‌, துதியையும்‌, 
விசுவாசத்தையும்‌ மற்றும்‌ கீழ்ப்படிதலையும்‌ உண்டாக்க வேண்டும்‌. 


முடிவுரை 

உண்மையில்‌, சபையானது தேவனால்‌ தேர்ந்து கொள்ளப்பட்ட 
தென்று பவுலின்‌ எழுதுகோல்‌ மூலமாகப்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ நமக்குப்‌ 
போதித்துள்ளார்‌. தேவன்‌ தமக்குள்‌ நம்மைத்‌ தேர்ந்து கொண்டார்‌, 
நித்தியத்திலிருந்து நம்மைத்‌ தேர்ந்து கொண்டார்‌, பரிசுத்தத்திற்கென்று 
நம்மைத்‌ தேர்ந்து கொண்டார்‌, மற்றும்‌ அவரது கிருபையினாலே நம்மைத்‌ 
தேர்ந்து கொண்டார்‌ என்று அவர்‌ நமக்குக்‌ கூறியுள்ளார்‌. நாம்‌ அவரது 
கண்ணின்‌ மணியாய்‌ இருக்கின்றோம்‌. அவர்‌ உலகத்தைப்‌ படைக்கத்‌ 
திட்டமிட்ட பொழுது நாமே அவரது சிந்தையில்‌ முதற்‌ பொருளாய்‌ 
இருந்தோம்‌, மற்றும்‌ இப்பொழுது நாம்‌ அவரது பிரதான சிந்தனையாய்‌ 
இருக்கின்றோம்‌. 

கிறிஸ்துவுக்குப்‌ புறம்பே இருக்கின்ற, கேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின்‌ 
வட்டத்திற்குப்‌ புறம்பே இருக்கின்ற எவரொருவரும்‌ தாமதம்‌ எதுவுமின்றி 
அவருடைய சரீரத்திற்குள்‌ பிரவேசிப்பதைத்‌ கேர்ந்து கொள்ள வேண்டும்‌. 
நான்‌ உயர்‌ நிலைப்‌ பள்ளியில்‌ படித்துக்‌ கொண்டிருந்த பொழுது, மிகச்‌ 
சிறப்பான மாணவர்கள்‌ உயர்நிலைப்‌ பள்ளியின்‌ “யார்‌ யார்‌” என்ற 
ஆண்டுப்‌ புத்தகத்தில்‌ இடம்‌ பெறுவதற்காகத்‌ தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்‌. 
ஒரு சிலரே தேர்ந்தெடுக்கப்பட்டனர்‌, மற்றும்‌ தேர்ந்தெடுத்தல்களானது 
மாணவரின்‌ நற்பெயர்‌, மேன்மையான திறமைகள்‌ மற்றும்‌ உயர்வான 
பதிவுகள்‌ ஆகியவற்றின்‌ அடிப்படையில்‌ அமைந்திருந்தன. தேவனுடைய 
“யார்‌ யார்‌” புத்தகம்‌ சபை ஆகும்‌. அவருடைய “யார்‌ யார்‌” மத்தியில்‌ 
இருப்பது என்பது தேவன்‌ ஏற்படுத்தும்‌ தெரிவு அல்ல, அது நாமே 
ஏற்படுத்திக்‌ கொள்ளும்‌ தெரிவு ஆகும்‌. நமது நற்பெயர்‌/புகழ்ச்சி, 
திறமைகள்‌ அல்லது பதிவுகள்‌ ஆகியவற்றினால்‌ அல்ல, மாறாக, நமது 
விசுவாசம்‌ மற்றும்‌ கிறிஸ்துவுக்குக்‌ கீழ்ப்படிதல்‌ ஆகியவற்றினாலேயே அவர்‌ 
நம்மை தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தக்‌ குழுவினுள்‌ வைக்கின்றார்‌. 
அவருக்குப்‌ பிரியமானவரான இயேசு கிறிஸ்துவிற்குள்‌ நம்‌ மீது பொழியப்‌ 
பட்ட அவருடைய அன்பின்‌ கிருபையின்‌ மூலம்‌ தேவன்‌, தேர்ந்து 
கொள்ளப்படாது உள்ள யாவரையும்‌ கிறிஸ்துவின்‌ சரீரத்திற்குள்‌ 
பிரவேசித்து, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்‌ ஆகும்படிக்கும்‌, இரட்சிப்பு, 
நிறைவான வாழ்வு மற்றும்‌ பரலோகத்தில்‌ நித்திய ஜீவன்‌ ஆகயெவற்றிற்காகத்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்ட வர்களாகும்படிக்கும்‌ அழைக்கின்றார்‌. 

தோர்ந்தெடுக்கப்பட்டவர்களின்‌ மத்தியில்‌ இருப்பதைத்‌ 
தேர்ந்தெடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌. தெரிவு செய்யப்பட்ட வர்களில்‌ ஒருவராய்‌ 














71 


இருப்பதைத்‌ தெரிவு செய்து கொள்ளுங்கள்‌. தேவனால்‌ முன்‌ குறிக்கப்பட்ட 
பிள்ளைகளில்‌ ஒருவராய்‌ இருக்கத்‌ தீர்மானம்‌ செய்யுங்கள்‌. 


படிப்பு மற்றும்‌ கலந்துரையாடலுக்கான 
கேள்விகள்‌ 

1. கிறிஸ்துவின்‌ சரீரத்தினுடைய உறுப்பினர்கள்‌ யாவரும்‌ 
தேவனால்‌ தரிவு செய்யப்பட்டவர்கள்‌ என்று நீங்கள்‌ 
கூறுவீர்களா? 

2. எபே. 1:4-6ல்‌ பவுலின்‌ கூற்றுப்படியாக கிறிஸ்துவுக்குள்‌ 
காணப்படும்‌ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்‌ யாவை? 

3. ஒரு குழுவின்‌ முன்‌ குறித்தலுக்கும்‌ ஒரு நபரின்‌ முன்‌ 
குறித்தலுக்கும்‌ இடையில்‌ உள்ள வேறுபாடு என்ன? 

4. “முன்‌ குறித்தல்‌?” என்ற வார்த்தை எதனை 
அர்த்தப்படுத்துனெறது? 

5. “முன்னறிவு” மற்றும்‌ “முன்‌ குறித்தல்‌? என்பவற்றின்‌ 
அர்த்தத்தில்‌ உள்ள வேறுபாடு என்ன? 

6. நாம்‌ தேவனால்‌ தெரிவு செய்யப்பட்டுள்ளோம்‌ என்பதை 
நாம்‌ எவ்விதம்‌ அறிய முடியும்‌? 

7. தேவன்‌ எப்பொழுது நம்மை அவருக்குள்‌ தெரிவு செய்தார்‌? 

8. நாம்‌ என்ன செய்ய வேண்டும்‌ அல்லது எப்படியிருக்க 





வேண்டும்‌ என்று தேவன்‌ தெரிவு செய்துள்ளார்‌? 
9. “பரிசுத்தம்‌” என்ற வார்த்தையை விவரிக்கவும்‌. 

10. “கிருபையினால்‌ தெரிந்து கொள்ளப்படுதல்‌”” என்ற 
சொற்றொடர்‌ அர்த்தப்படுத்துவது என்ன? 

11. “தேவனால்‌ தெரிந்து கொள்ளப்படுதல்‌” என்ற சொற்றொடர்‌ 
உங்களை எவ்விதத்தில்‌ ஊக்குவிக்கின்றது? 

12. நாம்‌ எவ்விதத்தில்‌ தேவனால்‌ தெரிந்து கொள்ளப்பட்டவார்‌ 
களாகின்றோம்‌? 


72 


6 
தவனுடைய குறரும்பம்‌ 


“ஆகையால்‌, நீங்கள்‌ இனி அந்றியரும்‌ பரதேசிகளுமாயிராமல்‌, 
டரிசுத்தவான்‌௧ளோடே ஒரே நகரத்தாரும்‌ தேவனுடைய வீட்டாறா 
மாயிருந்து” (எபே. 2:19). 


உங்களிடத்தில்‌ ஒரு வெற்றுத்தாள்‌ கொடுக்கப்பட்டு, தேவன்‌ மனித 
குலத்திற்கு அளித்துள்ள மிகவும்‌ திருப்திகரமான பத்து ஆசீர்வாதங்களை 
அட்டவணைப்படுத்தும்படி கேட்டுக்‌ கொள்ளப்பட்டால்‌, நீங்கள்‌ 
எவைகளை அட்டவணைப்படுத்துவீர்கள்‌? மனித குலத்திற்குத்‌ தேவனு 





டைய வளம்‌ மிகுந்த மற்றும்‌ மிகவும்‌ உதவி நிறைந்த பயன்கள்‌ என்று 
எவைகளை நீங்கள்‌ கருதுகின்றீர்கள்‌? 

பெரும்பாலான மக்கள்‌ இந்த அட்டவணையில்‌ குடும்பத்தை 
முதலாவது அந்த அட்டவணையில்‌ இடுவார்கள்‌ என்று நான்‌ நம்புகின்றேன்‌. 
ஏதேன்‌ தோட்டத்தில்‌ குடும்பத்தின்‌ தோற்றம்‌ முதல்‌ சமீபத்தில்‌ நடைபெற்ற 
திருமண வைபவம்‌ வரையிலும்‌ குடும்பத்தின்‌ மூலமாக எண்ணற்ற 
மகிழ்ச்சிகளும்‌, ஆதரிக்கும்‌ உறவுமுறைகளும்‌ அனுபவிக்கப்பட்டுள்ளன. 
பெரும்பான்மையான மக்கள்‌, தங்களின்‌ சந்தோஷ நினைவுகளில்‌ 
பெரும்பாலானவை தாங்கள்‌ வளர்ந்த மற்றும்‌/அல்லது இப்பொழுது 
வாழ்கின்ற இல்லங்களைச்‌ சுற்றிக்‌ கூடியுள்ளதாகவே கூறுவார்கள்‌. மேலும்‌, 
ஒரு சிலரைத்‌ தவிர எல்லா மக்களும்‌ வாழ்வதற்குத்‌ தங்களின்‌ மாபெரும்‌ 
பலத்தையும்‌ உதவியையும்‌ தங்கள்‌ குடும்ப உறுப்பினர்களிடத்திலிருந்தே 
பெற்றுக்‌ கொண்டதாகக்‌ கூறுவார்கள்‌ என்று நான்‌ நம்புகின்றேன்‌. 
உண்மையில்‌ குடும்பம்‌ என்பது, நம்‌ ஆவிகளுக்கு வெது வெதுப்பான 
பரிவிரக்கமுள்ள ஊக்குவித்தலைக்‌ கொடுக்கும்படியாக வடிவமைத்த 
அன்பான பரலோக பிதாவினால்‌ குடும்பம்‌ மனித குலத்திற்குக்‌ 
கொடுக்கப்பட்டதாகும்‌. 

குடும்பம்‌ என்பது நமக்கு எவ்வளவு அர்த்தம்‌ நிறைந்ததாக உள்ளது 
என்ற வெளிச்சத்தில்‌, வேத வசனங்களில்‌ அது (குடும்பம்‌) புதிய ஏற்பாட்டின்‌ 
சபையினுடைய இயல்பை நாம்‌ கண்ணோக்குவதற்கு ஒரு உருவகமாகப்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது பற்றி நாம்‌ வியப்படையக்‌ கூடாது. வேத வசனங்‌ 
களில்‌ “குடும்பம்‌” மற்றும்‌ “வீட்டார்‌” என்ற வார்த்தைகளின்‌ பயன்‌ 
பாடானது சபையைத்‌ தேவனுடைய குடும்பமாகக்‌ கண்ணோக்கும்படி 


73 


நம்மைக்‌ கட்டாயப்படுத்துகின்றது. நாம்‌ கிறிஸ்தவர்களாகும்‌ பொழுது, 
நாம்‌ சபை என்ற தேவனுடைய ஆவிக்குரிய குடும்பத்தில்‌ பிறக்கின்றோம்‌ 
(யோவா. 3:5; எபே. 2:19). இதை இன்னொரு வழியில்‌ கூறுவதென்றால்‌, 
நாம்‌ கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து கிறிஸ்துவின்‌ சாரத்திற்குள்‌ 
பிரவேசிக்கும்‌ பொழுது, தேவன்‌ நம்மைத்‌ தம்முடைய பிள்ளைகளாகச்‌ 
சுவிகாரப்‌ படுத்திக்‌ கொள்ளுகின்றார்‌ (எபே. 1:5). இந்த சுவிகரித்தலைப்‌ 
பவுல்‌ முடிவு விளைவாக, கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்ததற்கான முக்கிய 
மான காரணமாகச்‌ சுட்டிக்காட்டினார்‌: “நாம்‌ புத்திர சுவிகாரத்தை 
அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்‌ 
கொள்ளத்தக்கதாக, காலம்‌ நிறைவேறின போது, ஸ்திரீயினிடத்திற்‌ 
பிறந்தவரும்‌ நியாயப்பிரமாணத்திற்குக்‌ கழானவருமாயெ தம்முடைய 
குமாரனைத்‌ தேவன்‌ அனுப்பினார்‌” (கலா. 4:4, 5). 


தேவைகள்‌ 

சரீரப்பிரகாரமான குடும்பத்தினால்‌ மட்டுமே சந்திக்கப்படக்‌ கூடிய 
குறிப்பிட்ட சில நிலைப்பாடுள்ள தேவைகளை எல்லா மனிதர்களும்‌ 
கொண்டுள்ளனர்‌. இந்தத்‌ தேவைகள்‌ என்னென்ன? முதலாவது, நம்‌ 
யாவருக்கும்‌ சார்ந்திருக்கும்‌ ஓரு உணர்வு அல்லது “வேர்கள்‌” தேவைப்‌ 
படுகின்றது. சரீரப்‌ பிரகாரமான குடும்பமானது சமூகத்தில்‌ நிலைப்புத்‌ 
குன்மையொன்றை அளிக்கின்றது. இது நமக்கு அதாவது நமக்கு மட்டுமே 
சொந்தமான தகுதியான ஒரு நிலையை வாழ்க்கையில்‌ இவ்வுலகில்‌ நமக்கு 
அளிக்கின்றது. 

இரண்டாவது, நமக்கு பாதுகாப்பின்‌ உணர்வொன்று தேவை, நாம்‌ 
எப்பொழுதாவது மனரீதியாக, சமூக ரீதியாக அல்லது சரீரப்பிரகாரமாக 
உதவியற்றுப்‌ போனால்‌ நம்மேல்‌ அக்கறை கொள்ளும்‌ ஒரு சமூகத்தின்‌ 
பாகமாய்‌ நாம்‌ இருக்கின்றோம்‌ என்ற உறுஇப்பாடு நமக்குத்‌ தேவை. சரீரப்‌ 
பிரகாரமான குடும்பமானது நமக்கு இந்தப்‌ பாதுகாப்பை அளிக்கின்றது. 
அது வாழ்வின்‌ புயல்களில்‌ இருந்து பாதுகாப்பிடம்‌ ஒன்றை நமக்கு 
அளிக்கின்றது. நாம்‌ குழந்தைகளாய்‌ இருந்த பொழுது, நாம்‌ நம்மையே 
பராமரித்துக்‌ கொள்ள முடியாதிருந்த பொழுது அது நமக்குத்‌ கேவையான 
வற்றை நமக்கு அளித்தது. நாம்‌ வியாதிப்படும்‌ பொழுது, அல்லது ஆவியில்‌ 
முறிந்த பொழுது நமக்குத்‌ தேவையானவற்றை அது நமக்கு அளிக்கின்றது, 
மற்றும்‌ அது நாம்‌ வயதாகி, ஆற்றல்‌ குறைந்து, நமது இரண்டாம்‌ குழந்தைப்‌ 
பருவத்தில்‌ வாழ்கின்ற போதும்‌ நமக்குத்‌ தேவையானவற்றை அளிக்கும்‌. 
அது நமது அடைக்கலமாக, புகலிடமாக, ஆதரவின்‌ பாறையாக 
இருக்கின்றது. 

மூன்றாவது, நம்மை அடையாளப்படுத்தும்‌ உணர்வொன்று தேவை. 
நாம்‌ யார்‌, நாம்‌ என்னவாக இருக்கின்றோம்‌ என்று அறிய விரும்பும்‌ 
உள்ளார்ந்த தவிப்டொன்று நம்மிடம்‌ உள்ளது. இந்த ஆழ்ந்த விருப்பத்திற்கு 
நமது சரீரப்பிரகாரமான குடும்பமானது ஓரளவிற்குப்‌ பதில்‌ அளிக்கின்றது. 

நான்காவது, நம்மை ஏற்றுக்கொள்ளும்‌ உணர்வொன்று நமக்கு தேவை, 








74 


நாம்‌ நாமாக, ஓப்பனை மற்றும்‌ முகமூடி ஆயெவற்றிலிருந்து விடுபட்ட 
வர்களாய்‌ இருக்க முடியும்‌ என்று அறிதலின்‌ பாதுகாப்பு நமக்குத்‌ தேவை. 
சரீரப்பிரகாரமான குடும்பமானது நாம்‌ எப்படியிருக்கப்‌ போகிறோம்‌ 
என்பதற்காகவோ அல்லது நாம்‌ எப்படியிருந்தோம்‌ என்பதற்காகவோ 
அல்ல ஆனால்‌ நாம்‌ எப்படி இருக்கிறோம்‌ என்பதற்காக நம்மை 
நேசிக்கின்றது. நமது சரீரப்பிரகாரமான குடும்பங்களில்‌ நாம்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்படுவதற்கு எதையும்‌ சாதிக்க வேண்டியதில்லை. நாம்‌ மிகச்‌ 
சிறந்தவர்களாய்‌ அல்லது மிகச்‌ சிறந்தவற்றைச்‌ செய்பவர்களாய்‌ இருக்க 
முடியாதிருந்தாலும்‌ நாம்‌ அப்பொழுதும்‌ அன்பு காட்டப்படுகின்றோம்‌ 
மற்றும்‌ அப்பொழுதும்‌ நமது உறவினர்கள்‌ மத்தியில்‌ இடம்‌ பெற்றுள்ளோம்‌. 
நாம்‌ பெறுகின்ற அன்பை நாம்‌ ஈட்ட வேண்டியதில்லை; அது எவ்விதப்‌ 
பிணைப்புகளும்‌ அல்லது நிபந்தனைகளும்‌ இன்றித்‌ தரப்படுகின்றது. 


புதிய ஏற்பாட்டின்‌ சபையில்‌ 
ஒரு கிறிஸ்தவர்‌ ஆவிக்குரிய சார்புணர்வ 
ஒன்றை அபைவிக்கின்றார்‌. 


மனிதர்களுக்கு சரீரப்பிரகாரமான குடும்பத்தால்‌ திருப்தியளிக்கப்படக்‌ 
கூடிய உணர்வுப்‌ பூர்வமான, சமூக மற்றும்‌ சரீரப்பிரகாரமான 
தேவைகளுக்கு இணையான ஆவிக்குரிய தேவைகளும்‌ உள்ளன. சில 
மனிதர்கள்‌ இந்த ஆவிக்குரிய தேவைகளைத்‌ தங்களுக்குள்ளேயே 
உணருகின்றனர்‌, மற்றவர்கள்‌ இவைகளை உணருவதில்லை. நாம்‌ அதை 
உணர்ந்தாலும்‌ உணராவிட்டாலும்‌ அவைகள்‌ உண்மையானவைகளாய்‌ 
இருக்கின்றன, மற்றும்‌ இவ்வுலகில்‌ நாம்‌ உண்மையான மகிழ்ச்சியுடன்‌ 
வாழ்வதற்கு அவைகள்‌ சந்திக்கப்பட வேண்டும்‌. மனித ஆளுமைத்‌ தன்மை 
யும்‌ ஆவியும்‌ ஆவிக்குரிய ஒரு அளவீட்டைக்‌ கொண்டுள்ளன. இந்தப்‌ 
பண்புகள்‌ காணாமல்‌ விடப்படும்‌ பொழுது அல்லது புறக்கணிக்கப்படும்‌ 
பொழுது, நாம்‌ ஒரு வகையான சமூக மற்றும்‌ சரீரப்‌ பிரகாரமான 
சந்தோஷத்தை மகிழ்வுடன்‌ அனுபவித்தாலும்‌, தேவன்‌ நமக்கென்று 
விருப்பத்துடன்‌ வைத்துள்ள ஆவிக்குரிய சந்தோஷத்தையும்‌ நிறைவையும்‌ 
நாம்‌ மகிழ்வுடன்‌ அனுபவிக்க முடியாது. 

ஒரு சிறு அறையில்‌ உள்ள சிலந்தி வலைகளை மட்டும்‌ நீக்கிப்‌ போடுவதி 
னால்‌ நான்‌ அந்த அறையை சுத்தம்‌ செய்ய நாடினால்‌ எப்படியிருக்கும்‌? 
நான்‌ இன்னும்‌ மற்ற சிலந்தி வலைகளையும்‌ அடிக்கடி சுத்தம்‌ செய்பவனாக 
என்னையே காண மாட்டேனா? ஒரு சிலந்தி வலையைப்‌ பின்னுகின்றது, 
மற்றும்‌ அந்தச்‌ சிலந்தி என்‌ அறையில்‌ இருக்கும்‌ வரையில்‌ தொடர்ந்து அது 
வலையைப்‌ பின்னிக்‌ கொண்டேயிருக்கும்‌. 

குளியலறை முழுவதிலும்‌ தண்ணீர்‌ வழிந்தோடுவதை நான்‌ கண்டால்‌ 
எப்படியிருக்கும்‌? வெறுமனே நான்‌ அதைத்‌ துடைத்துக்‌ கொண்டு மட்டுமே 
இருந்தால்‌, தண்ணீரை நீக்கப்‌ போடுவதில்‌ நான்‌ எவ்வளவு வெற்றி 





75 


யடைவேன்‌? தண்ணீர்‌ ஏதேனும்‌ ஓரு ஆதார மூலத்தில்‌ இருந்து 
வருவதாயிருக்கும்‌, அந்த ஆதார மூலம்‌ கண்டு பிடித்து, நீக்கப்படும்‌ 
வரைக்கும்‌ குளியலறைக்‌ தரையில்‌ இருந்து நான்‌ தொடர்ச்சியாகத்‌ 
குண்ணீரைக்‌ துடைத்துக்‌ கொண்டேயிருப்பேன்‌. 

ஓவ்வொரு மனிதருக்கும்‌ பொதுவான ஆவிக்குரிய தேவைகள்‌ போய்‌ 
விடுவதில்லை. அவைகள்‌ இல்லையென்பது போன்ற நமது நடிப்பினால்‌ 
அவை தணிக்கப்படுவதில்லை. நமக்கு சாதாரணமான சரீர சந்தோஷத்தை 
யும்‌ ஆவிக்குரிய மகிழ்ச்சியையும்‌ அனுபவிப்பதற்கு இந்த சரீரப்பிரகாரமான 
மற்றும்‌ ஆவிக்குரிய தேவைகள்‌ சந்திக்கப்பட வேண்டும்‌. 





சந்திக்கப்பட்ட தேவைகள்‌ 

நாம்‌ யாவரும்‌ கொண்டுள்ள ஆவிக்குரிய தேவைகள்‌ இன்னொரு 
குடும்ப அலகான தேவனுடைய குடும்பத்தால்‌ திருப்திப்‌ படுத்தப்‌ 
படுகின்றன. தேவனுடைய ஆவிக்குரிய குடும்பத்தில்‌ தேவன்‌ தகப்பனாக 
இருக்கின்றார்‌ (1 யோவா. 3:1), கிறிஸ்தவர்கள்‌ சகோதர சகோதரிகளாய்‌ 
இருக்கின்றனர்‌ (1 யோவா. 5:1), மற்றும்‌ இயேசு மூத்த சகோதரராய்‌ 
இருக்கின்றார்‌ (ரோமர்‌ 8:17). பரலோகத்திற்குரிய இந்தக்‌ குடும்பத்தை 
“சபை” என்று பவுல்‌ குறிப்பிட்டார்‌. அவர்‌ தமோத்தேயுவுக்கு, “நான்‌ 
உன்னிடத்திற்குச்‌ சீக்கிரமாய்‌ வருவேனென்று நம்பியிருக்கிறேன்‌. 
தாமதிப்பேனாகில்‌, தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை 
நீ அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன்‌; அந்த வீடு ஜீவனுள்ள 
தேவனுடைய சடபையாய்ச்‌ சத்தியத்திற்குத்‌ தூணும்‌ ஆதாரமுமாயிருக்றெது” 
(1 தீமோ. 3:14, 15) என்று கூறினார்‌. 

புதிய ஏற்பாட்டின்‌ சபையில்‌ ஒரு கிறிஸ்தவர்‌ ஆவிக்குரிய சார்புத்‌ 
தன்மையின்‌ உணர்வொன்றை அனுபவிக்கின்றார்‌. அவர்‌ ஜெபிப்பதற்கும்‌, 
உடன்‌ நடப்பதற்கும்‌ மற்றும்‌ வாழ்வதற்கும்‌ ஒரு பரலோக பிதாவைப்‌ 
பெற்றுள்ளார்‌. அவர்‌ ஒருவரின்‌ மூலமாய்‌ ஜெபிப்பதற்கும்‌, அவரிடமிருந்து 
கற்றுக்‌ கொள்வதற்கும்‌ அவர்மீது சாய்ந்துகொள்வதற்கும்‌ மூத்த சகோதரர்‌ 
ஒருவரைப்‌ பெற்றுள்ளார்‌. ஒருவரையொருவர்‌ சகோதர சகோதரிகளாய்‌ 
அன்புகூருகின்ற மற்றும்‌ தேவனு டைய மகிமைக்கென்று ஒரு நிறுவனமாக 
இன்றி ஆவிக்குரிய ஒரு குடும்பமாக ஒன்றுகூடி ஊழியம்‌ செய்யும்‌ 
விசுவாசிகளின்‌ சமூகத்தில்‌ ஒரு பாகமாக அவர்‌ வாழ்கின்றார்‌. 

தேவனுடைய குடும்பத்தில்‌ நாம்‌ ஆவிக்குரிய பாதுகாப்பு உணர்‌ 
வொன்றைப்‌ பெறுகின்றோம்‌. நமது பரலோக பிதா நம்மில்‌ அன்பு 
கூருகின்றார்‌ மற்றும்‌ நமக்குத்‌ தேவையானவற்றை அளிப்பார்‌ என்று நாம்‌ 
அறிகின்றோம்‌. அவர்‌ நமது சரீரப்‌ பிரகாரமான தேவைகளுக்கானவை 
களைக்‌ கூட அளிக்கின்றார்‌. இயேசு தம்மைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ கவலைப்‌ 
படாதிருக்கும்படி போதிக்கையில்‌, நம்முடைய பிதா நமது தேவைகளை 
அறிகிறார்‌ மற்றும்‌ அவர்‌ நம்‌ மீது அக்கறை கொள்வார்‌ என்பதை நாம்‌ 
நினைவில்‌ கொள்ளும்படி வற்புறுத்தினார்‌: “ஆகையால்‌, என்னத்தை 
உண்போம்‌, என்னத்தைக்‌ குடிப்போம்‌, என்னத்தை உடுப்போம்‌ என்று 








76 


கவலைப்படாதிருங்கள்‌. இவைகளையெல்லாம்‌ அஞ்ஞானிகள்‌ நாடித்‌ 
தேடுகிறார்கள்‌; இவைகளெல்லாம்‌ உங்களுக்கு வேண்டியவைகள்‌ என்று 
உங்கள்‌ பரம பிதா அறிந்திருக்கிறார்‌” (மத்‌. 6:31, 32). அது போலவே, நமது 
பிதா நமது அவிக்குரிய தேவைகளுக்கானவைகளையும்‌ அளிக்கின்றார்‌. யூதா 
குமது நிருபத்தை முடிக்கையில்‌ பயன்படுத்தும்‌ போதனையில்‌ தேவனை, 
“வழுவாதபடு உங்களைக்‌ காக்கவும்‌, தமது மகிமையுள்ள சந்நிதானத்திலே 
மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய்‌ நிறுத்தவும்‌ 
வல்லமையுள்ளவர்‌” (யூதா 24) என்று குறிப்பிடுவதினால்‌ பரலோகத்தின்‌ 
இந்த அக்கறையைப்‌ பற்றி நமக்கு நினைவூட்டினார்‌. 

ஆவிக்குரிய அடையாளப்‌ படுத்துதவின்‌ உணர்வுக்கான நமது 
தேவையும்‌ கூட தேவனுடைய குடும்பத்தில்‌, சபையில்‌ சந்திக்கப்‌ 
படுகின்றது. மனமாற்றத்திற்கு முன்பு நாம்‌ நோக்கம்‌ அல்லது இலக்கின்றி 
அலைந்து திரிந்தோம்‌, ஆனால்‌ தேவனுடைய குடும்பத்தில்‌ பிறந்ததன்‌ 
மூலமாக, நாம்‌ தேவனுடைய சொந்த உடைமையாகினோம்‌. இந்த 
மாற்றத்தைப்‌ பற்றிப்‌ பேதுரு பின்வருமாறு எழுதினார்‌: 


நீங்களோ, உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான 
ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை 
அறிவிக்கும்படிக்குத்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட சந்ததியாயும்‌, 
ராஜரீகமான ஆசாரியக்‌ கூட்டமாயும்‌, பரிசுத்த ஜாதியாயும்‌, 
அவருக்குச்‌ சொந்தமான ஜனமாயும்‌ இருக்கிறீர்கள்‌. முன்னே நீங்கள்‌ 
தேவனுடைய ஐனங்களாயிருக்கவில்லை. இப்பொழுதோ 
அவருடைய ஜனங்களாயிருக்கிறீர்கள்‌; முன்னே நீங்கள்‌ இரக்கம்‌ 
பெறாதவர்களாயிருந்தீர்கள்‌, இப்பொழுதோ இரக்கம்‌ பெற்றவா்களா 
யிருக்கிறீர்கள்‌ (1 பேது. 2:9, 10). 


தேவனுடைய குடும்பத்தைப்‌ பவுல்‌ தேவனுடைய சுகந்திரம்‌ என்று கூடக்‌ 
குறிப்பிட்டார்‌ (எபே. 1:18). தேவனுடைய குடும்பத்தார்‌ என்ற வகையில்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ - பரலோகம்‌ என்ற - நித்திய சுதந்தரம்‌ ஒன்றைக்‌ 
கொண்டுள்ளனர்‌; தேவனும்‌ கூட ஒரு சுதந்தரத்தைக்‌ கொண்டுள்ளார்‌: அது 
கிறிஸ்தவர்கள்‌! 

அது போலவே தேவனுடைய குடும்பமானது நமக்கு ஆவிக்குரிய 
ஏற்றுக்‌ கொள்ளுதலின்‌ உணர்வு ஒன்றையும்‌ அளிக்கின்றது. நாம்‌ 
கீழ்ப்படிதலுள்ள விசுவாசத்தினால்‌ தேவனிடத்தில்‌ வந்து, அவருக்கு 
முன்பாக நம்பிக்கையிலும்‌ உண்மையான கழ்ப்படிதலிலும்‌ வாழ்கையில்‌ 
நாம்‌ அவருடைய பிள்ளைகள்‌ என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்றோம்‌. அவர்‌ 
தம்முடைய விசேஷித்த அன்பை நம்‌ மீது பொழிந்து, “அப்பா! பிதாவே!” 
(கலா. 4:6) என்று கூப்பிடும்‌ தம்முடைய ஆவியை நம்முடைய 
இருதயங்களில்‌ வைக்கின்றார்‌. கிறிஸ்துவுக்குள்‌ நாம்‌ “ஆனபடியால்‌, கிறிஸ்து 
இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து, மாம்சத்தின்படி நடவாமல்‌ 
அவியின்படி யே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினைத்‌ தீர்ப்பில்லை” (ரோமர்‌ 8:1) 
என்று பவுலுடன்‌ இணைந்து கூற முடியும்‌. இது, மனந்திரும்புதலும்‌ 
வளர்ச்சியும்‌ இனி எதிர்பார்க்கப்படுவதில்லை என்று அர்த்தப்படுவதில்லை; 


77 


இது, அவர்‌ நம்மை இருக்கும்‌ இடத்திலேயே ஏற்றுக்‌ கொள்கின்றார்‌ என்றும்‌ 
நாம்‌ எப்படியாக வேண்டும்‌ என்பதில்‌ அவர்‌ நம்மை மென்மையாக 
நடத்துகின்றார்‌ என்றும்‌ அர்த்தப்படுகின்றது. “நாம்‌ இருக்கும்‌ நிலையில்‌ 
நம்மை அவர்‌ அன்புகூருகின்றார்‌, ஆனால்‌ நாம்‌ இருக்கும்‌ அதே நிலையை 
விட்டு வருவதற்கு நம்மை அவர்‌ மிகவும்‌ அதிகமாய்‌ அன்புகூருகன்றார்‌” 
என்று யாரோ ஒருவர்‌ கூறியுள்ளார்‌. 

அநேக ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிலாந்தில்‌ உள்ள இலண்டனில்‌ நான்‌ 
ஒரு திருமணமான இளம்‌ பெண்மணியைக்‌ கிறிஸ்துவுக்குள்‌ வழி நடத்த 
முயற்சி செய்ததை நினைவு கூருகின்றேன்‌. அப்பெண்மணி ஒரு 
குழந்தையைப்‌ பெற்றெடுத்த ஒரு அழகிய இளம்‌ தாயாக இருந்தார்கள்‌. 
திருமணமாகி சில மாதங்களுக்குப்‌ பிறகு, அப்பெண்மணியின்‌ கணவர்‌ 
அவளை விட்டுப்‌ பிரிந்து சென்று விட்டார்‌, அப்பெண்மணி தானே தனது 
பிள்ளையை வளர்க்க முயற்சி செய்தார்‌. அப்பெண்மணி ஒரு குழந்தை 
யாயிருந்த பொழுது அவளது இல்வாழ்வுகூட அதிகமாய்‌ இருந்ததில்லை 
என்பது உறுதியாய்க்‌ தெரிந்தது. எங்களது உரையாடலில்‌ நான்‌ அவளிடத்‌ 
தில்‌, “கிறிஸ்துவின்‌ மூலமாக நீங்கள்‌ இரட்சிக்கப்பட முடியும்‌, மற்றும்‌ ஒரு 
அழகிய இல்லத்தைப்‌ பெறவும்‌ முடியும்‌” என்று கூறினேன்‌. எனது 
குறிப்புரையானது அவளை உஊக்கப்படுத்தவே இல்லை. நான்‌ ஏனென்று 
வியந்தேன்‌, பிறகுதான்‌ நான்‌, இந்த இளம்‌ பெண்ணுக்கு அழகிய இல்லம்‌ 
என்றால்‌ என்ன என்ற கருத்தே கிடையாது என்பதை உணர்ந்தேன்‌. அவள்‌ 
இல்லத்தை வசீகரமுடையதாகவோ அல்லது ம௫ழ்ச்சியானகாகவோ 
ஒருக்காலும்‌ கண்டதில்லை. இல்லம்‌ என்பது ஆதரித்து, பலப்படுத்தி அன்பு 
செய்யும்‌ இடம்‌ என்பதைத்‌ தவிர வேறு எல்லா உருவகமும்‌ அவளது 
சிந்தையில்‌ அவளது அனுபவத்தினால்‌ உண்டாக்கப்பட்டி ருந்தது; இல்லம்‌ 
அழகானது என்று கற்பனை செய்வது அவளுக்குக்‌ கடினமாய்‌ இருந்தது. 
இருப்பினும்‌ உறுப்பினர்களின்‌ சாதாரணமான சரீரப்பிரகாரமான, 
உணர்வுப்பூர்வமான மற்றும்‌ ஆவிக்குரிய தேவைகளைச்‌ சந்திக்கும்‌ ஒரு 
இல்லத்தைக்‌ கண்டுள்ள எவரும்‌ கறிஸ்துவால்‌ அந்த இல்லம்‌ ஏற்ற வகையில்‌ 
வடிவமைக்கப்பட்டு, வழி நடத்தப்பட்டு இருக்கையில்‌ எவ்வளவு 
அழகானதாக இருக்க முடியும்‌ என்பதை அந்த உறுப்பினர்கள்‌ அறிகின்றனர்‌. 

இந்த இளம்‌ பெண்ணைப்‌ போலவே, சபையானது நமது ஆவிக்குரிய 
தேவைகளை எவ்விதம்‌ சந்திக்கின்றது என்பதைப்‌ பல மக்கள்‌ காண 
முடிவதில்லை. அவர்கள்‌ புதிய ஏற்பாட்டின்‌ உண்மையான சபையினால்‌ 
சுற்றிச்‌ சூழப்பட்டிருப்பதில்லை. அவர்கள்‌ சபையைத்‌ தேவனுடைய 
ஆவிக்குரிய குடும்பமாகக்‌ கண்டிருப்பதில்லை. ஆகையால்‌, அவர்கள்‌ 
கிறிஸ்துவின்‌ சபையில்‌ இருந்து பிரிந்து வாழ்கையில்‌ தாங்கள்‌ தவற 
விடுவதென்ன என்பதைத்‌ சிந்தித்துப்‌ பார்ப்பது அவர்களுக்குக்‌ கடினமாக 
உள்ளது. இந்த சூழ்நிலையில்‌ சபை என்னவாக உள்ளது என்பதையும்‌ 
தேவனுடைய குடும்பம்‌ என்ற வகையில்‌ சபையானது நமது வாழ்வின்‌ 
அவிக்குரிய அளவீடுகளுக்குப்‌ பதில்‌ அளிக்கின்றது என்பது எவ்வளவு 
உண்மையாய்‌ உள்ளது என்பதை நினைவு படுத்திக்‌ கொண்டிருப்பது 
கிறிஸ்தவர்களின்‌ கடமையாக உள்ளது. 


78 


தேவனுடைய குடும்பத்தின்‌ மூலமாக மட்டுமே நாம்‌ நமது மிக 
உள்ளான மனிதன்‌ பெற ஏங்குகின்ற சமாதானம்‌, பாதுகாப்பு, நோக்கம்‌ 
மற்றும்‌ அடையாளம்‌ ஆகியவற்றைக்‌ காண முடியும்‌. சபை என்ற இந்தக்‌ 
குடும்பத்திற்கு வெளியே உண்மையான சந்தோஷம்‌ நம்முடையதாயிருக்க 
முடியாது. 


அழகிய முறையில்‌ சந்திக்கப்பட்ட தேவைகள்‌ 

சபையைத்‌ தேவனுடைய குடும்பமாகக்‌ கண்ணோக்குவதற்கு, 
எருசலேம்‌ சபையைப்‌ பற்றி லூக்காவின்‌ பொதுக்‌ குறிப்பை நாம்‌ ஆழ்ந்த 
சிந்தனை செய்வோம்‌. அவரது சித்தரிப்பானது அதிக்‌ கிறிஸ்தவர்களின்‌ 
அன்றாட வாழ்வில்‌ தேவனுடைய குடும்பத்தின்‌ அழகிய பண்புகளைக்‌ 
காண்பிக்கின்றன: 


அவர்கள்‌ அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும்‌, அந்நியோந்‌ 
நியத்திலும்‌, அப்பம்‌ பிட்குதலிலும்‌, ஜெபம்‌ பண்ணுதலிலும்‌ 
உறுதியாய்த்‌ தரித்திருந்தார்கள்‌. 

. விசுவாசிகளெல்லாரும்‌ ஒருமித்திருந்து, சகலத்தையும்‌ 
பொதுவாய்‌ வைத்து அநுபவித்தார்கள்‌. காணியாட்சிகளையும்‌ 
ஆஸ்திகளையும்‌ விற்று, ஒவ்வொருவனுக்கும்‌ தேவையானதற்குத்‌ 
தக்கதாக அவைகளில்‌ எல்லாருக்கும்‌ பகிர்ந்து கொடுத்தார்கள்‌. 
அவர்கள்‌ ஒருமனப்பட்ட வர்களாய்த்‌ தேவாலயத்திலே அநுதினமும்‌ 
குரித்திருந்து, வீடுகள்தோறும்‌ அப்பம்‌ பிட்டு மகிழ்ச்சியோடும்‌ 
கபடமில்லாத இருதயத்தோடும்‌ போஜனம்‌ பண்ணி, தேவனைத்‌ 
துதித்து, ஜனங்களெல்லாரிடத்திலும்‌ தயவுபெற்றிருந்தார்கள்‌. 
இரட்சிக்கப்படுகிறவார்களைக்‌ கர்த்தர்‌ அநுதினமும்‌ சபையிலே 
சேர்த்துக்கொண்டு வந்தார்‌ (அப்‌. 2:42-47). 


ஒவ்வொரு கிறிஸ்தவரும்‌ சார்ந்திருக்கும்‌ உணர்வொன்றைக்‌ 
கொண்டிருந்தனர்‌, ஏனெனில்‌ “விசுவாசிகளெல்லாரும்‌ ஒருமித்திருந்து, 
சகலத்தையும்‌ பொதுவாய்‌ வைத்து அநுபவித்தார்கள்‌”” (அப்‌. 2:44). 
ஒவ்வொரு உறுப்பினரும்‌ அடையாளம்‌ பெற்றிருந்தனர்‌, ஏனெனில்‌ 
எவரொருவரும்‌ மற்றவருக்கு மேலாக மதிக்கப்படவில்லை, மற்றும்‌ சபை 
முழுவதும்‌ அதில்‌ உள்ள எந்தவொரு உறுப்பினருடைய துன்பங்களிலும்‌ 
அவருடைய தேவைகளுக்குப்‌ பதில்‌ அளித்தது. ஒவ்வொருவரும்‌ (தூங்கள்‌) 
ஏற்றுக்‌ கொள்ளப்படுதலை மகிழ்வுடன்‌ அனுபவித்தனர்‌. நாள்தோறும்‌ 
மக்கள்‌ கர்த்தருடைய சரீரத்தில்‌ சேர்க்கப்பட்டனர்‌ மற்றும்‌ அவர்கள்‌ 
சபையாரால்‌ சந்தோஷத்துடன்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்டனர்‌. ஒவ்வொரு 
உறுப்பினரும்‌ சமுதாய மாதிரி வாழ்வினால்‌ மட்டுமே அளிக்கப்படக்‌ கூடிய 
பாதுகாப்பு ஒன்றை மகிழ்வுடன்‌ அநுபவித்தனர்‌. அவர்கள்‌ தங்களின்‌ 
“தாணியாட்சிகளையும்‌ ஆஸ்திகளையும்‌ விற்று, ஒவ்வொருவனுக்கும்‌ 
தேவையானதற்குத்‌ தக்கதாக அவைகளில்‌ எல்லாருக்கும்‌ பகிர்ந்து 
கொடுத்தார்கள்‌. ” 

தேவனுடைய குடும்பத்தின்‌ இந்த சபையார்‌ ஜெபம்‌, துதி, போதனை, 


79 


ஐக்கியம்‌ மற்றும்‌ கர்த்தருடைய பந்தியை ஆசரித்தல்‌ ஆகியவற்றுடன்‌ 
முறைப்படியான ஆராதனையில்‌ ஈடுபட்டிருந்தனர்‌ (அப்‌. 2:42). அவர்கள்‌ 
தங்கள்‌ பரலோக பிதாவை வணங்கு, தங்கள்‌ மூத்த சகோதரரான இயேசு 
கிறிஸ்துவின்‌ மூலம்‌ வந்த கிருபையின்‌ கொடைகளை அறிந்துணர்ந்து, 
இருதயத்தில்‌ மகிழ்ச்சி மற்றும்‌ உண்மையுடன்‌ வாழ்ந்தனர்‌. அவர்கள்‌ 
சபையின்‌ சமுதாய வாழ்வின்‌ பாதுகாப்பையும்‌, இந்த வாழ்வில்‌ உபகார 
அக்கறையையும்‌, இனிவரும்‌ உலகில்‌ இயேசுவின்‌ மூலம்‌ நித்திய ஜீவனு 
க்கான உறுதிப்பாட்டையும்‌ மகிழ்வுடன்‌ அனுபவித்தனர்‌. 

பல ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு சிறு சபைக்கு நான்‌ ஒரு வாரத்திற்குப்‌ 
பிரசங்கித்துக்‌ கொண்டிருந்த வேளையில்‌ ஊர்ந்து செல்லும்‌ ஒரு சிறிய 
வீடானது சபைக்‌ கட்டிடத்திற்கு அடுத்து நகர்த்தப்பட்டிருந்ததை நான்‌ 
கவனித்தேன்‌. அது அவர்கள்‌ அவ்விடத்தில்‌ வைத்த கூடுதல்‌ வகுப்பறையாய்‌ 
இருக்கும்‌ என்று நான்‌ கற்பனை செய்து கொண்டேன்‌. ஒரு 
உறுப்பினரிடத்தில்‌ நான்‌, “உங்களின்‌ ஊர்ந்து செல்லும்‌ அறை எதற்காக 
உள்ளது?” என்று கேட்டேன்‌. அந்த உறுப்பினர்‌ ஒரு புன்சிரிப்புடன்‌ “அது 








எங்களுடைய விதவைக்காக உள்ளது” என்று விளக்கம்‌ அளித்தார்‌. மேலும்‌, 
அவர்‌ “இந்த சபையைச்‌ சேர்ந்த கிறிஸ்தவர்‌ ஒருவர்‌ தம்‌ மனைவியைத்‌ 
தனிமையில்‌ விட்டு சமீபத்தில்‌ இறந்து போனார்‌. அந்தப்‌ பெண்மணி தமது 
தேவைகளைச்‌ சந்திப்பதிலும்‌ தாம்‌ மேற்கொள்ள வேண்டிய முடிவுகளை 
ஏற்படுத்துவதிலும்‌ சிரமங்கள்‌ கொண்டிருந்தார்‌. எனவே நாங்கள்‌ இந்தச்‌ 
சிறிய ஊர்ந்து செல்லும்‌ வீட்டை சபைக்‌ கட்டிடத்திற்கு அருகில்‌ நகர்த்திக்‌ 
கொண்டுவந்தோம்‌. அந்தப்‌ பெண்மணி பாதுகாப்பும்‌ மற்றும்‌ தனக்குத்‌ 
தேவைகளில்‌ உதவியும்‌ பெற்றுக்‌ கொள்ளும்படி அவர்களை இதில்‌ வாழ 
அனுமதித்தோம்‌. அந்தப்‌ பெண்மணி ஏதாவது வழிகளில்‌ ஊழியம்‌ 
செய்யாது இதில்‌ வாழ விரும்பவில்லை, எனவே நாங்கள்‌ இக்கட்டிடத்‌ 
திற்குத்‌ தேவைப்படுகின்ற வாயிற்‌ காவல்‌ பொறுப்புப்‌ பணியை 
அப்பெண்மணியினிடத்தில்‌ ஒப்படைத்தோம்‌”” என்று கூறினார்‌. 
உறுப்பினரால்‌ தரப்பட்ட இந்த விளக்கத்தைக்‌ கவனிக்கையில்‌, நான்‌ “இது 
தேவனுடைய குடும்பத்தைப்‌ பண்புபடுத்தவேண்டிய அழகு நிறைந்த 
கவனிப்பும்‌ அக்கறையும்‌ ஆகும்‌” என்று நினைத்தேன்‌. 


முடிவுரை 
நீங்கள்‌ தேவனுடைய குடும்பத்தின்‌ உறுப்பினராய்‌ இருக்க விரும்ப 
வில்லையா? தேவனுடைய குடும்பமாயெ சபைக்குள்‌ நீங்கள்‌ பிரவேசிக்காத 
வரையிலும்‌ உங்கள்‌ வாழ்வு நிறைவடைய முடியாது என்பதை நீங்கள்‌ 
உணருகின்றீர்களா? அவருடைய குடும்பத்திற்குப்‌ புறம்பே, நீங்கள்‌ அவரது 
குடும்ப உறுப்பினர்த்துவம்‌ மட்டுமே தரக்கூடிய ஆவிக்குரிய நிலைப்புத்‌ 
தன்மை, பாதுகாப்பு, ஏற்புடையமை மற்றும்‌ அடையாளம்‌ ஆகியவற்றை 
தவற விடுவீர்கள்‌/அடையாமல்‌ இருப்பீர்கள்‌. 
ஒவ்வொரு பிள்ளையும்‌ ஒரு அனாதை என்ற எண்ணம்‌ வருகையில்‌ 
இகிலுற்று நடுங்குகின்றது, மற்றும்‌ வயது முதிர்ந்த ஒவ்வொருவரின்‌ 


80 


இருதயமும்‌ அவர்‌ அனாதை ஒருவரைக்‌ காண்கையில்‌ கதறுகின்றது. 
எவரொருவரும்‌ ஒரு அனாதையாய்‌ இருக்க விரும்புவதில்லை மற்றும்‌ 
எவரொருவரும்‌ அனாதையைக்‌ காண விரும்புவதில்லை. வாழ்வின்‌ கொடூர 
மான சூழ்நிலைகள்‌ அல்லது மனித அநீதிகள்‌ ஆகியவற்றினால்‌ குழந்தைகள்‌ 
கைவிடப்படுதலை நாம்‌ முற்றிலுமாகத்‌ தடை செய்து விட முடியாது; 
அனாதைகளை அன்புடனும்‌, பரிவுடனும்‌, உதவியுடனும்‌ அணுகுதலை 
மட்டுமே நாம்‌ செய்ய முடியும்‌. என்றாலும்‌, ஒருவரும்‌ ஆவிக்குரிய 
அநாதையாய்‌ இருக்க அவசியமில்லை. சுவிசேஷத்தின்‌ மூலமாக எவரொரு 
வரும்‌ தேவனுடைய குடும்பத்தில்‌ வந்து சேர முடியும்‌, அவருடைய 
பிள்ளையாக சுவிகரிக்கப்பட முடியும்‌, மற்றும்‌ மற்ற எல்லாப்‌ பிள்ளைகளும்‌ 








பெறுகின்ற அன்பையும்‌ மகனுக்குரிய தன்மையையும்‌ பெற முடியும்‌. 
நாம்‌ ஆவிக்குரிய பிறப்பினால்‌ தேவனுடைய குடும்பத்தினுள்‌ 
பிரவேசிக்கின்றோம்‌. இயேசு, “ஒருவன்‌ ஜலத்தினாலும்‌ ஆவியினாலும்‌ 
பிறவாவிட்டால்‌ தேவனுடைய இராஜ்யத்தில்‌ பிரவேசிக்க மாட்டான்‌ 
என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌” 
(யோவா. 3:5) என்று கூறினார்‌. நாம்‌ கிறிஸ்துவை விசுவாசிக்க 
(யோவா. 8:24) பாவத்திலிருந்து மனந்திரும்ப (அப்‌. 17:30) இயேசுவை 
கிறிஸ்து என்று அறிக்கையிட (ரோமர்‌ 10:10) மற்றும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
ஞானஸ்நானம்‌ பெற (1 கொரி. 12:13) தேவனுடைய வசனத்தின்‌ மூலமாக 
ஆவியானவரால்‌ வழி நடத்தப்படுகின்றோம்‌. பேதுரு, “அழிவுள்ள 
வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும்‌ நிற்றெதும்‌ ஜீவனுள்ளதுமான 
தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும்‌ 
ஜெநிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே” (1 பேது. 1:23) என்று கூறினார்‌. 
குண்ணீரினாலும்‌ ஆவியினாலும்‌ பிறந்தவர்களைத்‌ தேவன்‌ பிள்ளை 





களாக ஏற்றுக்‌ கொள்கின்றார்‌. அவர்‌ தம்முடைய ஆவியையும்‌ (கலா. 4:6), 
தம்முடைய குடும்பத்தின்‌ ஆசீர்வாதங்களையும்‌ (எபே. 1:3) மற்றும்‌ நித்திய 
சுதந்தரம்‌ ஒன்றையும்‌ (எபே. 1:11) அவர்களுக்குக்‌ கொடுக்கின்றார்‌. இதன்‌ 
விளைவாக தேவனுடைய பிள்ளைகள்‌ சார்புணர்வு, பாதுகாப்பு, 
ஏற்புடமை மற்றும்‌ அடையாளப்படுத்துதல்‌ ஆகிய உணர்வுடன்‌ 
வாழ்கின்றார்‌. 

நீங்கள்‌ தேவனுடைய பிள்ளையாய்‌ இருக்கின்றீர்களா? 





படிப்பு மற்றும்‌ கலந்துரையாடலுக்கான 
கேள்விகள்‌ 
1. இல்லத்தின்‌ மூலமாக நீங்கள்‌ அனுபவித்துக்‌ கொண்டுள்ள 
மகிழ்ச்சிகளை அட்டவணைப்படுத்தவும்‌. 
2. தேவனுடைய குடும்பத்திற்குள்‌ ஒருவர்‌ எவ்வித 
பிரவேசிக்கின்றார்‌? 
3. தேவன்‌ நம்மை எப்பொழுது தம்முடைய பிள்ளைகளாகச்‌ 


81 


82 


12. 


13. 


14. 


சுவிகரித்துக்‌ கொள்ளுகின்றார்‌? 


. ஒவ்வொரு நபரும்‌ கொண்டுள்ள நிலையான தேவைகளை 


அட்டவணைப்படுத்தி, இந்தத்‌ தேவைகளைக்‌ குடும்பம்‌ 
எவ்விதம்‌ சந்திக்கின்றது என்று விவரிக்கவும்‌? 


. நமது ஆவிக்குரிய தேவைகளை மனிதரின்‌ நிலையான 


தேவைகளுடன்‌ ஒப்பிடவும்‌. 


. கிறிஸ்தவர்‌ அங்கம்‌ வகிக்கும்‌ ஆவிக்குரிய குடும்பத்தை 


விவரிக்கவும்‌. 
தேவனுடைய குடும்பமானது நமக்கு ஆவிக்குரிய 
பாதுகாப்பை எவ்விதம்‌ தருகின்றது? 


. தேவனுடைய குடும்பமானது நமக்கு ஆவிக்குரிய ஒரு 


சார்புணர்வை எவ்விதம்‌ தருகின்றது? 


. தேவனுடைய குடும்பமானது நமக்கு ஆவிக்குரிய ஒரு 


அடையாளப்படுத்துதலை எவ்விதம்‌ தருகின்றது? 


. தேவனுடைய குடும்பமானது நமக்கு ஆவிக்குரிய ஒரு 


ஏற்புடைமையின்‌ உணர்வை எவ்விதம்‌ தருகின்றது? 


. நமது ஆவிக்குரிய தேவைகளை சபை எவ்விதம்‌ சந்திக்கின்றது 


என்பதற்கு ஒரு விளக்கமாக எருசலேம்‌ சபையைப்‌ 
பயன்படுத்தவும்‌. 

தேவனுடைய ஆவிக்குரிய குடும்பத்தில்‌ ஒருவர்‌ 
பிரவேசிக்கும்‌ வரை அவர்‌ நிறைவானவராய்‌ இருக்க 
முடியுமா? 

தேவனுடைய குடும்பத்திற்குப்‌ புறம்பே உள்ளவர்‌ ஒரு 
அனாதையைப்‌ போல்‌ இருக்கின்றாரா? 

தேவனுடைய ஆவிக்குரிய குடும்பத்தில்‌ நீங்கள்‌ விசேஷமாய்‌ 
மகிழ்வுடன்‌ அனுபவிக்கும்‌ ஆசீர்வாதங்களை அட்டவணைப்‌ 
படுத்தவும்‌. 


சீ 
தவனுடைய மாளிகை 


“அவர்மேல்‌ மாளிகை முழுவதும்‌ இசைவாய்‌ இணைக்கப்பட்டு, 
கர்த்தருக்குள்‌ பரிசுத்த ஆலயமாக எழும்புநறெது: அவர்மேல்‌ நீங்களும்‌ 
ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாகக்‌ கூட்டிக்‌ கட்டப்பட்டு 
வருகிறீர்கள்‌ ” (எபே. 2:21, 22). 


கர்த்தருக்கென்று சாலொமோனால்‌ ஆலயம்‌ கட்டப்பட்டது பழைய 
ஏற்பாட்டின்‌ காலத்தில்‌ மாபெரும்‌ கட்டிடப்‌ பணியாக இருந்திருக்க 
வேண்டும்‌. “கர்த்தருக்கென்று வீட்டை” கட்டும்‌ விருப்பமானது 
தாவீதினால்‌ விளக்கியுரைக்கப்பட்டது, ஆனால்‌ தேவன்‌ தாவீதினிடத்தில்‌ 
நாத்தான்‌ மூலமாக, அந்த சிலாக்யெமானது தாவீது யுத்த மனிதராய்‌ 
இருந்த காரணத்தினால்‌ (2 சாமு. 7:5; 1 நாளா. 28:3) சாலொமோனுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ என்று கூறினார்‌. இருந்த போதிலும்‌ தாவீது தமது 
மரணத்திற்கு முன்‌ ஆலயம்‌ கட்டுவதற்கு பொருட்களைச்‌ சேர்த்து வைக்க 








அனுமதிக்கப்‌ பட்டார்‌. 

சாலொமோனின்‌ தலைமையின்‌ கீழ்‌, மாபெரும்‌ ஜாக்கிரதை மற்றும்‌ 
தொழில்‌ நுட்பத்துடன்‌ ஆலயமானது மிக நேர்த்தியான மற்றும்‌ விலை 
உயர்ந்த பொருட்களைக்‌ கொண்டு கட்டப்பட்டது. அது கற்களால்‌ 
கட்டப்பட்ட போதிலும்‌ அதன்மேல்‌ கேதுரு பலகைகள்‌ போர்த்தப்பட்டு, 
அப்பலகைகளின்மேல்‌ தங்கத்தால்‌ மூடப்பட்டது. அது உடன்‌ படிக்கைக்‌ 





கூடாரத்தைப்‌ போல இரு மடங்கு அளவுடையதாக (1 இரா. 5:1-9:9; 
2 நாளா. 2-7) இருந்தது, மற்றும்‌ அதைக்‌ கட்டி முடிக்க ஏழரை ஆண்டுகள்‌ 
ஆயிற்று. மோரியா மலையின்‌ மீது அமைக்கப்பட்ட அந்த ஆலயம்‌ 
ஒருவேளை ஆபிரகாம்‌ ஈசாக்கைப்‌ பலியிடச்‌ சென்ற இடத்தினருகில்‌ 
கட்டப்‌ பட்டிருக்கலாம்‌. 

ஆலயம்‌ கட்டும்‌ வேலைக்கென்று பத்தாயிரம்‌' இஸ்ரவேலர்கள்‌ 
சேர்க்கப்பட்டனர்‌ (1 இரா. 5:13, 14) மற்றும்‌ இஸ்ரவேலரல்லாதவர்கள்‌ 
1,50,000 பேர்‌ அதில்‌ உழைப்பாளர்களாகப்‌ பயன்படுத்தப்பட்டனர்‌ (1 இரா. 
5:15; 2 நாளா. 8:7-10). இஸ்ரவேலரல்லாதவர்கள்‌ என்பவர்கள்‌ யுத்தத்தில்‌ 
பிடிக்கப்பட்ட, கடனுக்கு விற்கப்பட்ட அல்லது வீட்டில்‌ பிறந்த 
வேலைக்காரர்கள்‌ என்ற நபர்களாய்‌ இருந்தனர்‌. அவர்கள்‌ இரண்டு 
குழுக்களாகப்‌ பிரிக்கப்பட்டனர்‌. சுமை சுமப்பவர்கள்‌ எழுபதினாயிரம்‌ 


83 


பேரும்‌, கல்லுடைப்பவர்கள்‌ எண்பதினாயிரம்‌ பேரும்‌ ஆவார்கள்‌. இந்த 
உழைப்பாளிகள்‌ யாவரையும்‌ மேற்பார்வையிட 3,850” மேற்பார்வை 
யாளர்கள்‌ இருந்தனர்‌. வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, மொத்தம்‌ 
1,63,850 மனிதர்கள்‌ ஆலயத்தைக்‌ கட்டுவதற்காகத்‌ தொடர்ந்து வேலை 





செய்தனர்‌. உழைப்பாளர்கள்‌ மற்றும்‌ மேற்பார்வையாளர்கள்‌ ஆகியோரின்‌ 
திரளான இந்த எண்ணிக்கையானது இந்தக்‌ கட்டிடத்‌ திட்டப்‌ பணியானது 
எவ்வளவு மிகப்‌ பெரியதாய்‌ இருந்தது என்பகைச்‌ சுட்டிக்காட்டுகின்றது. 

ஆலயப்‌ பிரதிஷ்டையில்‌ சாலொமோனின்‌ ஜெபமானது (2 நாளா. 
6:3-42) வேதவசனங்களில்‌ உள்ள மிக அழகிய ஜெபங்களில்‌ ஒன்று ஆகும்‌. 
அவரது ஜெபத்தின்‌ முடிவில்‌, அவர்‌ கர்த்தருக்குப்‌ பலியாக 22,000 
காளைகளையும்‌, 1,20,000 ஆடுகளையும்‌ பலியிட்டார்‌ (1 இரா. 8:62, 68; 
2 நாளா. 7:4, 5). நாளாகம எழுத்தாளர்‌, “சாலொமோன்‌ ஜெபம்பண்ணி 
முடிக்கிறபோது, அக்கினி வானத்திலிருந்து இறங்கி, சர்வாங்க தகன 
பலியையும்‌ மற்றப்‌ பலிகளையும்‌ பட்சித்தது; கர்த்தருடைய மகிமையும்‌ 
ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை 
நிரப்பினதால்‌, ஆசாரியர்கள்‌ கர்த்தருடைய ஆலயத்துக்குள்‌ பிரவேசிக்கக்‌ 
கூடாதிருந்தது” (2 நாளா. 7:1, 2) என்று கூறினார்‌. 

ஆலயமானது கி.மு. 586ல்‌ நேபுகாத்நேச்சார்‌ வந்து அதை அழிக்கும்‌ 
வரையிலும்‌ இஸ்ரவேல்‌ இனத்தாருக்கு கர்த்தரின்‌ மிகப்‌ பெரிய வீடாக 
நின்றிருந்தது. 

பழைய ஏற்பாட்டின்‌ இந்த ஆலயம்தான்‌ தேவனுக்குக்‌ கட்டப்‌ 
பட்ட வைகளிலேயே மிகப்‌ பெரியதாய்‌ இருந்தது, என்று ஒருவர்‌ சுலபமாய்‌ 
நினைக்க முடியும்‌, ஆனால்‌ விஷயம்‌ அப்படியிருக்கவில்லை. மிகவும்‌ 
மாபெரும்‌ கட்டிடம்‌ ஒன்று இயேசுவால்‌ தேவனுக்காகக்‌ கட்டப்பட்டது. 
அது புதிய ஏற்பாட்டின்‌ எழுத்தாளர்களால்‌ “சபை” என்று அழைக்கப்‌ 
படுகின்றது, மற்றும்‌ அது உலகத்தின்‌ வரலாற்றில்‌ கட்டப்‌ பட்டுள்ளவைகள்‌ 
எல்லாவற்றிலும்‌ மிக அதிகம்‌ தனிச்‌ செப்பும்‌ மகிமையும்‌ உடையதாக 
இருக்கின்றது. 

எபேசியர்‌ 2ல்‌ பவுல்‌, கிறிஸ்துவுக்குப்‌ புறம்பே இருப்பதற்கும்‌ மற்றும்‌ 
கிறிஸ்தவராய்‌ இருப்பதற்கும்‌ இடையே உள்ள (புதிய ஏற்பாடு முழுவதிலும்‌ 
மிகத்‌ தெளிவான) ஒப்பீட்டு அடிப்படையில்‌ உள்ள வேறுபாட்டைக்‌ 
கொடுத்தார்‌. இந்த வேறுபாட்டை அவர்‌ “முன்னும்‌ மற்றும்‌ பின்னும்‌” என்ற 
சித்தரிப்பின்‌ வடிவத்தில்‌ விவரித்தார்‌. எடுத்துக்காட்டாக, ஒருவர்‌ 
கிறிஸ்தவராகுமுன்‌ அவர்‌ மரித்தவராய்‌ இருக்கின்றார்‌ என்று பவுல்‌ 
கூறினார்‌. அவர்‌ இந்த உலகத்தின்‌ ஓட்டத்தின்படி பிசாசின்‌ வல்லமையின்‌ 
கீழ்‌ நடக்கின்றார்‌. கீழ்ப்படியாமையின்‌ பிள்ளைகள்‌ போல்‌ வாழ்கின்றார்‌ 
(எபே. 2:1-3). ஒருவர்‌ கிறிஸ்தவரான பின்பு அவர்‌ மன்னிக்கப்படுகின்றார்‌ 
என்று பவுல்‌ கூறினார்‌. அவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கின்றார்‌, மற்றும்‌ 
கிருபையினாலே அவர்‌ இரட்சிக்கப்பட்டுள்ளார்‌ (எபே. 2:4-10). பவுல்‌ இந்த 
ஒப்பீட்டு வேறுபாட்டை முடிக்கையில்‌, நாம்‌ யூதராயினும்‌ அல்லது 
புறஜாதியாராயினும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ நாம்‌ கொண்டுள்ள ஒருமைப்‌ 
பாட்டைக்‌ குறிப்பிட்டார்‌. அவ்வாறு செய்ததில்‌, அவர்‌ சபையைக்‌ 





84 


குறிப்பிட மூன்று சித்தரிப்புகளைப்‌ பயன்படுத்தினார்‌: ஒரு நகரம்‌ (2:19), 
ஒரு குடும்பம்‌ (2:19) மற்றும்‌ ஒரு கட்டிடம்‌ (2:20, 21). சபை என்பதைக்‌ 
தேவனுடைய கட்டிடம்‌ /மாளிகை என்ற வகையிலான அவரது 
விவரிப்பானது சபையைப்‌ பற்றிப்‌ பரிசுத்த ஆவியானவரால்‌ நமக்குத்‌ 
தரப்பட்டுள்ள மிக அழகிய விவரிப்புகளில்‌ ஒன்றாக உள்ளது. 


ஆகையால்‌, நீங்கள்‌ இனி அந்நியரும்‌ பரதேசிகளுமாயிராமல்‌, 
பரிசுத்தவான்‌௧ளோடே ஓரே நகரத்தாரும்‌ தேவனுடைய வீட்டாரு 
மாயிருந்து, அப்போஸ்தலர்‌ தீர்க்கதரிசிகள்‌ என்பவார்களுடைய 
அஸ்திபாரத்தின்மேல்‌ கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள்‌; அதற்கு 
இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்‌ கல்லாயிருக்கிறார்‌; அவர்மேல்‌ 
மாளிகை முழுவதும்‌ இசைவாய்‌ இணைக்கப்பட்டு, கர்த்தருக்குள்‌ 
பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது; அவர்மேல்‌ நீங்களும்‌ ஆவியினாலே 
தேவனுடைய வாசஸ்தலமாகக்‌ கூட்டிக்‌ கட்டப்பட்டு வருகிறீர்கள்‌ 
(எபே. 2:19-22). 


சித்தரிப்பான வகையில்‌, உருவக நடை மொழியில்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ 
சபையை தேவனுடைய மாளிகை என்று அழைத்தார்‌. இந்த உருவக 
விளக்கத்தின்‌ மூலமாக நாம்‌ சபையைக்‌ காண்பதில்‌ அதன்‌ தனிச்‌ சிறந்த 
இயல்பை நாம்‌ நினைவூட்டப்படுகின்றோம்‌. 


ஒரு “மனித” மாளிகை 
பழைய ஏற்பாட்டின்‌ ஆலயத்தைப்‌ போலின்றி தேவனுடைய புதிய 
ஏற்பாட்டின்‌ மாளிகையாகிய சபை, மக்களால்‌ ஏற்படுத்தப்பட்டதாய்‌ 
உள்ளது. இந்த மாளிகை ஒன்றிணைத்து உருவாக்கப்படுவதற்கான 

பொருளை ஓவ்வொரு கிறிஸ்தவரும்‌ அளிக்கின்றார்‌. 
புறஜாதியாரிலிருந்து கிறிஸ்தவரானவர்கள்‌ இனி அந்நியரும்‌ 
பரதேசிகளுமாயிராமல்‌ பரிசுத்தவான்‌௧ளோடே ஓரே நகரத்தாரும்‌ தேவனு 
டைய வீட்டாருமாயிருந்து, அப்போஸ்தலர்‌ தீர்க்கதரிசிகள்‌ என்பவர்‌ 
களுடைய அஸ்திபாரத்தின்மேல்‌ கட்டப்பட்டவர்களாகி, இயேசு 
கிறிஸ்துவை மூலைக்‌ கல்லாகக்‌ கொண்டவர்களாய்‌ இருக்கின்றனர்‌ என்று 
பவுல்‌ கூறினார்‌. யூதரோ அல்லது புறஜாதியாரோ யாராயிருப்பினும்‌ அவர்‌ 
கிறிஸ்தவராகுகையில்‌ தேவனுடைய மாளிகையில்‌ இசைவாய்‌ இணைக்கப்‌ 
படுகின்றார்‌. பேதுரு இதே போன்ற ஒரு ஒப்புவுமையை 1 பேதுரு 2:5ல்‌ 
ஏற்படுத்தினார்‌: “ஜீவனுள்ள கற்களைப்‌ போல ஆவிக்கேற்ற மாளிகை 
யாகவும்‌ ... பரிசுத்த ஆசாரியக்‌ கூட்டமாகவும்‌ கட்டப்பட்டு வருகிறீர்கள்‌.” 
சபை என்பது ஒரு மாளிகையாய்‌ உள்ளது, ஆனால்‌ அது கிறிஸ்தவர்‌ 
களாய்‌ ஆன மக்களைக்‌ கொண்டு ஏற்படுத்தப்பட்ட ஆவிக்குரிய 





மாளிகையாய்‌ உள்ளது. அந்த மாளிகையில்‌ ஒவ்வொரு கிறிஸ்தவரும்‌ 
அவிக்குரிய கல்லாயிருக்கின்றார்‌. ஜீவனுள்ள கற்கள்‌ என்ற வகையில்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ மாளிகையுடன்‌ உருவகமாய்‌ ஓப்பிடப்படுகின்ற காண 
வியலாத, இயங்குகின்ற, ஆவிக்குரிய உயிர்ப்‌ பொருளில்‌, தேவனுடைய 


85 


ஆவியானவரால்‌ ஒன்றாய்‌ இணைக்க அல்லது ஒட்ட வைக்கப்படுகின்றனர்‌. 

பவுலின்‌ சித்தரிப்பானது, பல நூறு சிறு நிறுவனங்கள்‌ ஒரு மாபெரும்‌ 
கட்டிடத்தை ஏற்படுத்த ஒன்றாய்‌ வகைப்படுத்தப்பட்டது என்பதாய்‌ 
இருப்பதில்லை. உலகளாவிய சபை என்பது உலகத்தின்‌ எல்லா நாமகரணக்‌ 





கூட்டங்களைக்‌ கொண்டு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதாகப்‌ புதிய 
ஏற்பாடு விவரிப்பதில்லை. மாறாக அது, கிறிஸ்துவின்‌ பிராந்திய சபைகள்‌ 
ஒவ்வொன்றும்‌ தன்னில்‌ தானே நிறைவுடையதாக, உலகளாவிய சபையின்‌ 
உள்ளூர்‌ வெளிப்பாடாக உள்ளது என்றே விவரிக்கின்றது.” உலகளாவிய 
சபை என்பது உலகம்‌ முழுவதிலும்‌ சபை என்ற இந்த ஆவிக்குரிய 
அமைப்பில்‌ ஜீவனுள்ள கற்களாக ஊழியம்‌ செய்கின்ற கிறிஸ்தவர்களான 
குனிநபார்களால்‌ ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 

சபை என்பதை இயல்பான ஒரு கட்டிடம்‌ அல்லது ஆராதனைக்கான 
இடத்துடன்‌ நாம்‌ ஒருக்காலும்‌ குழப்பிக்‌ கொள்ளக்‌ கூடாது. சபைக்‌ 
கட்டிடங்கள்‌ பற்றிக்‌ குறிப்பிடும்‌ ஒரு வரி கூட புதிய ஏற்பாட்டில்‌ 
அடங்கியிருப்பதில்லை. கிறிஸ்தவர்கள்‌ ஆராதிப்பதற்கு முறையாகக்‌ 
கூடும்படிக்‌ கட்டளையிடப்பட்டுள்ளனர்‌ (எபி. 10:25), மற்றும்‌ இந்தக்‌ 
கட்டளையானது கூடிவர உள்ள ஓர்‌ இடத்தை மறைமுகமாய்‌ உணர்த்து 
கின்றது; ஆனால்‌ இடம்‌ என்பது ஒரு வீடாகவோ, ஒரு இறந்த வெளியிட 
மாகவோ அல்லது அந்த நோக்கத்திற்கென்று வடிவமைக்கப்பட்ட 
குறிப்பிட்ட கட்டிடமாகவோ இருக்க முடியும்‌ என்பது தெளிவு. 
ஆராதிக்கும்‌ இடம்‌ பற்றிய விபரமான அறிவுறுத்தல்கள்‌ எதுவும்‌ புதிய 
ஏற்பாட்டில்‌ தரப்பட்டிருப்பதில்லை. இது அந்தந்த உள்ளூர்ப்‌ பகுதியில்‌ 
உள்ள கிறிஸ்தவர்களின்‌ முடிவு மற்றும்‌ உசிதத்திற்கு விடப்பட்டுள்ளது. 
அவர்கள்‌ ஆராதிக்க முறையாய்க்‌ கூடுவதற்கென்று ஒரு கட்டிடம்‌ 
கட்டுவதைத்‌ தேர்ந்து கொள்ளலாம்‌, அல்லது ஒரு வீட்டிலோ அல்லது ஒரு 
திறந்த வெளியிடத்திலோ ஒன்றுகூடுவதை அவர்கள்‌ தேர்ந்து கொள்ளலாம்‌. 
தேவனுடைய மாளிகையான சபை என்பது ஒரு உள்ளூர்ப்‌ பகுதியில்‌ 
கூடிவரும்‌ கிறிஸ்தவர்கள்‌ தானே தவிர, அவர்கள்‌ ஆராதிக்கும்‌ இடம்‌ அல்ல 
என்பதை நாம்‌ நினைவில்‌ வைக்க வேண்டும்‌. 

பவுலின்‌ கூற்றுப்படி, கிறிஸ்தவர்கள்‌ தங்களைத்‌ தேவனுடைய 











மாளிகை என்ற வகையில்‌ காண வேண்டும்‌, மற்றும்‌ ஒவ்வொரு 
கிறிஸ்தவரும்‌ தம்மை அந்த மாளிகையின்‌ முக்கியமானதொரு பகுதியாகக்‌ 
காண வேண்டும்‌. கிறிஸ்தவர்‌ ஒருவர்‌ தெருவில்‌ நடந்து செல்லுகையில்‌ 
அவரைக்‌ காண்பவர்‌, “சபை என்ற தேவனுடைய மாளிகையின்‌ ஜீவனுள்ள 
கல்‌ ஒன்று அதோ செல்லுகின்றது” என்று அவரைப்‌ பற்றிக்‌ கூற முடியும்‌. 
உலகமானது தேவனுடைய சபையை கிறிஸ்தவர்கள்‌ ஆராதிக்கக்‌ கூடும்‌ 
கட்டிடம்‌ அல்லது இடத்தினால்‌ அல்ல, ஆனால்‌ கிறிஸ்தவர்களைக்‌ 
கொண்டே தீர்ப்பிடும்‌. நாம்‌ தேவனுடைய மாளிகை என்ற வகையில்‌, 
அதாவது கிறிஸ்துவின்‌ சபையில்‌ நமது நிலைப்பாட்டிற்கு இசைவான 
வகையில்‌ நாம்‌ வாழ்கின்றோம்‌ என்பதை உறுதிப்படுத்திக்‌ கொள்வோம்‌. 


86 


“ஜீவனுள்ள” ஒரு மாளிகை 

சபை என்பது “மனித” மாளிகையாய்‌ உள்ளது என்ற உண்மையானது 
சபை “ஜீவனுள்ள” மாளிகையாகவும்‌ உள்ளது என்பதைத்‌ தெளிவாக்கு 
கின்றது. பழைய ஏற்பாட்டில்‌ சாலொமோனுடைய ஆலயமானது கேதுரு, 
பொன்‌, வெள்ளி மற்றும்‌ தந்தம்‌ போன்ற உயிரற்ற பொருட்களால்‌ 
ஏற்படுத்தப்‌ பட்டது, ஆனால்‌ இன்றைய நாளில்‌ தேவனுடைய மாளிகை 
யானது ஜீவனுள்ள கற்களால்‌ ஏற்படுத்தப்படுகின்றது. 

பவுல்‌ சபையை ஒருக்காலும்‌ ஒரு நிறுவனம்‌ என்று குறிப்பிட்ட தில்லை. 
எடுத்துக்காட்டாக, நமக்கு முன்பாக உள்ள வசனப்‌ பகுஇகளில்‌ அவர்‌ 
சபையை ஒரு உயிர்ப்‌ பொருளாக, கிறிஸ்தவர்களால்‌ ஆன ஆவிக்குரிய 
மாளிகையாக, வாழ்கின்ற மற்றும்‌ வளருகின்ற பொதுவான ஆர்வங்‌ 
களினால்‌ ஒன்றாகக்‌ கூட்டப்பட்ட மக்கள்‌ குழுவாக மட்டுமின்றி, 
துடிக்கின்ற உளதான பொருள்‌ என்று மறைமுகமாகக்‌ குறிப்பிட்டார்‌. 

பவுல்‌ எழுதிக்‌ குறிப்பிட்ட இந்த மாளிகையானது மேற்‌ கூரை 
இல்லாததாக உள்ளது. இதற்கு சுவர்களும்‌, அஸ்திபாரமும்‌ உள்ளது ஆனால்‌ 
கூரை இல்லை. கிறிஸ்தவர்கள்‌ சுவர்களாய்‌ வடிவமைக்கின்றனர்‌, மற்றும்‌ 
அஸ்துபாரமானது அப்போஸ்தலர்கள்‌, தீர்க்கதரிசிகள்‌ ஆகியோரைக்‌ 
கொண்டு அமைந்து, இயேசுவை மூலைக்கல்லாகக்‌ கொண்டுள்ளது. 
மூலைக்கல்‌ என்ற வகையில்‌ கிறிஸ்து வடிவமைப்பு யாவற்றையும்‌ ஓன்று 
கூட்டி இணைக்கின்றார்‌. கர்த்தருக்கென்று மக்கள்‌ மனம்‌ மாற்றப்‌ 
படுகையில்‌, அவர்கள்‌ இந்த மாளிகையின்‌ சுவர்களுடன்‌ கூட்டப்‌ 
படுகின்றனர்‌; இது உண்மையாயிருப்பதால்‌, புதிய கிறிஸ்தவர்கள்‌ 
பிறக்கின்ற ஒவ்வொரு தடவையும்‌ மாளிகையானது தொடர்ந்து உயர உயர 
வளருகின்றது. “எழும்புகிறது” என்று எபே. 2:21ல்‌ மொழி பெயர்க்கப்‌ 
பட்டுள்ள வார்த்தையானது புதிய ஏற்பாட்டில்‌ மீண்டும்‌ ஒருமுறை 
மட்டுமே எபே. 4:16, சரீரத்தின்‌ ஒவ்வொரு அவயவத்தையும்‌ முழு சரீர 
வளர்ச்சி என்ற விளைவை ஏற்படுத்தும்‌ உயிருள்ள இணைப்பில்‌ ஒன்று 
கூட்டப்படுதலைக்‌ குறிக்கப்‌ பயன்படுத்தப்படுகின்றது. 

அப்‌. 2ல்‌ லூக்கா சபையைப்‌ பற்றி எழுதினார்‌: “அவனுடைய 
வார்த்தையைச்‌ சந்தோஷமாய்‌ ஏற்றுக்கொண்டவர்கள்‌ ஞானஸ்நானம்‌ 
பெற்றார்கள்‌. அன்றையத்‌ தினம்‌ ஏறக்குறைய மூவாயிரம்பேர்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளப்பட்டார்கள்‌” (வ. 41). இரண்டு அதிகாரங்களுக்குப்‌ பிறகு அவர்‌, 
“வசனத்தைக்‌ கேட்டவர்களில்‌ அநேகர்‌ விசுவாசித்தார்கள்‌; அவர்கள்‌ 
தொகை ஏறக்குறைய ஐயாயிரமாயிருந்தது” (அப்‌. 4:4) என்று கூறினார்‌. ஒரு 
குறுகிய காலத்திலேயே, தேவனுடைய மாளிகையானது மூவாயிரம்‌ 
ஜீவனுள்ள கற்கள்‌ என்ற எண்ணிக்கையில்‌ இருந்து ஐயாயிரம்‌ என்பதாக 
வளர்ந்தது. அந்தக்‌ காலத்திலிருந்து இடைப்பட்ட ஆண்டுகளில்‌ தேவனு 
டைய மாளிகையானது தொடர்ந்து வளர்ந்து கொண்டுள்ளது. கடந்த 
ஆண்டின்‌ இக்காலத்தைக்‌ காட்டிலும்‌ இப்பொழுது அது பெரிதாகியுள்ளது. 
இயேசு மறுபடியும்‌ வரும்‌ வரையிலும்‌ அது தொடர்ந்து வளரும்‌. 

பேதுரு, கிறிஸ்தவர்களை “ஜீவனுள்ள கற்கள்‌” (1 பேது. 2:5) என்று 








87 


குறிப்பிட்டார்‌, மற்றும்‌ பவுல்‌ அவர்களை “ஜீவபலி” (ரோமர்‌ 12:1) என்று 
அழைத்தார்‌. தேவனுடைய இந்த மாளிகையைப்‌ பற்றிய ஒவ்வொன்றும்‌ 
உயிர்‌ வாழ்கின்றது என்பது நிச்சயம்‌. வேத வசனங்களில்‌, பிதாவாகிய 
தேவன்‌ “ஜீவனுள்ள தேவன்‌” (1 தெச. 1:9) என்று அழைக்கப்படுகின்றார்‌. 
வேதாகமமானது “ஜீவனும்‌ வல்லமையும்‌ உள்ளதாக” (எபி. 4:12) 
இருக்கின்றது. பேதுருவின்‌ கூற்றுப்படி, இயேசு “ஜீவனுள்ள கல்லாக? 
(1 பேது. 2:4) இருக்கின்றார்‌. கிறிஸ்தவர்கள்‌ கொண்டுள்ள நம்பிக்கையானது 
உண்மையும்‌ அதிகாரப்‌ பூர்வமானதும்‌ ஆகும்‌; மற்றும்‌ இதன்‌ விளைவாக, 
இது ஒரு “ஜீவனுள்ள நம்பிக்கையாக” (1 பேது. 1:3) உள்ளது. கிறிஸ்தவர்கள்‌ 
கிறிஸ்துவுக்கு தங்கள்‌ க&ழ்ப்படிதலின்‌ மூலமாகப்‌ பிரவேசித்துள்ள 
வழியானது “புதிதும்‌ ஜீவனுள்ளதுமான மார்க்கமாக” (எபி. 10:20) உள்ளது. 
நித்திய கிறிஸ்து என்ற வகையில்‌ இயேசு பரலோகத்தில்‌ நமக்காக 
வேண்டுதல்‌ செய்வதற்காக “எப்பொழுதும்‌ வாழும்‌” மத்தியஸ்தராக 
இருக்கின்றார்‌ (எபி. 7:25). மரணம்கூட கிறிஸ்துவுக்குள்‌ நமது ஜீவனை 
எடுத்துப்போட முடியாது என்று நமக்கு வாக்களிக்கப்பட்டுள்ளது. 
ஏனெனில்‌, நாம்‌ அவரை விசுவாசித்தால்‌ நாம்‌ மரித்தாலும்‌ பிழைப்போம்‌ 
(யோவா. 11:26). 





சபை என்பது ஓரு மாளிகையாக உள்ளது, 
ஆனால்‌ அது கிறிஸ்தவர்களாய்‌ 
ஆன மக்களால்‌ அன ஆவிக்குரிய 
ஒரு மாளிகையாய்‌ உள்ளது. 


ஒரு கிறிஸ்தவர்‌ என்பவர்‌ ஒரு நிறுவன அமைப்பின்‌ அங்கமாய்‌ 
இருக்றெதில்லை. அவர்‌, வாழும்‌, வளரும்‌ அவிக்குரிய வீட்டில்‌ ஜீவனுள்ள 
கல்லாய்‌ இருக்கின்றார்‌. தேவனுடைய மாளிகையின்‌ வளர்ச்சிக்காகவும்‌ 
அழகுக்காகவும்‌ நாம்‌ அன்றாடம்‌ பங்களிக்கின்றோம்‌. வளருவதை 
ஒருபோதும்‌ நிறுத்தாத ஒரு வீட்டை ஏற்படுத்துவதற்காக மற்ற கிறிஸ்தவர்‌ 
களுடன்‌ நாம்‌ இணைக்கப்பட்டுள்ளோம்‌. நாம்‌ ஒரு ஆத்துமாவைக்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ வழி நடத்தும்‌ பொழுது, தேவனுடைய வீட்டிற்கு நாம்‌ 
இன்னுமொரு ஜீவனுள்ள செங்கல்லைக்‌ கூட்டுகின்றோம்‌. இதற்கு 
எதிரிடையாக, சில வழிகளில்‌ நாம்‌ மற்ற கிறிஸ்தவர்‌ ஒருவரை அழித்தால்‌, 
நாம்‌ தேவனுடைய வீட்டிலிருந்து ஜீவனுள்ள ஒரு கல்லை நீக்கிப்‌ 
போடுபவராய்‌ இருப்போம்‌. ஓவ்வொரு கிறிஸ்தவரும்‌ மற்ற எல்லாக்‌ 
கிறிஸ்தவர்களுடனும்‌ இணைக்கப்பட்டிருக்கின்றார்‌; தேவனுடைய 
மாளிகைக்கு நாம்‌ இணைந்து பங்களிக்கும்படியாக நாம்‌ ஒவ்வொருவரும்‌ 
மற்றவருடனும்‌, ஒவ்வொருவரும்‌ மற்றவருக்காகவும்‌ வாழ்கின்றோம்‌. 


88 


“வாசம்பண்ணும்‌ ஆவியானவரின்‌” 


ஒரு மாளிகை 

வீடுகள்‌ வாழ்வதற்காக ஏற்படுத்தப்படுகின்றன, மற்றும்‌ தேவனுடைய 
மாளிகை இதற்கு விதிவிலக்காய்‌ இருப்பதில்லை. அவருடைய ஆவிக்குரிய 
வீட்டில்‌ அவரது ஆவியானவர்‌ வாழ்கின்றார்‌. 

பவுல்‌, “அவர்மேல்‌ மாளிகை முழுவதும்‌ இசைவாய்‌ இணைக்கப்பட்டு, 
கர்த்தருக்குள்‌ பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது; அவர்மேல்‌ நீங்களும்‌ 
ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாகக்‌ கூட்டிக்‌ கட்டப்பட்டு 
வருதறீர்கள்‌” (எபே. 2:21, 22) என்று கூறினார்‌. மேலும்‌ கொரிந்தியருக்குப்‌ 
பவுல்‌, “நீங்கள்‌ தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களென்றும்‌, தேவனு 
டைய ஆவி உங்களில்‌ வாசமாயிருக்கிறாரென்றும்‌ அறியாதிருக்றொர்களா?” 
(1 கொரி. 3:16) என்று கூறினார்‌. 

தேவன்‌ பரலோகத்தில்‌ கொண்டுள்ளது போலவே பூமியிலும்‌ ஒரு 
வாசஸ்தலத்தைக்‌ கொண்டுள்ளார்‌. சபையே பூமியில்‌ அவருடைய 
வாசஸ்தலமாய்‌ உள்ளது. அவர்‌ தமது குடும்பத்துடன்‌ ஆவியில்‌ கூடி அதில்‌ 
வாசம்‌ பண்ணுகின்றார்‌. சபை என்பது பூமியில்‌ தேவனுடைய காணக்‌ கூடிய 





அங்கமாய்‌ உள்ளது; தேவன்‌ சபை என்ற தம்முடைய மாளிகையில்‌ 
அன்றாடம்‌ வாழ்ந்து அதன்‌ மூலம்‌ கிரியை செய்கின்றார்‌. 

நான்‌ அர்க்கன்ஸாஸின்‌ ஸ்பிரிங்டேல்‌ என்ற இடத்தில்‌ இருந்து ஆரை 
மைல்கள்‌ தொலைவில்‌ இருந்த ஒரு பண்ணையில்‌ சொனாரா சமூகத்தில்‌ 
வளர்ந்தேன்‌. நான்‌ வளர்ந்த காலத்தில்‌ எங்களது வீட்டுற்கு நேர்‌ எதிரே ஒரு 
நீரோடை மற்றும்‌ வயல்‌ ஆகியவற்றிற்கு அப்பால்‌, பெரும்பாலும்‌ 
எப்பொழுதும்‌ காலியாகவே இருக்கும்‌ பழைய வீடு ஒன்றிருந்தது. அந்த 
வீட்டில்‌ வயதான ஒரு தம்பதியர்‌ இருந்தனர்‌, அவர்களில்‌ ஒருவர்‌ சக்கர 
நாற்காலியிலேயே இருப்பார்‌. அந்தத்‌ தம்பதியரைப்‌ பற்றி அதிகமாய்‌ 
எதுவும்‌ நான்‌ நினைவில்‌ வைக்கவில்லை. ஏனெனில்‌ அந்தப்‌ பழைய வீட்டில்‌ 
அவர்கள்‌ வாழ்ந்த பொழுது நான்‌ சிறு பையனாகவே இருந்தேன்‌. அந்தத்‌ 
தம்பதியர்‌ மரித்த பொழுது, அந்த வீடானது பல ஆண்டுகளுக்குப்‌ பின்‌ 
இடிக்கப்படும்‌ வரையிலும்‌ ஏதோ சில காரணங்களுக்காக வெறுமையாகவே 
விடப்பட்டிருந்தது. அது நீண்ட காலம்‌ காலியாயிருந்த பின்‌ அந்தப்‌ பழைய 
வீட்டினுள்‌ நான்‌ சென்றதை என்னால்‌ நினைவு படுத்த முடிகின்றது. அந்தத்‌ 
கும்பதியர்‌ விட்டுச்‌ சென்ற நிலையில்‌ அவ்வீட்டில்‌ தட்டு முட்டுச்‌ 
சாமான்களும்‌, பாத்திரங்களும்‌, படுக்கைகளும்‌ மற்றும்‌ பிற பொருட்களும்‌ 
அதே நிலையில்‌ இருந்தன. அதனுள்‌ நடந்து சென்றது எனக்கு அச்சமூட்டும்‌ 
உணர்வைக்‌ கொடுத்தது. சில காலம்‌ வெறுமையாயிருந்ததால்‌ அது தூசி, 
பா? மற்றும்‌ சிதைவின்‌ நாற்றத்தை கொண்டிருந்தது. செய்திப்‌ பத்திரிகை 
களும்‌ புத்தகங்களும்‌ பல ஆண்டுகளுக்கு முன்‌ அங்கு வாழ்ந்திருந்த 
கும்பதியினரின்‌ வாழ்வு மற்றும்‌ செயல்பாடுகளுக்கு ஊமைக்‌ குரலாக வீடு 
முழுவதிலும்‌ இரைந்து கிடந்தன. அந்தப்‌ பழைய வீட்டைச்‌ சுற்றிப்‌ 
பார்க்கையில்‌ அது குடியிருப்பற்றிருந்ததே நான்‌ ஆவியை நினைவூட்டும்‌ 
உணர்வைப்‌ பெற்றுக்‌ கொள்ளக்‌ காரணம்‌ என்பது தெளிவு. அது ஒரு கூடாக 











89 


இருந்தது, சாமான்கள்‌ நிறைந்திருந்தும்‌ அவ்வீடு உயிரற்றுக்‌ காணப்பட்டது. 
சற்று ஒரு காலத்திற்கு காலியாக விடப்படும்‌ வீடுகள்‌ மற்றும்‌ சிரிப்பும்‌ 
வாழ்வின்‌ அன்பும்‌ இன்றி விடப்படும்‌ வீடுகள்‌ பரிதாபமான காட்சி 
கொண்டுள்ளன. அவைகள்‌ வழக்கமாக நிலப்பரப்பின்‌ மீது பழிகேடுகள்‌ 
ஆகி விடுகின்றன. 

அந்த பழைய வீட்டைப்‌ போல சபையானது குடியிருப்பற்று 
விடப்பட்டால்‌, இதுவும்‌ அதைப்‌ போலவே மதிப்பற்றதாகி விடும்‌. 
இருப்பினும்‌, உண்மையான சபை என்பது வாழ்வும்‌ சக்தியும்‌ அற்று 
வெறுமையான கடந்த காலப்‌ பாரம்பரியத்தின்‌ நினைவுச்‌ சின்னமல்ல; அது 
தேவனுடைய ஆவியானவர்‌ வாசம்‌ பண்ணும்‌ இடம்‌ ஆகும்‌! தேவன்‌ 
இவ்வுலகில்‌ வாழும்‌ இடமாக இயேசு அதைக்‌ கட்டினார்‌. 

புறதெய்வ வணக்கமானது அதின்‌ ஆலயங்களை ரோமப்‌ பேரரசு 
முழுவதிலும்‌ கொண்டிருந்தது. ஆசியாவின்‌ தேவதையான தியானாள்‌ 
அல்லது ஆர்டெமிஸ்ஸ டக்கு எபேசு நகரில்‌ அலங்காரமான கோவில்‌ ஒன்று 
இருந்தது. யூதத்துவத்திற்கு எருசலேமில்‌ ஆலயமும்‌, ரோம உலகம்‌ 
முழுவதிலும்‌ சிதறியிருந்த ஜெப ஆலயங்களும்‌ இருந்தன, அங்கு அதன்‌ 
உறுப்பினர்கள்‌ தேவன்‌ ஒழித்து நீண்ட நாட்களான பின்னும்‌ மோசேயின்‌ 





பிரமாணத்தை உயிருடன்‌ காக்கப்‌ போராடினார்‌ கள்‌. இருப்பினும்‌ உலகின்‌ 
மிக அழகு நிறைந்த விரிவான ஆலயம்‌ என்பது தேவனுடைய ஆலயமே 
ஆகும்‌. அவரது ஆலயம்‌ (மனிதக்‌) கைகளால்‌ அல்ல ஆனால்‌ தேவனாலேயே 
ஏற்படுத்தப்படுகின்றது; அது மனிதர்களின்‌ எந்தக்‌ கோவில்களினாலும்‌ 
இணை செய்ய முடியாத மகிமை மற்றும்‌ கம்பீரத்துடன்‌ ஒளிர்கின்றது, 
ஏனெனில்‌ தேவன்‌ அதில்‌ வாசம்‌ பண்ணுகின்றார்‌. அப்போஸ்தலர்‌, தீர்க்க 
குரிசிகள்‌ என்ற தெய்வீக அஸ்திபாரம்‌ மற்றும்‌ இயேசு என்ற மூலைக்கல்‌ 
ஆகியவற்றின்‌ மீது தேவன்‌ ஜீவனுள்ள கற்கள்‌ ஒவ்வொன்றாக புதிதாய்ப்‌ 
பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவரையும்‌ ஒருவர்‌ மீது ஒருவராகக்‌ கட்டி 
யெழுப்புகின்றார்‌. தேவனுடைய கிருபையுள்ள கரத்தினால்‌ ஜீவனுள்ள 
கற்கள்‌ யாவையும்‌ மிகச்‌ சரியாக ஒன்று கூடி இசைவாயிருக்கும்படி 
ஒவ்வொருவரும்‌ இம்மாளிகையின்‌ சுவரில்‌ வளமிக்க பகுதியொன்றில்‌ 
வைக்கப்படுகின்றார்‌. இந்தியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்த்திரியா, அமெரிக்கா, 
உக்ரைன்‌, ரஷ்யா மற்றும்‌ உலகத்தின்‌ எல்லாப்‌ பாகங்களிலும்‌ மக்கள்‌ 
கிறிஸ்துவுக்கென்று மனம்‌ மாற்றப்படுகையில்‌ அவர்‌ நாள்‌ தோறும்‌ இதைக்‌ 
கட்டி எழும்புகின்றார்‌. பின்பு, இந்த ஆவிக்குரிய, காணப்படாத, வளர்ந்து 
கொண்டிருக்கின்ற மாளிகையில்‌, தம்முடைய ஆவியின்‌ மூலமாக தேவன்‌ 
குங்கியிருக்கிறார்‌. 

இந்த சத்தியமானது நமது இருதயங்களில்‌ மாபெரும்‌ ஒரு அறை 
கூவலுடன்‌ வந்தடைய வேண்டும்‌. உலகில்‌ நாம்‌ தேவனுடைய ஆலயமாய்‌ 
இருக்கின்றோம்‌! நாம்‌ ஞானம்‌ மற்றும்‌ பரிசுத்தத்துடனும்‌, கீழ்ப்படிதல்‌ 
மற்றும்‌ விசுவாசத்துடனும்‌ வாழ்வோமாக! 





90 


முடிவுரை 

எபே. 2:19-22ல்‌ மாபெரும்‌ மகிமையுள்ள சத்தியமொன்று பவுலினால்‌ 
அறிவிக்கப்படுகின்றது: சபை என்பது தேவனுடைய மாளிகையாய்‌ உள்ளது. 
மாளிகை என்ற வகையில்‌ இது “மனிதத்துவமான,” “ஜீவனுள்ள” மற்றும்‌ 
“வாசம்‌ பண்ணும்‌ ஆவியானவரின்‌” இடமாய்‌ உள்ளது. 

பணக்கார மனிதர்‌ ஒருவர்‌ வெளிநாட்டுக்குச்‌ செல்லவிருந்த பொழுது, 
தமக்கு ஒரு கட்டிடம்‌ கட்டுதற்காக கட்டிட ஒப்பந்தக்காரர்‌ ஒருவரை 
வாடகைக்கு அமர்த்தினார்‌. கட்டிடம்‌ கட்டும்‌ திட்டத்திற்கு சுயாதனமாகப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்ளும்படியாக ஏராளமான பணம்‌ அந்த ஒப்பந்தக்‌ 
காரரிடத்தில்‌ தரப்பட்டது. அந்தக்‌ கட்டிடப்‌ பணிக்கு அவரே முழுப்‌ 
பொறுப்பாளராக வைக்கப்பட்டார்‌. கட்டிடம்‌ கட்டும்‌ காலத்தில்‌, அந்த 








ஒப்பந்தக்காரர்‌ பலமான, நம்பத்தகுந்த கட்டிட பொருட்களுக்குப்‌ பதிலாக 
குரம்‌ குன்றிய, விலை குறைவான பொருட்களைப்‌ பயன்படுத்தி விட்டு, 
இவ்விரு வகைப்‌ பொருட்களின்‌ இடையே வித்தியாசப்பட்ட விலைக்குரிய 
பணத்தைத்‌ தம்முடைய பையில்‌ போட்டுக்‌ கொண்டார்‌. அவர்‌ தம்‌ 
இரகசியத்தைப்‌ பலகை மற்றும்‌ பெயின்ட்‌, செங்கல்‌ மற்றும்‌ சாந்து, தரை 
மற்றும்‌ சுவர்கள்‌ ஆகியவற்றின்‌ பின்னே மறைக்கும்படி கையாண்டார்‌. 
முதலாளி திரும்பி வந்த பொழுது வீடானது கட்டி முடிக்கப்பட்டு 
குடியிருக்கத்‌ தயாராயிருந்தது. வெளியிலிருந்து பார்க்கையில்‌ அந்த 
வீடானது முதலாளியின்‌ திட்டங்கள்‌ ஓவ்வொன்றின்படியாகவும்‌ 
கட்டப்பட்டிருந்த தோற்றம்‌ அளித்தது, ஆனால்‌ மனிதக்‌ கண்களால்‌ பார்க்க 
முடியாதவாறு, போதுமற்ற, விலை குறைந்த பலகைகளும்‌, உத்தரங்களும்‌, 
குழாய்களும்‌ நீரில்‌ மறைந்துள்ள பொருட்களும்‌ அங்கிருந்தன. அந்த 
முதலாளி அவ்வீட்டின்‌ சாவியை அந்த ஓப்பந்தக்காரரிடத்தில்‌ கொடுத்து, 
“இந்த வீட்டை உங்களுக்குச்‌ சொந்தமானதாக நீங்கள்‌ வைத்துக்‌ 
கொள்ளலாம்‌” என்று கூறும்‌ பொழுது, அந்த ஒப்பந்தக்காரர்‌ எவ்வளவு 
திகைப்படைந்திருப்பார்‌! அந்த முதலாளியை ஒப்பந்தக்காரர்‌ ஏமாற்றியதில்‌, 
அவர்‌ உண்மையில்‌ தம்மைத்‌ தாமே ஏமாற்றிக்‌ கொண்டார்‌. 

நம்மிடத்தில்‌ ஒரு வீட்டைக்‌ கட்டும்படி யான பொறுப்பு ஒப்படைக்கப்‌ 
படவில்லை - நாம்‌ ஒரு வீடாக இருக்கும்‌ படியாகவே கட்டளையிடப்‌ 
பட்டுள்ளோம்‌! நாம்‌ ஏதோ ஒரு வீடாக அல்ல, ஆனால்‌ தேவனுடைய 
வீடாக இருக்க வேண்டியுள்ளது! நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ வரத்‌ தவறினால்‌, 
ஜீவனுள்ள கற்கள்‌ என்ற வகையில்‌ தேவனுடைய மாளிகையின்‌ பாகமாய்‌ 
இருக்கத்‌ தவறினால்‌, தேவன்‌ மனிதருக்குத்‌ தந்துள்ள மாபெரும்‌ 
சிறப்புரிமையில்‌ இருந்து நம்மை நாமே ஏமாற்றிக்‌ கொள்கின்றோம்‌. நாம்‌ 
தேவனுடைய வீட்டில்‌ பிரவேசித்தும்‌, தேவனால்‌ வடிவமைக்கப்பட்ட 
கிறிஸ்தவ வாழ்வுக்குப்‌ பதிலாக போதுமற்ற, தரம்‌ குறைந்த வாழ்வை 
வாழ்வதினால்‌ தேவனுடைய வீடாக வாழத்‌ தவறினால்‌, தேவனுடைய 
வாசஸ்தலமாக வாழ்வதினால்‌ தேவனைப்‌ பிரதிநிதித்துவப்‌ படுத்தும்‌ 
உன்னதமான வாய்ப்பை மீண்டும்‌ நமக்கு நாமே ஏமாற்றி விட்ட வர்களாய்‌, 
நம்மையே நாம்‌ களவு செய்தவர்களாய்‌ இருப்போம்‌. 


91 


சபையானது தேவனுடைய வசனத்தின்‌ மூலமாக தேவ ஆவியான 
வரால்‌ கட்டப்படுவதால்‌, சாலொமோன்‌ செய்தது போல நாம்‌ தேவனுக்‌ 
கென்று ஒரு கட்டிடத்தைக்‌ கட்ட முடியாது, இருப்பினும்‌, சுவிசேஷத்‌ திற்கு 
நாம்‌ கீழ்ப்படிவகன்‌ மூலமாகவும்‌, நமது “ஜீவனுள்ள கற்களை” அன்றாடம்‌ 
சீர்படுத்துவதாலும்‌, கிறிஸ்துவை மூலைக்‌ கல்லாகக்‌ கொண்டுள்ள நமது 
வாழ்வினாலும்‌ நாம்‌ தேவனுடைய மாளிகையாய்‌ இருக்க முடியும்‌! 

நீங்கள்‌ தேவனுடைய மாளிகையின்‌ அங்கமாய்‌ இருக்கின்றீர்களா? 


குறிப்புகள்‌ 

*மூப்பதினாயிரம்‌ போர்‌ வேலை செய்யும்படி சேர்க்கப்பட்டனர்‌, ஆனால்‌ ஒவ்வொரு 
மாதத்திலும்‌ பத்தாயிரம்‌ பேர்‌ மட்டுமே பயன்படுத்தப்பட்டனர்‌. இவ்விதமாக, வேலைக்குச்‌ 
சேர்க்கப்பட்டவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ ஒவ்வொரு மூன்று மாதங்களிலும்‌ ஒரு மாதம்‌ வேலை 
செய்தனர்‌ (1 இரா. 5:13). “கானானிய அலுவலர்களின்‌ எண்ணிக்கை 3600 என்பதாக 2 நாளா. 
2:18 எண்ணிக்கை தருகின்றது. இஸ்ரவேல்‌ அலுவலர்கள்‌ 250 போர்‌ என்பதாக 2 நாளா. 8:10 
எண்ணிக்கை தருகின்றது. இது மொத்தத்தில்‌ 3850 கண்காணிப்பு அலுவலர்கள்‌ இருந்ததாகக்‌ 
கூறுவதாகும்‌. கீழ்நிலை அலுவலர்கள்‌ 3300 போர்‌ இருந்ததாக 1 இரா. 5:16 தகவல்‌ அளிக்கின்றது. 
மேலும்‌, 1 இரா. 9:23ல்‌ கண்காணிப்பு அலுவலர்கள்‌ 550 பேர்‌ இருந்ததாகக்‌ கூறுகிறது. இதுவும்‌ 
மொத்தம்‌ 3850 கண்காணிப்பு அலுவலர்கள்‌ இருந்ததாகவே, தகவல்‌ அளிக்கும்‌. இவ்விதமாக, 
கண்காணிப்பு அலுவலர்களின்‌ எண்ணிக்கையைப்‌ பொறுத்த அளவில்‌ 2 நாளாகமமும்‌ 
1 இராஜாக்களும்‌ இசைவாய்‌ உள்ளது, ஆனால்‌ இவை இரண்டும்‌ கண்காணிப்பாளர்களை 
மாறுபட்ட கண்ணோட்டக்‌ கருத்துக்களில்‌ காணுகின்றன. “F. F. Bruce, The Epistle to the Ephesians 
(Old Tappan, N.J.: Fleming H. Revell Co., 1961), 58. 


படிப்பு மற்றும்‌ கலந்துரையாடலுக்கான 
கேள்விகள்‌ 

1. சாலொமோனால்‌ கட்டப்பட்ட ஆலயத்தைப்‌ பற்றி 
விவரிக்கவும்‌. 

2. எபே. 2ஐப்‌ பயன்படுத்தி, கிறிஸ்தவரல்லாதவர்‌ மற்றும்‌ 
கிறிஸ்தவர்‌ ஆகியோரிடையே உள்ள ஒப்பீட்டு 
வேறுபாட்டை கலந்துரையாடவும்‌. 

3. எபே. 2:20, 21ல்‌ பவுல்‌ எந்த மூன்று உருவகங்களினால்‌ 
சடையின்‌ ஒருமைப்பாட்டைச்‌ சித்தரிக்கின்றார்‌? 

4. இன்றைய நாட்களில்‌ தேவனுடைய ஆலயம்‌ என்பது 
“மனிதத்துவ” மாளிகையாய்‌ உள்ளது எவ்விதம்‌ என்பதைக்‌ 
கலந்துரையாடவும்‌. 

5. “ஜீவனுள்ள கற்கள்‌?” என்ற சொல்விளக்கமானது 
சபைகளையா அல்லது தனித்தனிக்‌ கிறிஸ்தவர்களையா 
எதனைக்‌ குறிப்பிடுகின்றது? 

6. பூமிக்குரிய வகையில்‌ உள்ள கட்டிடம்‌ (சபைக்கட்டிடம்‌) 
பற்றி புதிய ஏற்பாட்டில்‌ எவ்வளவு தகவல்‌ தரப்பட்டுள்ளது? 





92 


13. 


நமது ஆராதனை மற்றும்‌ தேவனுக்கு நமது ஊழியம்‌ 
ஆகியவற்றில்‌ சபைக்‌ கட்டிடத்தின்‌ பங்கு பற்றி 
கலந்துரையாடவும்‌. 


. சபை எவ்விதத்தில்‌ “ஜீவனுள்ள” மாளிகையாய்‌ உள்ளது? 
. சபை என்பது சுவர்களும்‌, அஸ்திபாரமும்‌ உடையது ஆனால்‌ 


கூரையில்லாதது என்பது எவ்விதம்‌ என்று 
விளக்கப்படுத்தவும்‌. 


. சபை எவ்விதத்தில்‌ வளர முடியும்‌ என்ற வழிகளை 


அட்டவணைப்‌ படுத்தவும்‌. 


. அவியானவர்‌ வாசம்‌ பண்ணுதல்‌” என்ற சொற்றொடரின்‌ 


அர்த்தத்தை விளக்கப்படுத்தவும்‌. 


. தேவ ஆவியானவர்‌ ஏற்படுத்துகின்ற வேறுபாட்டை 


முக்கியத்துவப்‌ படுத்தி சபையைப்‌ புறதெய்வ 
வணக்கத்தார்களின்‌ கோவிலுடன்‌ ஒப்பிடவும்‌. 

ஒரு வீட்டைக்‌ கட்டுவதற்குப்‌ பொறுப்பு ஒப்புவிக்கப்படுதல்‌ 
மற்றும்‌ வீடாக இருப்பதற்குப்‌ பொறுப்பு ஒப்புவிக்கப்படுதல்‌ 
ஆகியவற்றிற்கு இடையே உள்ள வேறுபாட்டினைப்‌ பற்றிக்‌ 
கலந்துரையாடவும்‌. 


93 


8 
ஆவிக்குரிய இஸ்ரவேலர்‌ 


“நீங்களோ, உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய 
ஆச்சரியமான ஓளியிணிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியப்‌ 
களை அறிவிக்கும்படிக்குத்‌ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும்‌, 
ராஜரீகமான ஆசாரியக்‌ கூட்டமாயம்‌, பரிசுத்த ஜாதியாயும்‌, 
அவருக்குச்‌ சொந்தமான ஜனமரயும்‌ இருக்கறிர்கள்‌. முன்னே நீங்கள்‌ 
தேவனுடைய ஓனங்களாயிருக்கவில்லை, இப்பொழுதோ 
அவருடைய ஜனங்களாயிருக்நறீர்கள்‌; முன்னே நீங்கள்‌ இரக்கம்‌ 
பெறாதவார்களாயிருந்தர்கள்‌, இப்பொழுதோ இரக்கம்‌ பெற்றவர்‌ 
களாயிருக்கறீர்கள்‌ ” (1 பேது. 2:9, 10). 


ஹார்டிங்‌, பல்கலைக்கழகத்தில்‌ எனது புதிய ஏற்பாட்டு ஆராய்ச்சி 
வகுப்புகள்‌ ஒன்றில்‌ சற்று காலத்திற்கு முன்பு, நான்‌ “காலம்‌ நிறைவேறின 
போது” இவ்வுலகத்திற்குக்‌ கிறிஸ்துவின்‌ வருகை பற்றிப்‌ பேசினேன்‌. 
உடனே ஒரு மாணவரின்‌ கை உயர்ந்தது, அந்த இளைஞர்‌ ஆவலுள்ள 
ஆர்வத்துடன்‌, “ காலம்‌ நிறைவேறின பொழுது” என்பதன்‌ அர்த்தம்‌ என்ன?” 
என்று கேட்டார்‌. நான்‌ கலா. 4:4, 5க்குத்‌ திருப்பி, கிறிஸ்துவின்‌ பிறப்பு 
பற்றிய பவுலின்‌ வார்த்தைகளை வாசித்தேன்‌: “நாம்‌ புத்திர சுவிகாரத்தை 
யடையும்படி நியாயப்பிரமாணத்திற்குக்‌ கீழ்ப்பட்ட வர்களை மீட்டுக்‌ 
கொள்ளத்தக்கதாக, காலம்‌ நிறைவேறினபோது, ஸ்திரீயினிடத்திற்‌ 
பிறந்தவரும்‌ நியாயப்பிரமாணத்திற்குக்‌ கழானவருமாயெ தம்முடைய 
குமாரனைத்‌ தேவன்‌ அனுப்பினார்‌.” 

“காலம்‌ நிறைவேறினபோது” என்பது, கிறிஸ்து நமது இரட்சகராக 
இவ்வுலகில்‌ வருவதற்குத்‌ தேவன்‌ தம்முடைய நித்திய ஞானத்திலும்‌ முன்‌ 
சிந்தனையிலும்‌ நியமித்து வைத்திருந்த முழு நிறைவான காலமாகும்‌ என்று 
நான்‌ விளக்கப்படுத்தினேன்‌. இதை வேறு வகையில்‌ கூறுவதென்றால்‌, 
இரட்சகரின்‌ பிறப்புக்கு முன்‌ தெய்வீகத்‌ திட்டமும்‌ தயாரிப்பும்‌ இருந்தது. 
அவருடைய வருகை என்பது பரலோக பிதாவின்‌ சிந்தையில்‌ பளிச்சிட்ட 
ஒரு சுருக்கமான சந்தனையாகவோ மற்றும்‌ அவசரமாய்‌ திடீரென ஏற்பட்ட 





மனத்தாண்டுதலின்‌ செயல்பாடாகவோ இருந்ததில்லை; மாறாக, அவரது 
வருகையானது உலகத்தின்‌ அஸ்திபாரங்கள்‌ இடப்பட்டதற்கு முன்ன 
காகவே தேவனுடைய சிந்தையில்‌ நுட்பமாகக்‌ திட்டமிடப்பட்டது. இன்றி 
யமையாத நிகழ்ச்சிகள்‌ நடந்த பொழுது, இந்த தெய்வீக இடையீடுகலுக்கு 





94 


உலகமானது கனிந்த நிலையில்‌ இருந்தபொழுது இயேசு பிறந்தார்‌. 
வரலாற்றில்‌ இந்த இணைவிடத்தைப்‌ பவுல்‌ “காலம்‌ நிறைவேறினபோது” 
என்று தக்க வகையில்‌ அழைத்தார்‌. 

பழைய ஏற்பாட்டின்‌ காலம்‌ முழுவதும்‌ - பிதாக்களின்‌ காலம்‌ மற்றும்‌ 
மோசேயின்‌ காலம்‌ முழுவதும்‌ - மேசியாவின்‌ வருகைக்கான ஒரு முன்னு 
ரையை வடிவமைத்தது. பிதாக்களின்‌ காலத்தில்‌, தேவன்‌, ஆபிரகாம்‌ மற்றும்‌ 
ஈசாக்‌ ஆகியோரின்‌ மூலம்‌ ஒரு இனத்தைத்‌ தம்முடைய சொந்த இனம்‌ என்று 
அழைப்பதற்காக அவர்களைக்‌ தேர்ந்து கொண்டார்‌. இந்த இனத்தை அவர்‌ 
யாக்கோபுக்குக்‌ கொடுத்திருந்த “இஸ்ரவேல்‌” என்ற பெயரினால்‌ அழைக்கத்‌ 
தேர்ந்து கொண்டார்‌. மோசேயின்‌ காலத்தில்‌, தேவன்‌ தாம்‌ தேர்ந்து 
கொண்ட இனத்தை சீனாய்‌ மலையில்‌ தாம்‌ மோசேக்கு வெளிப்படுத்தின 
தம்முடைய நியாயப்பிரமாணத்திற்குக்‌ கழ்‌ கொண்டு வந்தார்‌. தம்மை 
ஆராதிக்கவும்‌, தம்முடைய பரிசுத்த மக்களாக வாழவும்‌ அவர்களுக்கு அவர்‌ 
போதித்தார்‌. இருந்தாலும்‌, பழைய ஏற்பாட்டின்‌ காலத்தின்‌ போது தேவனு 
டைய செயல்பாடுகள்‌ யாவும்‌ உண்மையில்‌ அடிப்படையான பணி 
யாகவும்‌, “காலம்‌ நிறைவேறும்போது” மேசியாவை உலகத்திற்குக்‌ கொண்டு 
வருவதற்கான முன்‌ ஏற்பாடாகவும்‌ மட்டுமே இருந்தது. “பழைய 
ஏற்பாட்டின்‌ வரலாறு என்பது ஒரு இனத்தின்‌ வரலாறாகவும்‌, புதிய 
ஏற்பாட்டின்‌ வரலாறு என்பது ஒரு நபரின்‌ வரலாறாகவும்‌ உள்ளது” என்று 
யாரோ ஒருவர்‌ கூறியுள்ளார்‌. 

பழைய ஏற்பாட்டின்‌ வரலாறு என்பது ஒரு இனத்தின்‌ வரலாறாக 
இருப்பதாலும்‌, இந்த இனத்தின்‌ படைப்பு என்பது மேசியாவை உலகிற்குக்‌ 
கொண்டு வருவதற்கான தேவனுடைய முன்‌ பணியாக இருப்பதாலும்‌, 











பவுல்‌ கர்த்தருடைய சபையைத்‌ தேவனுடைய இஸ்ரவேலர்‌ என்று குறிப்‌ 
பிட்டதைக்‌ குறித்து நாம்‌ திகைப்படையக்‌ கூடாது: “இந்தப்‌ பிரமாணத்தின்‌ 
படி நடந்து வருகிறவர்கள்‌ எவர்களோ, அவர்களுக்கும்‌ தேவனுடைய 
இஸ்ரவேலருக்கும்‌ சமாதானமும்‌ இரக்கமும்‌ உண்டாயிருப்பதாக”” 
(கலா. 6:16). அல்லது பவுல்‌ சபையை, பழங்கால இஸ்ரவேலருடனான 
தேவனுடைய உடன்படிக்கை உறவிலிருந்து எடுத்தாளப்பட்ட 
சொற்றொடரினால்‌ சித்தரிப்பதைப்‌ பற்றியும்‌ நாம்‌ திகைப்படை வதில்லை: 
“ஏனெனில்‌, மாம்சத்தின்மேல்‌ நம்பிக்கையாயிராமல்‌, ஆவியினாலே தேவனு 
க்கு ஆராதனைசெய்து, கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ மேன்மை பாராட்டுகிற 
நாமே விருத்தசேதனமுள்ளவர்கள்‌” (பிலி. 3:3). சபையை “இஸ்ரவேல்‌” 
என்றுரைக்கும்‌ இந்தச்‌ சித்தரிப்பானது நமக்கு மிகவும்‌ தனிச்‌ சிறப்பு 
வாய்ந்ததாக இருக்க வேண்டும்‌, ஏனெனில்‌ இது நமக்கு இன்றைய 
நாட்களில்‌ கிறிஸ்தவர்கள்‌ ஆவிக்குரிய இஸ்ரவேலராய்‌ இருக்கின்றனர்‌ 
என்றும்‌ பழங்கால இஸ்ரவேலரைப்‌ போலவே அவர்கள்‌ தேவனுடைய 
சொந்த உடைமையாய்ப்‌ பிரித்து வைக்கப்பட்டுள்ளனர்‌ என்றும்‌ 
கூறுகின்றது! 

புதிய ஏற்பாட்டில்‌ சபை என்பதே புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேல்‌ 
என்பதற்கான மிகவும்‌ சுருக்கமான உறுதிப்பாடாக ஒருவேளை 1 பேதுரு 
2:9, 10 இருக்கின்றது எனலாம்‌. 1 பேது. 1:22-2:10ல்‌, கிறிஸ்தவராய்‌ இருப்பது 


95 


அர்த்தப்படுத்துவதென்ன என்று பேதுரு விளக்கம்‌ அளிக்கையில்‌ அவர்‌ 
கிறிஸ்தவ மனமாற்றம்‌ (1:22-25), நடக்கை (2:2, 3) மற்றும்‌ அழைப்பு (2:4-10) 
ஆகியவற்றைக்‌ குறிப்பிட்டார்‌. கிறிஸ்தவர்கள்‌ தேவனுடைய தேர்ந்து 
கொள்ளப்பட்ட மக்கள்‌, அவருடைய உண்மையான இஸ்ரவேல்‌ என்பதில்‌ 





மகிழ்வடையும்படி அவர்‌ தமது வாசகர்களை கேட்டுக்‌ கொள்வதுடன்‌ 
இப்பகுதியை முடித்தார்‌. 

கிறிஸ்தவர்களை தேவனுடைய இஸ்ரவேலர்‌ என்று கூறும்‌ 1 பேதுரு 
2:9, 10ல்‌ பேதுருவின்‌ குறிப்பின்மீது கவனம்‌ செலுத்துங்கள்‌. இந்த 
ஓப்பீடானது தேவனுடன்‌ நமது விசேஷித்த உறவையும்‌ மற்றும்‌ தேவனிடத்‌ 
திலிருந்து நாம்‌ பெற்ற விசேஷித்த அழைப்பையும்‌ உறுஇப்படுத்துகின்றது; 
இது நமக்கு கிறிஸ்துவுக்குள்‌ அளிக்கப்பட்டுள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்‌ 
களில்‌ அகமழெக்‌ காரணத்தை அளிக்கின்றது. நாம்‌ ஆவிக்குரிய இஸ்ர 
வேலராய்‌ இருக்கின்றோம்‌ என்று இந்த வசனங்கள்‌ நமக்குப்‌ போதிக்கும்‌. 


தெரிந்துகொள்ளப்பட்ட சந்ததி 

முதலாவதாக, சபையை ஆவிக்குரிய இஸ்ரவேலாக விவரிப்பதில்‌, 
கிறிஸ்தவர்கள்‌ “தெரிந்துகொள்ளப்பட்ட சந்ததி” என்று பேதுரு கூறினார்‌ 
(1 பேது. 2:9). அவர்கள்‌ தேர்ந்து கொள்ளப்பட்டு, பொறுக்கி 
யெடுக்கப்பட்டு மற்றும்‌ பிரித்து வைக்கப்பட்டுள்ளனர்‌. அவர்கள்‌ தேவனு 
டைய தெய்வீகத்தினால்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள்‌ இனமாக, பூமியின்‌ 
சகல மக்களிலிருந்தும்‌ அழைக்கப்பட்ட வர்களாக உள்ளனர்‌. 

சீனாய்‌ மலையில்‌ மோசேயின்‌ மூலம்‌ இஸ்ரவேல்‌ மக்களுக்குத்‌ தேவன்‌, 
“நீ உன்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பரிசுத்த ஜனம்‌, பூச்சக்கரத்திலுள்ள 
எல்லா ஜனங்களிலும்‌ உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உன்னைத்‌ தமக்குச்‌ 
சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார்‌” (உபா. 7:6) என்று 
கூறியிருந்தார்‌. மீண்டும்‌, இஸ்ரவேலைப்‌ பற்றி அவர்‌, “இப்பொழுது நீங்கள்‌ 
என்‌ வாக்கை உள்ளபடி கேட்டு, என்‌ உடன்படிக்கையைக்‌ கைக்கொள்வீர்‌ 
களானால்‌, சகல ஜனங்களிலும்‌ நீங்களே எனக்குச்‌ சொந்த சம்பத்தா 
யிருப்பிர்கள்‌; பூமியெல்லாம்‌ என்னுடையது” என்று கூறினார்‌ (யாத்‌. 19:5). 

இருப்பினும்‌, மனிதகுல வரலாற்றின்‌ இந்தக்‌ கடைசி நிலையில்‌, 
மாம்சத்தின்படி. இஸ்ரவேலர்களல்ல, கிறிஸ்தவர்களே தேவனால்‌ தெரிந்து 
கொள்ளப்பட்ட சந்ததியாய்‌ உள்ளனர்‌. பழைய இஸ்ரவேலர்‌, சபை என்ற 
புதிய இஸ்ரவேலரை வழி நடத்த, அஸ்திபாரத்தை வடிவமைத்து, தோற்று 
வித்து, நிறைவேற்றினார்கள்‌. கிறிஸ்துவுக்குள்‌ பிரவேசிக்கும்‌ யாவரும்‌ 
அவரால்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட மக்களினமாய்‌ இருப்பார்கள்‌ என்பது 
தேவனுடைய முன்‌ தீர்மானத்தின்படியான தேர்ந்து கொள்ளுதல்‌ ஆகும்‌ 
என்று பவுல்‌ கூறினார்‌: 


குமக்கு முன்பாக நாம்‌ அன்பில்‌ பரிசுத்தமுள்ளவர்களும்‌ குற்றமில்லாத 
வார்களுமாயிருப்பதற்கு, அவர்‌ உலகத்தோற்றத்துக்கு முன்னே 
கிறிஸ்துவுக்குள்‌ நம்மைத்‌ தெரிந்துகொண்டபடியே ... தம்முடைய 
தயவுள்ள சித்தத்தின்படியே, நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய்த்‌ 


96 


தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்‌ குறித்திருக்கிறார்‌ ... தமது 
சித்தத்தின்‌ ஆலோசனைக்குத்‌ தக்கதாக எல்லாவற்றையும்‌ நடப்பிக்கிற 
அவருடைய தீர்மானத்தின்படியே, நாங்கள்‌ முன்குறிக்கப்பட்டு, 
கிறிஸ்துவுக்குள்‌ அவருடைய சுதந்தரமாகும்படி தெரிந்து கொள்ளப்‌ 
பட்டோம்‌ (எபே. 1:4, 6, 12). 
விடப்பட்ட, மேலோட்டமாகக்‌ காணப்பட்ட அல்லது புறக்கணிக்கப்‌ 
பட்ட நம்பிக்கையைக்‌ குலைக்கும்‌ அனுபவத்தை நாம்‌ அனைவருமே 
பெற்றிருக்கின்றோம்‌. நாம்‌ முற்றிலுமாக கடந்து போகப்பட்டு அல்லது 
இழந்து போகப்படும்‌ வரையில்‌ விட்டு விடப்பட்டிருக்க, மற்றவர்கள்‌ 
முன்மொழியப்பட்டதை அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்டதை நாம்‌ 
கவனித்திருக்கின்றோம்‌. நம்மில்‌ சிலர்‌ குழந்தைகளாய்‌ இருக்கையில்‌ ஒரு 
விளையாட்டுக்குக்‌ குழுக்கள்‌ தேர்ந்தெடுக்கப்படும்‌ பொழுது இப்படிப்‌ 
பட்ட சலிப்பூட்டும்‌ அனுபவத்தில்‌ கடந்திருக்கின்றோம்‌; ஒன்று மற்றவர்கள்‌ 
நமக்கு முன்னதாகத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார்கள்‌ அல்லது நாம்‌ 
முற்றிலுமாக கடந்து போகப்பட்டு, புள்ளிகளை மதிப்பிடுவதற்கு 
இரக்கத்துடன்‌ வைக்கப்பட்டிருப்போம்‌. ஒரு அட்டவணை வாசிக்கப்‌ 
படுகையில்‌ நம்மில்‌ சிலர்‌ இவ்வகையான கடும்‌ சோதனை மூலமாக 
வாழ்ந்திருந்து, கனப்படுத்தப்படுபவர்கள்‌ முதலாவது பெயரிடப்பட்ட தைக்‌ 








கண்டிருப்போம்‌. நமது பெயரானது கடைசியாக வாசிக்கப்படுவதையும்‌, 
தவறாக உச்சரிக்கப்படுவதையும்‌ மட்டுமே கேட்பதற்கு நாம்‌ எதிர்‌ 
பார்ப்புடன்‌ கவனித்திருப்போம்‌. இப்படிப்பட்ட நிகழ்வுகள்‌ நம்மை 
ஊக்கம்‌ குறைய வைப்பதுடன்‌, அவதிப்படுத்தும்‌ வகையில்‌ நமது 
நினைவுகளில்‌ நீண்ட நாட்கள்‌ தங்கியிருந்து, நமது சுய எண்ணத்தை நசுக்கி, 
நாம்‌ “ஒன்றுமில்லை” என்று நம்மை நம்பச்‌ செய்கின்றன. மகிழ்ச்சியற்ற 
இந்தச்‌ சூழ்நிலைகள்‌ நம்மை, அதிர்ஷ்ட மற்ற ஒரு மனிதர்‌ உதவிக்காக ஒரு 
மனோதத்துவ மருத்துவரிடம்‌ வரும்போது அவர்‌ சிகிச்சை தரும்‌ முறையில்‌ 
நடப்பது போல மோசமாக நம்மை நடத்துகின்றன. அம்மனிதர்‌ அவரிடம்‌, 
“மருத்துவர்‌ அவர்களே, நான்‌ தாழ்வு மனப்பான்மை கொண்டுள்ளேன்‌, 
அதைக்‌ குறித்து நான்‌ என்ன செய்வதென்று தெரியவில்லை” என்று 
வேண்டிக்‌ கேட்கின்றார்‌. பல அமர்வுகளில்‌ அந்த நோயாளியைச்‌ சோதித்த 
பிறகு அந்த மனோதத்துவ மருத்துவர்‌ அவரிடம்‌, “மனிதரே, நீர்‌ தாழ்வு 
மனப்பான்மை உடையவராய்‌ இல்லை, நீங்கள்‌ தாழ்ந்தவராக மட்டுமே 
இருக்கின்றீர்கள்‌?” என்று கூறினார்‌. 

மக்கள்‌ கடந்து செல்லும்‌ சூழ்நிலைகள்‌, மக்கள்‌ பெற்றுள்ள திறமைகள்‌, 
மக்கள்‌ எப்படிக்‌ காணப்படுகின்றனர்‌, மக்கள்‌ எவ்வளவு கூர்ந்த 





அறிவுடையவர்களாய்‌ உள்ளனர்‌, அல்லது மக்கள்‌ எதை சொந்த 
மாக்கயுள்ளனர்‌ என்பவற்றின்‌ மீது மிக அதிகமான வலியுறுத்தம்‌ கொடுக்கப்‌ 
படுவதினால்‌ இது வழக்கமாக உள்ளது. இதன்‌ விளைவாக, இது நமக்கு 
நடைபெறும்‌ பொழுது, இது பேரழிவு கொடுப்பதாக உள்ளது, ஏனெனில்‌ 
இது நாம்‌ போதிய அளவு திறமையுள்ளவர்களல்ல, போதிய அளவு 
பார்வைக்கு நல்லவர்களல்ல, போதிய அளவு கூர்ந்த அறிவுடையவர்கள்‌ 
அல்ல, அல்லது நாம்‌ சொந்தமாகக்‌ கொண்டுள்ளவைகள்‌ போதுமான 


97 


வைகள்‌ அல்ல என்று கூறுகின்றது. 

பேதுருவின்‌ கூற்றுப்படி கிறிஸ்தவர்கள்‌ தேவனால்‌ தெரிந்து கொள்ளப்‌ 
பட்ட சந்ததியாய்‌ உள்ளனர்‌. இது நாம்‌ மிகத்‌ திறமையானவர்களாக, 
பார்வைக்கு மிகச்‌ சிறந்தவார்களாக, அல்லது புத்தி கூர்மை உடையவர்களாக 
இருக்கின்றோம்‌ என்பதால்‌ அல்ல, அல்லது நாம்‌ மிக அதிகமானவைகளைச்‌ 
சொந்தம்‌ கொண்டுள்ளோம்‌ என்பதால்‌ அல்ல, ஆனால்‌ தேவனால்‌ நாம்‌ 
அன்புகூரப்படுகின்றோம்‌ என்பதினாலேயே இது, உண்மையாய்‌ உள்ளது. 
தேவனுடைய சித்தத்திற்கு விசுவாசம்‌ மற்றும்‌ கழ்ப்படி கலுடன்‌ பதில்செயல்‌ 
செய்துள்ளோம்‌, மற்றும்‌ அவரது சபையார்‌ என்ற அவரது பிள்ளைகளாகி 
இருக்கின்றோம்‌. நமது பணம்‌ அல்லது மனித தகுதித்‌ திறமைகளினால்‌ 
அல்ல, ஆனால்‌ தேவனுடைய இரக்கத்தினாலேயே தேவனுடனான நமது 
குர நிலை விளைந்துள்ளது. பேதுரு, “... நீங்கள்‌ இரக்கம்‌ பெறொதவர்களா 
யிருந்தீர்கள்‌, இப்பொழுதோ இரக்கம்‌ பெற்றவர்களாயிருக்கிறீர்கள்‌” 
(1 பேது. 2:10) என்று கூறினார்‌. தீத்துவுக்குப்‌ பவுல்‌, “நாம்‌ செய்த நீதியின்‌ 
இரியைகளினிமித்தம்‌ அவர்‌ நம்மை இரட்சியாமல்‌, தமது இரக்கத்தின்‌ 
படியே, மறு ஜென்ம முழுக்கினாலும்‌, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கு 
தலினாலும்‌ நம்மை இரட்சித்தார்‌” (இத்து 3:5) என்று கூறினார்‌. 
கிறிஸ்துவுக்குள்ளான நமது ஞானஸ்நானத்தில்‌, நாம்‌ தேவனுடைய 
இரக்கத்தைப்‌ பெற்று, அவர்‌ தேர்ந்து கொண்ட சந்ததியின்‌ அங்கமானோம்‌. 





இன்றைய நாட்களில்‌ நாம்‌ தேவனுடைய இஸ்ரவேலராய்‌ 
(இருக்கின்றோம்‌ என்பது 
ஒரு பலம்‌ மிக்க சத்தியமாக உள்ளது 
அது நம்பிக்கை மற்றும்‌ உறுதிப்பாடு 
ஆயெவுற்றால்‌ நம்மை மிகவும்‌ பலப்படுத்துமளவு வல்லமை 
நிறைந்ததாகும்‌ ... 


இன்றைய நாட்களில்‌ நாம்‌ தேவனுடைய இஸ்ரவேலராய்‌ இருக்கின்‌ 
றோம்‌ என்பது ஒரு பலம்‌ மிக்க சத்தியமாக உள்ளது - இது தொல்லைப்‌ 
படுத்தும்‌ சூழ்நிலைகளும்‌, நட்பற்ற இவ்வுலகமும்‌ நம்மிடமிருந்து எடுத்துப்‌ 
போட்டு விட முடியாத நம்பிக்கை மற்றும்‌ உறுதிப்பாடு ஆகியவற்றால்‌ 
நம்மை மிகவும்‌ பலப்படுத்துமளவு வல்லமை நிறைந்ததாகும்‌. எடுத்துக்‌ 
காட்டாக, இது தேவனிடத்தில்‌ ஜெபிப்பதற்கான நம்பிக்கையையும்‌ 
தைரியத்தையும்‌ நமக்குள்‌ பாய்ச்ச வேண்டும்‌. நாம்‌ தேவையின்‌ எந்த ஒரு 
வேளையிலும்‌ அல்லது அவருக்குத்‌ துதி செலுத்தி நன்றி செலுத்த விரும்பும்‌ 
எந்த ஒரு வேளையிலும்‌ அவருடைய அரியணையை அணுக முடியும்‌. இது 
நாம்‌ தேவனுடைய பலத்தின்படி வாழ்வதற்கு நம்மை ஏவ வேண்டும்‌, 
ஏனெனில்‌ தேவனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாய்‌ இருப்பது 
என்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையுடைய தேவனுடைய பண்டக 
சாலையானது ஒருக்காலும்‌ நமக்கு மூடப்படுவதில்லை என்பதை 


98 


மறைமுகமாய்‌ உணர்த்துகின்றது (எபே. 2:18). 
நாம்‌ அவரால்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட சந்ததியாய்‌ இருப்பதற்காக 
அகம்‌ மகிழ்வோமாக. 


ராஜரீகமான ஆசாரியக்‌ கூட்டம்‌ 

இரண்டாவதாக, சபை என்பது “ஒரு ராஜரீகமான ஆசாரியக்‌ கூட்டம்‌” 
என்பதாகப்‌ பேதுரு கூறினார்‌ (1 பேது. 2:9). கிறிஸ்தவர்கள்‌ இன்றைய 
நாட்களில்‌ தேவனுடைய ஆசாரியர்களாய்‌ உள்ளனர்‌. ஒரு சரீரம்‌ 
என்ற வகையில்‌ அவர்கள்‌ ஆசாரியர்களின்‌ ஒரு ராஜரீகமாகத்‌ 
தொகுக்கப்‌ பட்டுள்ளனர்‌. 

பழைய ஏற்பாட்டின்‌ காலங்களில்‌ தேவன்‌ லேவிக்‌ கோத்திரத்து 
ஆசாரியர்கள்‌ மூலமாக தம்‌ இனத்தார்‌ தம்மிடம்‌ சேர வழி செய்திருந்தார்‌. 
அவர்‌ லேவி கோத்திரத்தைச்‌ சேர்ந்த அம்ராமின்‌ குடும்பத்தில்‌ இருந்து 
ஆசாரியர்கள்‌ வர வேண்டும்‌ என்று தேர்ந்து கொண்டார்‌. அவர்கள்‌ 





மக்களின்‌ பலிகளை அவருக்கு அளித்தனர்‌, மற்றும்‌ அவர்கள்‌ மோசேயின்‌ 
பிரமாணத்தில்‌ அட்டவணைப்‌ படுத்தப்பட்டிருந்த நியமிக்கப்பட்ட 
வழிகளில்‌ இஸ்வேலர்‌ அவரை ஆராதிக்கும்படி வழி நடத்தினர்‌. 

தேவன்‌ லேவி கோத்திரத்தாரிடம்‌, “... நானே உன்‌ பங்கும்‌ உன்‌ 
சுதந்தரமுமாய்‌ இருக்கிறேன்‌” (எண்‌. 18:20) என்று கூறினார்‌. லேவியர்கள்‌ 
ஆராதனையில்‌, ஊழியத்தில்‌, மற்றும்‌ வாழ்வில்‌ தனிச்சிறந்த வகையில்‌ 
தேவனுக்கு ஊழியம்‌ செய்யும்‌ கனம்‌ அளிக்கப்பட்டிருந்தனர்‌. அவர்களுக்‌ 
குத்‌ தேவனிடம்‌ சேர வழியும்‌ அவருடன்‌ மிக நெருக்கமான உறவுமுறையும்‌ 
அளிக்கப்பட்டிருந்தது. 

லேவி கோத்திர ஆசாரியத்துவமானது இனியும்‌ செயல்‌ விளவுள்ளதல்ல, 
மற்றும்‌ கர்த்தரால்‌ ஒரு புதிய ஆசாரியத்துவம்‌ தேர்ந்து கொள்ளப்‌ 
பட்டுள்ளது என்று 1 பேதுரு 2:9ல்‌ பேதுரு கூறினார்‌. கிறிஸ்துவின்‌ மீட்புப்‌ 
பணியின்‌ மூலமாக, அவர்‌ (தேவன்‌) தமது சபையை கிறிஸ்தவ யுகத்தின்‌ 
ஆசாரியர்களாய்‌ நியமித்துள்ளார்‌. 

தேவன்‌ தம்முடைய சபையை ஆசாரியக்‌ கூட்டமென்று அழைத்த 
தோடு, அவர்‌ அதை ஒரு “ராஜரீகமான” ஆசாரியக்‌ கூட்டம்‌ என்று 
அழைத்திருக்கின்றார்‌. சபை என்பது ஆசாரியர்களின்‌ இராஜ்யமாக அல்லது 
ராஜரீகமான ஆசாரியர்களாக இருக்கிறது. உபத்திரவப்படுத்தப்பட்ட 
கிறிஸ்தவர்களுக்கு யோவான்‌ பத்மு தீவில்‌ இருந்து, “தம்முடைய 
பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும்‌ ஆசாரியர்களு 
மாக்கின அவருக்கு ...” (வெளி. 1:6) என்று எழுதினார்‌. பேதுருவும்‌ கூட, 
“ஜீவனுள்ள கற்களைப்‌ போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும்‌, இயேசு 
கிறிஸ்து மூலமாய்த்‌ தேவனுக்குப்‌ பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளைச்‌ 
செலுத்தும்படிக்குப்‌ பரிசுத்த ஆசாரியக்‌ கூட்டமாகவும்‌ கட்டுப்பட்டு 
வருகிறீர்கள்‌” (1 பேது. 2:5) என்று கூறினார்‌. பரிசுத்த ஆவியானவருடைய 
உதவியினாலும்‌ (ரோமர்‌ 8:27) மற்றும்‌ நமது மத்தியஸ்தரும்‌ மகாப்‌ பிரதான 
ஆசாரியருமான (1 தீமோ. 2:5; எபி. 7:26, 27) இயேசுவின்‌ வேண்டுதல்‌ 


99 


ஊழியத்தினாலும்‌ கிறிஸ்தவர்‌ தேவனிடத்தில்‌ நேரடியாகச்‌ செல்ல இயலும்‌. 
இயேசு கிறிஸ்துவைத்‌ தவிர வேறு எந்த மத்தியஸ்தர்‌ மூலமாகவும்‌ ஒரு 
கிறிஸ்தவர்‌ தேவனிடத்தில்‌ செல்லுவதில்லை. அவர்‌ தேவனுடைய 
ஆசாரியராகத்‌ தேவனுக்கு முன்பாக நின்று அவர்‌ (கிறிஸ்தவர்‌), பட்டம்‌ 
பெற்ற மனித குருக்கள்‌, மறைந்த புனிதர்கள்‌ அல்லது தூதர்கள்‌ 
போன்றோரின்‌ உதவி எதுவும்‌ இன்றி, இயேசு கிறிஸ்துவின்‌ மூலமாகத்‌ 
தேவனிடத்தில்‌ வேண்டுதல்‌ செய்ய முடியும்‌. 

லத்தீன்‌ மொழியில்‌ “ஆசாரியர்‌” என்ற வார்த்தையானது “பாலம்‌ 
கட்டுபவர்‌” என்று அர்த்தப்படுகின்றது. பாலம்‌ என்பதன்‌ கருத்தானது 





பழைய ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌ ஆசாரியரின்‌ பணிப்‌ பொறுப்பை 
விவரிக்கின்றது. ஆசாரியர்‌ என்பவர்‌ தேவனுக்கும்‌ மனிதருக்கும்‌ இடையில்‌ 
ஆவிக்குரிய ஒரு வகையான பாலமாக இருந்தார்‌. அவர்‌ தேவனுடைய 
சித்தத்தை மனிதருக்குக்‌ கொண்டு வந்தார்‌, மற்றும்‌ மனிதருடைய 
வேண்டுதல்களை தேவனுக்குச்‌ சமர்ப்பித்தார்‌. தேவன்‌ ஆசாரியரின்‌ 
மூலமாக மக்களிடத்திற்குச்‌ சென்றார்‌, மக்கள்‌ ஆசாரியரின்‌ மூலமாகத்‌ 
தேவனிடத்திற்குச்‌ சென்றனர்‌. கிறிஸ்தவ யுகமாகிய இன்றைய நாட்களில்‌ 
இது எவ்வளவு வேறுபட்டதாக உள்ளது! ஒருவர்‌ கிறிஸ்தவராகும்‌ பொழுது, 
கிறிஸ்துவுக்குள்‌ பிரவேசிக்கின்ற அந்தக்‌ கணத்திலேயே அவர்‌ தேவனுடைய 
ஆசாரியராகின்றார்‌. 

தேவனுடைய ஆசாரியர்கள்‌ என்ற வகையில்‌ நமது தர நிலையானது 
நாம்‌ தேவனுடைய ஊழியத்திற்கு பரிசுத்தப்‌ படுத்தப்பட்ட வர்களாகவும்‌, 
அவருடனான ஐக்கியத்தில்‌ வாழ அவர்‌ நமக்குக்‌ கொடுத்துள்ள இந்த 
பரிசுத்த நிலையைப்‌ பயன்படுத்தவும்‌ நம்மை வற்புறுத்த வேண்டும்‌. தேவனு 
டைய ஆசாரியத்துவம்‌ என்ற வகையில்‌ தேவனுக்கு முன்பாக மிக உயர்ந்த 
சிறப்புரிமையுள்ள இடத்தை நாம்‌ கொண்டுள்ளோம்‌. 

நாம்‌ “ஒரு ராஜரீகமான ஆசாரியக்‌ கூட்டமாய்‌” இருப்பதற்காக நாம்‌ 
அகம்‌ மகிழ்வோமாக/ 


பரிசுத்த ஜாதி 

மூன்றாவதாக, கிறிஸ்துவின்‌ சபை என்பது “பரிசுத்த ஜாதி” என்று 
பேதுரு கூறினார்‌ (1 பேது. 2:9). உருவக நடையில்‌ கூறும்‌ பொழுது, சபை 
என்பது தேவனுடைய மக்களினமாக, அவருக்கென்று மட்டும்‌ தனிப்பட்ட 
வகையில்‌ பரிசுத்தப்‌ படுத்தப்பட்ட மக்களின்‌ இராஜ்யமாக உள்ளது. 

இஸ்ரவேல்‌, தேவனால்‌ தேர்ந்து கொள்ளப்பட்ட இனம்‌ என்ற 
வகையில்‌ பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டது. மோசேயின்‌ மூலம்‌ 
இஸ்ரவேலுக்குத்‌ தேவன்‌, “உங்கள்‌ தேவனும்‌ கர்த்தருமாயெ நான்‌ 
பரிசுத்தர்‌, ஆகையால்‌ நீங்களும்‌ பரிசுத்தராயிருங்கள்‌” (லேவி. 19:2) என்று 
கூறினார்‌. மற்றும்‌ அவர்‌, “நீங்கள்‌ எனக்கு ஆசாரிய ராஜ்யமும்‌ பரிசுத்த 
ஜாதியுமாய்‌ இருப்பீர்கள்‌” (யாத்‌. 19:6) என்றும்‌ கூறினார்‌. பரிசுத்தமாயிருக்க 
இஸ்ரவேலருக்கு உண்டான இந்த அழைப்பைச்‌ சிந்தையில்‌ கொண்டு, 
ஒருவேளை லேவி. 19:2ல்‌ இருந்து மேற்கோள்‌ காட்டிக்‌ கூட, பேதுரு தமது 


100 


நிருபத்தை வாசிப்பவர்களுக்கு, “உங்களை அழைத்தவர்‌ பரிசுத்த 
ராயிருக்கிறது போல, நீங்களும்‌ உங்கள்‌ நடக்கைகளெல்லாவற்றிலேயும்‌ 
பரிசுத்தராயிருங்கள்‌. நான்‌ பரிசுத்தர்‌, ஆகையால்‌ நீங்களும்‌ பரிசுத்த 
ராயிருங்கள்‌ என்று எழுஇயிருக்கிறதே” (1 பேது. 1:15, 16) என்று கூறினார்‌. 

தேவனுடைய மக்களினமான கிறிஸ்தவர்கள்‌ தேவனைப்‌ போன்று 
இருக்க வேண்டியவர்கள்‌. அவர்‌ பரிசுத்தராயிருக்கின்றார்‌, நாம்‌ பரிசுத்தராய்‌ 
இருக்க வேண்டியவர்கள்‌, அன்புப்‌ பிள்ளைகள்‌ என்ற வகையில்‌ அவரைப்‌ 
போலச்‌ செய்து, நமது ஆளுமைத்‌ தன்மைகளில்‌ மற்றும்‌ செயல்பாடுகள்‌ 
ஆகியவற்றில்‌ நமது பிதாவைப்‌ போன்றவர்களாய்‌ இருக்க வேண்டும்‌ 
(எபே. 5:1, 2). 

“பரிசுத்தம்‌” என்ற வார்த்தையானது “புனிதப்‌ பயன்பாட்டிற்காகத்‌ 





கனியாய்‌ வைக்கப்பட்டது” என்று எளிமையாக அர்த்தப்படுகின்றது. 
கிறிஸ்தவர்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படும்‌ வகையில்‌, இந்த 
வார்த்தையானது தேவனுடைய மக்கள்‌ அவருக்கென்று விலக்கமற்ற 
ஆராதனை மற்றும்‌ ஊழியம்‌ செய்யும்படி தனிப்படுத்தப்பட்டுள்ளனர்‌ 
என்று அர்த்தப்படுகின்றது. 

கிறிஸ்தவர்‌ ஒருவர்‌ இரு நாடுகளில்‌ குடியுரிமை கொண்டுள்ளார்‌ - அவர்‌ 
வசிக்கன்ற நாட்டில்‌ ஒன்றும்‌, அவர்‌ ஒப்புக்‌ கொடுக்கப்பட்ட இடத்தில்‌ 
ஒன்றும்‌ ஆக இரு குடியுரிமைகள்‌ அவருக்கு உண்டு. அவர்‌ இந்த பூமியின்‌ 
குடிமகனாக இவ்வுலகில்‌ வாழ்கின்றார்‌, ஆனால்‌ அவரை ஆளுகின்ற 
குடியுரிமையானது தேவனுடைய நாட்டில்‌ உள்ளது, அது ஆவிக்குரிய, 
பரலோக இராஜ்யமாக உள்ளது. பவுல்‌, “நம்முடைய குடியிருப்போ 
பரலோகத்திலிருக்கிறது, அங்கேயிருந்து கர்த்தராயிருக்றெ இயேசு கிறிஸ்து 
என்னும்‌ இரட்சகர்‌ வர எதிர்பார்த்துக்‌ கொண்டிருக்கிறோம்‌” (பிலி. 3:20) 
என்று எழுதினார்‌. 

தேவனுடைய பரிசுத்த ஜாதியாய்‌ இருப்பது எப்படி என்று ஒரு 
கிறிஸ்தவர்‌ சிந்திக்கையில்‌, உடனடியாக அவர்‌ ஆறுதல்‌ படுத்தப்படுகின்றார்‌ 
மற்றும்‌ அறைகூவல்‌ விடுக்கப்படுகின்றார்‌ தேவனுடனான தமது உறவினால்‌ 
அறுதல்‌ படுத்தப்படுகின்றார்‌, மற்றும்‌ இந்த உறவில்‌ மறைந்துள்ள பரலோக 
அழைப்பினால்‌ அறைகூவல்‌ விடுக்கப்படுகின்றார்‌. பூமியில்‌ நமது 
நடக்கையானது எப்பொழுதுமே நமது பரலோகத்தின்‌ குடியுரிமையைப்‌ 
பிரதிபலிக்க வேண்டும்‌ என்று பேதுரு கூறினார்‌. கிறிஸ்தவ வாழ்வின்‌ 
ஓவ்வொரு அம்சத்திலும்‌ பரிசுத்தம்‌ விரிவாக்கப்பட வேண்டியதாக உள்ளது. 
பேதுரு, “... நீங்களும்‌ உங்கள்‌ நடக்கை களெல்லாவற்றிலேயும்‌ 
பரிசுத்தராயிருங்கள்‌” (1 பேது. 1:15) என்று கூறினார்‌. நாம்‌ செய்கின்றவை, 
சிந்திக்கின்றவை, மற்றும்‌ கூறுகின்றவை யாவும்‌ நாம்‌ யாராயிருக்கின்றோம்‌ 
என்பதைப்‌ பிரஇபலிக்க வேண்டும்‌. 

ஒரு தாய்‌ தனது குழந்தைகள்‌ தன்னை விட்டுச்‌ சற்றுப்‌ பிரிந்திருக்கும்‌ 
வகையில்‌ பள்ளிக்கோ அல்லது மற்ற சில செயல்களுக்கோ அனுப்புகையில்‌, 
“நீங்கள்‌ யாராயிருக்கின்றீர்கள்‌ என்பதை நினைவில்‌ வைத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌” என்று கூறுவார்கள்‌. அவர்கள்‌ யாராயிருக்கின்றனர்‌ என்பது 
பற்றிய தன்னுடைய நினைவு படுத்துதலானது அந்தக்‌ கருத்திற்கேற்றபடி 














101 


வாழ அவர்களை ஊக்குவிக்கும்‌ மற்றும்‌ அவர்களின்‌ நடக்கையானது 
அவர்களின்‌ நம்பிக்கையுடன்‌ இசைந்திருக்கும்‌ என்று அப்பெண்மணி 
நம்புகின்றார்‌. கிறிஸ்தவர்கள்‌ தாங்கள்‌ யார்‌ என்பதை, தேவனுடைய 
பரிசுத்த இனம்‌ என்பதை நினைவில்‌ வைத்திருந்தால்‌, அவர்கள்‌ 
பரிசுத்தமான வாழ்வு வாழ்வதற்குத்‌ தங்களை கட்டுப்படுத்திக்‌ 
கொள்வார்கள்‌. 

நாம்‌ “பரிசுத்தமான ஒரு இனமாய்‌” இருக்கின்றோம்‌ என்பதில்‌ அகம்‌ 
மகிழ்வோமாக. 


அவருக்குச்‌ சொந்தமான ஜனம்‌ 

நான்காவதாக, கிறிஸ்தவர்கள்‌ “ஒரு தனிச்‌ சிறப்பு வாய்ந்த மக்களாக” 
(1 பேது. 2:9; KI) இருக்கின்றனர்‌ என்று பேதுரு கூறினார்‌. NASBயில்‌ 
“ஜதேவனுக்குச்‌ சொந்தமான மக்கள்‌?” என்றுள்ளது, இது கிரேக்கச்‌ 
சொற்றொடரின்‌ மிகத்‌ தெளிவான மொழிபெயர்ப்பாகும்‌. கிறிஸ்தவர்கள்‌ 
தேவனுடைய தனிப்பட்ட உடைமை, அவருடைய சொந்த உடைமை 
என்பதே இங்கு கருத்தாகும்‌; மற்றும்‌ இந்தக்‌ கருத்தில்‌ அவர்கள்‌ தனிச்‌ சிறப்பு 
வாய்ந்தவர்களாய்‌ உள்ளனர்‌. 

மாம்சப்‌ பிரகாரமான இஸ்ரவேலருக்கு மோசேயின்‌ மூலமாகத்‌ தேவன்‌, 
“நீ உன்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பரிசுத்த ஜனம்‌, பூச்சக்கரத்திலுள்ள 
எல்லா ஜனங்களிலும்‌ உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உன்னைத்‌ தமக்குச்‌ 
சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார்‌” (உபா. 7:6) என்று 
உரைத்தார்‌. அது போலவே அவர்களுக்கு அவர்‌ பின்வருமாறும்‌ கூறினார்‌: 





கர்த்தரும்‌ உனக்கு வாக்குக்‌ கொடுத்து உனக்குச்‌ சொல்லியிருக்றெபடி: 
நீ என்னுடைய கட்டளைகளையெல்லாம்‌ கைக்கொண்டால்‌, 
எனக்குச்‌ சொந்த ஜனமாயிருப்பாய்‌ என்றும்‌, நான்‌ உண்டுபண்ணின 
எல்லா ஜாதிகளைப்‌ பார்க்கிலும்‌, புகழ்ச்சியிலும்‌, கீர்த்தியிலும்‌ 
மகிமையிலும்‌ உன்னைச்‌ சிறந்திருக்கும்படி செய்வேன்‌ என்றும்‌, நான்‌ 
சொன்னபடியே, நீ உன்‌ தேவனாகிய கர்த்தரான எனக்குப்‌ பரிசுத்த 
ஜனமாயிருப்பாய்‌ என்றும்‌, அவர்‌ இன்று உனக்குச்‌ சொல்லுகிறார்‌ 
(உபா. 26:18, 19). 


தேவனைச்‌ சார்ந்த மக்களாயிருத்தல்‌ என்ற இந்த அழகிய கருத்தானது 
இப்பொழுது கிறிஸ்துவின்‌ யுகத்தில்‌ சபை என்பது தேவனுடைய சொந்த 
உடைமையான மக்கள்‌ ஆவர்‌ என்று பேதுருவினால்‌ கூறப்படுகையில்‌ 
அவரால்‌ கிறிஸ்துவின்‌ சபைக்கு நடைமுறைப்‌ படுத்தப்படுகின்றது. இந்தச்‌ 
சொற்றொடரின்‌ இதே விதமான ஒரு பயன்பாட்டைப்‌ பவுல்‌ தத்து 2:14ல்‌, 
கிறிஸ்து “நம்மைச்‌ சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு, தமக்குரிய 
சொந்த ஜனங்களாகவும்‌, நற்கிரியைகளைச்‌ செய்யப்‌ பக்திவைராக்கிய 
முள்ளவர்களாகவும்‌ நம்மைச்‌ சுத்திகரிக்கும்படி, நமக்காகத்‌ தம்மைத்‌ தாமே 
ஓப்புக்கொடுத்தார்‌” என்று கூறும்பொழுது ஏற்படுத்தினார்‌. 

ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்‌ வாஷிங்டன்‌ 0.0.யில்‌ எனது குடும்பத்தார்‌ 


102 


ஒரு சுவிசேஷக்‌ கூட்டத்திற்காக என்னுடன்‌ இருந்தனர்‌. அந்த வாரத்தில்‌ 
அந்த சகோதரர்கள்‌ எங்களைப்‌ புகழ்பெற்ற அந்த நகரத்தில்‌ உள்ள பல 
வரலாற்று இடங்களில்‌ சிலவற்றுக்கு எங்களை அழைத்துச்‌ சென்றனர்‌. 
அன்பான ஜனாதிபதி ஆபிரகாம்‌ லிங்கன்‌ அவர்கள்‌ கொலை செய்யப்பட்ட 
நாடக அரங்கத்தைச்‌ சென்று பார்த்தது எனது மிகத்‌ தெளிவான 
நினைவுகளில்‌ ஒன்று ஆகும்‌. அம்மனிதருடைய தனிச்‌ சிறப்பினிமித்தம்‌ 
அந்த இடத்தினால்‌ நான்‌ ஆழமாக ஈர்க்கப்பட்டேன்‌. அந்த இடத்தின்‌ கீழே 
உள்ள அருங்காட்சியகமானது, சிறப்பற்ற, மதிப்பற்ற பொருட்கள்‌ கூட 
புகழ்‌ பெற்ற ஒரு நபரால்‌ சொந்தமாக்கப்படும்பொழுது அல்லது 
பயன்படுத்தப்படும்பொழுது மாபெரும்‌ மதிப்புடையவைகளாகிவிடுவதை 
எனக்கு நினைவூட்டியது. உண்மையில்‌ மிகச்‌ சிறிய விலை மதிப்புள்ள ஒரு 
காலணியானது ஒரு கண்ணாடிப்‌ பெட்டிக்குள்‌ வைக்கப்பட்டு மதிப்பிட 
முடியாத தகுதியுள்ளதாக இருக்கின்றது, ஏனெனில்‌ லிங்கன்‌ கொல்லப்‌ 
பட்ட பொழுது அது அவரால்‌ அணியப்பட்டிருந்தது. அற்பமான சில 
பொருட்கள்‌ கூட அதை உரிமையாகக்‌ கொண்டுள்ளவர்‌ யார்‌ என்ற 
காரணத்தினால்‌ விலைமதிப்பற்ற பொக்ஷெமாகி விடுகின்றது. 

கிறிஸ்தவர்களாகிய நாம்‌ நம்மிலே அதிகம்‌ மதிப்பில்லாதவர்களாய்‌ 
இருக்கலாம்‌, ஆனால்‌ நாம்‌ தேவனுக்குச்‌ சொந்தமான உடைமையான 
மக்கள்‌, தேவனால்‌ உரிமை கொள்ளப்பட்டுப்‌ பயன்படுத்தப்படுகின்ற 
மக்கள்‌ என்று காணப்படுகையில்‌ உண்மையில்‌ நமது விலைமதிப்பு உயரு 
கின்றது! இது பூமியின்‌ எல்லா மக்களில்‌ இருந்தும்‌ நம்மைத்‌ தேவன்‌ 
தம்முடைய சொந்த உடைமையாக ஏற்படுத்தியுள்ளார்‌ என்பதை 
உணர்ந்தறிய நமது சுய மதிப்பு, மதிப்பு பற்றிய நமது கருத்து ஆகியவற்றிற்கு 
அதிகமாய்ப்‌ பங்களிக்க வேண்டும்‌. 

ஒரு இளம்‌ பையன்‌ பொம்மை வாங்குவதற்காகத்‌ தனது தாயுடன்‌ ஒரு 
பொம்மைக்‌ கடைக்குச்‌ செல்லுவதை (மனதில்‌) சித்தரித்துக்‌ கொள்ளுங்கள்‌. 
விற்பனைக்கான பொம்மைகளை அவன்‌ ஆய்வு செய்கையில்‌, அவனது 




















கண்கள்‌ “உள்ளது உள்ளபடியே விற்பனைக்கு?” என்ற எழுத்துக்கள்‌ 





ஓட்டப்பட்ட உடைந்து போன ஒரு பயணப்‌ படகின்‌ மீது கவனம்‌ செலுத்து 
கின்றன. அந்தப்‌ பயணப்‌ படகுப்‌ பொம்மையானது “அது உள்ள நிலையில்‌” 
மிகச்‌ சிறிய விலை மதிப்புடையதாக உள்ளது, ஆனால்‌ அதுவே அவனது 
தெரிவாகின்றது. அதற்கான அற்பமான விலையை அவன்‌ செலுத்து 
கின்றான்‌. அவன்‌ வீடு சென்ற உடனே, அதைப்‌ பழுது பார்க்கத்‌ 
தொடங்குகின்றான்‌. ஒரு இடத்தில்‌ சிறு அளவு பசையைத்‌ தடவி, 
இன்னொரு இடத்தில்‌ புதிய மரத்துண்டு ஒன்றை ஓட்டவைத்து, அதை 
முழுவதும்‌ ஒருமுறை வண்ணம்‌ பூசுகன்றான்‌, இப்பொழுது அவன்‌ “நான்‌ 
உன்னை வாங்கினேன்‌, நான்‌ உன்னை பழுது நீக்கினேன்‌. இப்பொழுது 
உண்மையில்‌ நீ என்னுடையது!” என்று அதனிடம்‌ கூற முடியும்‌. இதே 
போன்ற ஒரு வழியில்‌, கிறிஸ்தவர்கள்‌ தேவனுக்குரியவர்களாய்‌ உள்ளனர்‌. 
அவர்‌ நம்மைத்‌ தமது குமாரனுடைய இரத்தத்தினால்‌ கிரயம்‌ கொண்டார்‌, 
அவருக்கென்று நாம்‌ மனம்‌ மாறியதில்‌ அவர்‌ நம்மை மறுவுருவாக்கினார்‌, 
மற்றும்‌ நாம்‌ அவருடன்‌ நடக்கையில்‌ அவர்‌ நம்மைத்‌ தொடர்ந்து மாற்றிக்‌ 











103 


கொண்டு வருகிறார்‌. இப்பொழுது அவர்‌, “உண்மையில்‌ இவர்கள்‌ எனது 
சொந்த ஜனங்கள்‌” என்று மீட்பின்‌ குறிப்பிடத்‌ தக்க சிறப்பில்‌ கூற முடியும்‌. 
கிறிஸ்துவுக்கென்று மனமாற்றப்பட்ட ஒவ்வொருவரும்‌ தேவனுடைய 
சொந்த உடமையான நபராய்‌ இருத்தல்‌ என்ற மேன்மையான ஆச்சரியம்‌ 
நிறைந்த நிலைக்கு உயர்த்தப்‌ படுகின்றார்‌. 

நாம்‌ “அவருக்குச்‌ சொந்தமான ஜனமாய்‌” இருப்பதில்‌ அகம்‌ 
மகிழ்வோமாக. 


முடிவுரை 

ஆகையால்‌ சபை என்பது இன்றைய நாட்களில்‌ ஆவிக்குரிய 
இஸ்ரவேலாக, தேவனுடைய இஸ்ரவேலாக உள்ளது. பழைய (ஏற்பாடு) 
இஸ்ரவேலர்கள்‌ தேர்ந்து கொள்ளப்பட்டது போலவே நாமும்‌ தேர்ந்து 
கொள்ளப்பட்ட மக்களாக இருக்கின்றோம்‌. பழைய ஏற்பாட்டுக்‌ 
காலங்களில்‌ இஸ்ரவேல்‌ பெற்றிருந்தது போலவே நாமும்‌ ஒரு 
ஆசாரித்துவத்தைப்‌ பெற்றிருக்கின்றோம்‌. இஸ்ரவேலானது தேவனுடைய 
பரிசுத்த இனமாக இருந்தது போலவே, இன்றைய நாட்களில்‌ சபை என்பது 
தேவனுடைய பரிசுத்த இனமாக உள்ளது. பழைய நாட்களில்‌ தேவன்‌ 
இஸ்ரவேலைக்‌ தம்முடைய சொந்த உடமையாயிருக்க அழைத்தது 
போலவே, கிறிஸ்துவின்‌ யுகத்தில்‌ தேவன்‌, கிறிஸ்துவின்‌ சபையைத்‌ தாம்‌ 
தேர்ந்து கொண்ட உடமையாக மதிக்கின்றார்‌. 

ஓவ்வொரு நவம்பர்‌ மாதத்தின்‌ நான்காவது வியாழக்‌ கழமையையும்‌ 
அமெரிக்கர்கள்‌ நன்றி செலுத்தும்‌ நாளாகக்‌ கொண்டாடுகின்றனர்‌. ஒரு 
குறிப்பிட்ட நாளான்று நன்றி செலுத்தும்‌ நாளாக இருக்க வேண்டும்‌ என்று 
புதிய ஏற்பாட்டில்‌ எந்த இடத்திலும்‌ கட்டளையில்லை என்று நாம்‌ புரிந்து 
கொண்டிருக்கையில்‌, இது நன்றி செலுத்துதல்‌ என்பது ஒரு அன்றாட 
அவியாக, தொடர்ச்சியான ஒரு எண்ணப்போக்காக இருக்க வேண்டும்‌ 
என்று சித்தரிக்கின்றது. புதிய ஏற்பாட்டில்‌ நன்றி செலுத்துகலுக்கு ஒரு நாள்‌ 
நியமிக்கப்படவில்லை; அது ஒரு இயற்கைப்‌ பண்பாக உள்ளது. 
கிறிஸ்தவர்கள்‌ “நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ 
நாமத்தினாலே எப்பொழுதும்‌ எல்லாவற்றிற்காகவும்‌ பிதாவாகிய தேவனை 
ஸ்தோத்தரித்து?” (எபே. 5:20) வாழ்கின்றதாகப்‌ பவுல்‌ பண்புப்‌ 





படுத்துகின்றார்‌. கிறிஸ்தவர்கள்‌ பெற்றுள்ள ஆசீர்வாதங்களை நாம்‌ 
அக்கறையாய்‌ கவனிக்கையில்‌, ஓவ்வொரு நாளும்‌ நன்றி செலுத்தும்‌ நாளாய்‌ 
இருக்க வேண்டும்‌ என்று புதிய ஏற்பாடு ஏன்‌ கூறுகின்றது என்பதை நாம்‌ 
சுலபமாய்க்‌ காண முடியும்‌. நாம்‌, “தெரிந்துகொள்ளப்பட்ட சந்ததியாக,” 
“பரிசுத்த ஜாதியாக, 
க்குச்‌ சொந்தமான ஜனங்களாக:” இருக்கும்‌ வகையில்‌, நாம்‌ 


” ராஜரீகமான ஆசாரியக்‌ கூட்டமாக,” மற்றும்‌ “தேவனு 
ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம்‌, மற்றும்‌ நாம்‌ ஒவ்வொரு நாளையும்‌ 
முடிக்கையில்‌ “எண்ணிப்‌ பார்‌ நீ பெற்ற ஆசீர்வாதத்தை எண்ணிப்‌ பார்‌ 
அவைகளை ஒவ்வொன்றாக” என்று பாட வேண்டும்‌. 

நீங்கள்‌ ஒரு கிறிஸ்தவராக இல்லையென்றால்‌, தேவன்‌ மனிதருக்கு 


104 


அளிக்கின்ற மிக உயர்ந்த மாபெரும்‌ ஆசீர்வாதங்களைத்‌ தவற 
விடுகின்றீர்கள்‌. தேவன்‌ தம்முடைய சபையின்‌ மீது பொழிந்திருக்கின்ற 
சிலாக்கியங்களை நீங்கள்‌ கண்டுள்ள இவ்வேளையில்‌, தேவன்‌ உங்களை 
அதன்‌ (சபையின்‌) அங்கமாக்க நீங்கள்‌ அனுமதிப்பிர்களா? 


12. 


படிப்பு மற்றும்‌ கலந்துரையாடலுக்கான 
கேள்விகள்‌ 


. “காலம்‌ நிறைவேறினபொழுது” என்ற சொற்றொடருக்குச்‌ 


சுருக்கமான விளக்கம்‌ தரவும்‌. 


. பழைய ஏற்பாட்டுக்‌ காலமானது உலகத்தைக்‌ கிறிஸ்துவின்‌ 





வருகைக்கு எவ்விதத்தில்‌ தயாரித்தது? 


. கிறிஸ்தவர்களை தேவனால்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட இனம்‌ 


என்று எவ்விதத்தில்‌ குறிப்பிட முடியும்‌? 


. தேவனிடத்தில்‌ நமது நிலை என்பது தேவனுடைய இரக்கம்‌ 


மற்றும்‌ நமது விசுவாசம்‌, கீழ்ப்படிதல்‌ ஆகியவற்றின்‌ 
அடிப்படையின்‌ மீது அமைந்துள்ளது. இதனை, தகுதியின்‌ 
அடிப்படையில்‌ அமைந்துள்ள ஒரு நிலையுடன்‌ ஒப்பிடவும்‌. 





. பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தில்‌ ஆசாரியத்துவம்‌ 


வகித்த பங்கு என்ன? 


. பழைய ஏற்பாட்டுக்‌ காலங்களில்‌ ஆசாரியர்களாய்‌ 


இருந்தவர்கள்‌ யார்‌? 
“ஆசாரியத்துவம்‌” தொடர்பாக “ராஜரீகம்‌” என்ற வார்த்தை 
குரும்‌ அர்த்தம்‌ என்ன? 





. சபை என்பது எந்தக்‌ கருத்தில்‌ “பரிசுத்த ஜாதியாக” உள்ளது? 
. கிறிஸ்தவர்‌ ஒருவர்‌ எவ்விதம்‌ இரு நாடுகளின்‌ குடிமகனாக 


உள்ளார்‌ என்பதை விவரிக்கவும்‌. 


. “அவருக்குச்‌ சொந்தமான ஜனம்‌” என்ற சொல்‌ விளக்கத்தை 


மவிவரிக்கவும்‌. 


. கிறிஸ்தவர்கள்‌ தேவனுடைய விசேஷித்த மக்களாய்‌ 


இருப்பதை நீங்கள்‌ சிந்திக்கும்‌ பொழுது, உங்கள்‌ மனதிற்கு 
வரும்‌ ஆசீர்வாதங்கள்‌ என்னென்ன? 

இன்றைய நாட்களில்‌ நாம்‌ ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்குள்‌ 
எவ்விதம்‌ பிரவேசிக்கின்றோம்‌? 


105 


9 
தவனுடைய ஆலயம்‌ 


“நீங்கள்‌ தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களென்றும்‌, 
தேவனுடைய ஆவி உங்களில்‌ வாசமாயிருக்றொரென்றும்‌ 
அறியாதிருக்கறீர்களா? * (1 கொரி, 3:16). 


தேவனற்ற நிலையில்‌ மனிதனின்‌ வெறுமை நிலையிலிருந்து 
கண்ணோக்கிய அகுஸ்தீன்‌ அவர்கள்‌, “ஓ தேவனே, எங்கள்‌ இருதயங்கள்‌ 
உம்மில்‌ இளைப்பாறுதலைக்‌ கண்டடையும்‌ வரைக்கும்‌ அமைதியற்று 
இருக்கின்றன” என்று எழுதினார்‌. மனிதனுடனான தமது ஐக்கியத்திற்காக 
ஏக்கத்துடன்‌ தேவன்‌ கண்ணோக்கி, “ஓ மனிதனே நீ என்னில்‌ இளைப்பாறு 
குலைக்‌ கண்டடையும்‌ வரையிலும்‌ என்‌ இருதயம்‌ உனக்காக ஏங்குகின்றது. 
நான்‌ உன்னை நேசிக்கின்றேன்‌, மற்றும்‌ உனது இரட்சிப்பு, ஐக்கியம்‌ 
ஆகியவற்றில்‌ மகிழ்வடைகின்றேன்‌” என்று கூறுகின்றார்‌ என்பதை நம்புவது 
ஏற்புடையதாகவே உள்ளது. 

சர்வ வல்லவரான தேவன்‌ மனிதனுடன்‌ ஐக்கியம்‌ கொள்ள 
விரும்புகின்றார்‌ என்று நாம்‌ உண்மையாகவே விசுவாசிக்க முடியுமா? இந்த 
அண்டத்தையும்‌, வானங்களையும்‌ மற்றும்‌ பூமியையும்‌ மற்றும்‌ 
மனிதனையும்‌ யெகோவா தம்முடைய விருப்பமற்றவைகளாகக்‌ கருதினால்‌ 
ஏன்‌ இவற்றை அவர்‌ படைக்க வேண்டும்‌? எல்லாம்‌ அறிந்த மற்றும்‌ சர்வ 
ஞானியான, எல்லாவற்றையும்‌ படைத்தவரான தேவன்‌ தமது 
பொழுதுபோக்கிற்காக மனிதனை ஒரு பொம்மையாக, ஒரு விளையாட்டுப்‌ 
பொருளாகப்‌ படைத்தார்‌ என்று புராணங்களின்‌ நம்ப முடியாத குழந்தைத்‌ 
குனமான கடவுள்களைப்‌ பற்றி நம்பப்படுவது போல தேவனைப்பற்றி யார்‌ 
நம்ப முடியும்‌? வானங்களின்‌ தேவனும்‌ பூமியும்‌ நம்முடன்‌ தொடர்பு 
கொள்ள நாடி அதின்‌ மகிழ்ச்சியைக்‌ காண்கின்றனர்‌ என்று விவாதிப்பதில்‌ 
உலகத்தின்‌ அமைப்பும்‌ மனிதரின்‌ ஆவிக்குரிய செயல்திறனும்‌ இணைந்து 
நிற்கின்றன. 

ஆராய்வறிவின்‌ மூலமாக நாம்‌ முடிவு செய்கின்றவை எவைகளோ 
அவைகளே வேக வசனங்களின்‌ உறுதிப்பாடாகவும்‌ உள்ளது. தேவன்‌ 
கும்முடைய மக்களிடத்தில்‌, “நான்‌ அவர்களுக்குள்ளே வாசம்பண்ணி, 
அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்கள்‌ தேவனாயிருப்பேன்‌, அவர்கள்‌ என்‌ 
ஜனங்களாயிருப்பார்கள்‌” (2 கொரி. 6:16) என்று உரைத்திருக்கின்றார்‌. தாம்‌ 


106 


மீட்டெடுத்து தம்முடைய ஐக்கியத்திற்குள்‌ கொண்டு வருபவர்களைப்‌ 
பற்றி அவர்‌, “உங்களுக்குப்‌ பிதாவாயிருப்பேன்‌, நீங்கள்‌ எனக்குக்‌ குமாரரும்‌ 
குமாரத்திகளுமாயிருப்பீர்கள்‌” (2 கொரி. 6:18) என்று கூறியிருக்கின்றார்‌. 

தேவன்‌ தம்முடைய மக்களின்‌ மத்தியில்‌ வாசம்‌ பண்ணுதல்‌ என்ற இந்த 
சத்தியமானது சபையுடன்‌ உடன்படும்‌ வகையில்‌ காணப்பட வேண்டும்‌. 
புதிய உடன்படிக்கையின்‌ கழ்‌, சபை என்பது தேவனுடைய ஆலயமாக, ஒரு 
ஆவிக்குரிய வீடாக (1 பேது. 2:5), அந்த வீட்டில்‌ ஒவ்வொரு கிறிஸ்தவரை 
யும்‌ ஜீவனுள்ள ஒரு கல்லாகக்‌ கொண்டு (1 பேது. 2:5), மற்றும்‌ முழு 
மாளிகையும்‌ ஆவியில்‌ தேவனுடைய வாசஸ்தலத்தை வடிவமைப்பதாக 
(எபே. 2:21, 22) உள்ளது. 

சபையைத்‌ தேவனுடைய ஆலயமாக உணர்ந்தறிந்து கொள்வதென்பது 
சபையின்‌ இயல்பைப்பற்றிய இன்னொரு உண்மையையும்‌ வெளிப்படுத்து 
கின்றது. பழைய ஏற்பாட்டு சொற்பொருளில்‌ வளமையாக உள்ள “ஆலயம்‌” 
என்ற வார்த்தையானது தேவனுடன்‌ சபை கொண்டுள்ள உறவுமுறை 
மற்றும்‌ தேவனுடனான அதன்‌ நடை ஆகியவற்றைப்‌ பற்றிய ஆழமான 
அறிந்துணர்வுக்கு நம்மைக்‌ கொண்டு வருகின்றது. 

ஆகையால்‌, கிறிஸ்துவின்‌ சபையைப்‌ பற்றிய ஒரு உன்னதமான புரிந்து 
கொள்ளுதலுக்கு நாம்‌, “சபை எவ்விதத்தில்‌ தேவனுடைய ஆலயமாய்‌ 
உள்ளது?” என்று கேட்போம்‌. 





சந்திக்கின்ற ஒரு இடம்‌ 

முதலாவதாக, சபை என்பது தேவனும்‌ மனிதரும்‌ சந்திக்கும்‌ 
இடமாயிருக்கிறது என்ற வகையில்‌ சபையானது தேவனுடைய ஆலயமாக 
உள்ளது. தேவனும்‌ மனிதரும்‌ ஐக்கியத்தில்‌ ஒன்றாகும்‌ இடமாக சபை 
உள்ளது. 

இஸ்ரவேலர்கள்‌ சீனாய்‌ மலையை அடைந்த பொழுது, தேவன்‌ 
மோசேயின்‌ மூலமாக அவர்களுக்குத்‌ தம்முடைய நியாயப்பிரமாணத்‌ 
தையும்‌ ஆராதிக்கும்‌ இடம்‌ ஒன்றையும்‌ கொடுத்தார்‌. ஆராதிக்கும்‌ 
இடமானது “சந்திப்பின்‌ கூடாரம்‌” என்று அழைக்கப்பட்டது, ஏனென்றால்‌ 
அது யொகோவா தேவன்‌, மோசேயையும்‌ தம்முடைய ஆசாரியர்கள்‌ 
மற்றும்‌ தம்முடைய மக்கள்‌ ஆகியோரையும்‌ சந்திக்கும்‌ இடமாக இருந்தது 
(யாத்‌. 29:42). கூடார வாசலில்‌ தொடர்ச்சியாகத்‌ தகன பலிகள்‌ அளிக்கப்‌ 





பட்டன, ஏனென்றால்‌ தேவன்‌, “உன்னுடனே பேசும்படி நான்‌ உங்களைச்‌ 
சந்திக்கும்‌ இடமாகிய ... அங்கே இஸ்ரவேல்‌ புத்திரரைச்‌ சந்திப்பேன்‌; அந்த 
ஸ்தலம்‌ என்னுடைய மதிமையினால்‌ பரிசுத்தமாக்கப்படும்‌”” (யாத்‌. 
29:42, 43) என்று கூறியிருந்தார்‌. தேவன்‌ தாமும்‌ தம்முடைய மக்களும்‌ 
ஐக்கியத்தில்‌ சந்திக்கக்‌ கூடிய இடம்‌ ஒன்றை வடிவமைத்திருந்தார்‌. 
இப்பொழுது கிறிஸ்துவின்‌ இறுதிஉயில்‌ மற்றும்‌ உடன்படிக்கையின்‌ 
கழ்‌, தேவன்‌ தம்முடைய மக்களைச்‌ சந்திக்கும்‌ இடமாக சபையைக்‌ தேர்ந்து 
கொண்டுள்ளார்‌. நாம்‌ கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்திற்குக்‌ கீழ்ப்படியும்‌ 
பொழுது, இயேசுவின்‌ இரத்தத்தின்‌ மூலம்‌ நமது பாவங்களிலிருந்து நாம்‌ 





107 


கழுவப்பட்டு, சுவிகாரத்தின்‌ மூலம்‌ தேவனுடைய குடும்பத்தினுள்‌ நாம்‌ 
கொண்டு வரப்படுகின்றோம்‌ (எபே. 1:5; கலா. 4:6). கிறிஸ்தவர்‌ 
களானவர்கள்‌ தேவனை அறிவதோடு மட்டுமின்றி, தேவனால்‌ அறியப்‌ 
பட்டு, தேவனுடைய சுதந்தரத்துற்குள்‌ வந்துள்ளனர்‌ (எபே. 1:14; கலா. 4:9). 
நாம்‌ தேவனுடைய புத்திரர்களாகின்றோம்‌, மற்றும்‌ புத்திரர்கள்‌ என்ற 
வகையில்‌ கிறிஸ்துவின்‌ மூலம்‌ நாம்‌ நித்திய ஜீவனுக்கு சுதந்தரர்களா 
கின்றோம்‌ (ரோமர்‌ 8:17; கலா. 4:7). நாம்‌ தேவனுடைய குடும்பமாகிய 
சடையில்‌ பிரவேசித்து, தேவனுடன்‌ நட்புறவு ஐக்யெத்திலும்‌, தோழமை 
மற்றும்‌ நட்புணர்விலும்‌ தேவனுடன்‌ நடக்கன்றோம்‌. 

பல ஆண்டுகளுக்கு முன்பு, சபையானது மார்ஷல்‌ கீபிள்‌ அவர்களின்‌ 





பிரசங்கித்தலினால்‌ ஆசீர்வாதம்‌ பெற்றிருந்தது. அவர்‌ ஆவிக்குரிய 
சத்தியங்களை விளக்குவதற்குச்‌ சித்தரிப்பு வழிமுறையொன்றைக்‌ 
கொண்டிருந்தார்‌, அந்த வழிமுறையானது அவரது உரையைக்‌ கேட்பவர்‌ 
களின்‌ கவனத்தைக்‌ கவருவதாகவும்‌, சத்தியங்களைச்‌ சிந்தையில்‌ பிணைப்ப 
தாகவும்‌ இருந்தது. ஒரு இரவு வேளையில்‌ அவர்‌ ஞானஸ்நானத்தைப்‌ பற்றிப்‌ 
பிரசங்கித்துக்‌ கொண்டிருக்கையில்‌, 1 பேதுரு 3:21 வசனத்தை அவர்‌ 
மேற்கோளாகக்‌ கூறினார்‌: “அதற்கு ஓப்பனையான ஞானஸ்நானமானது, 
மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல்‌, தேவனைப்பற்றும்‌ நல்மனச்சாட் சியின்‌ 
உடன்படிக்கையாயிருந்து, இப்பொழுது நம்மையும்‌ இயேசு கிறிஸ்துவினு 
டைய உயிர்த்தெழுதலினால்‌ இரட்சிக்கிறது.”” பிறகு கீபிள்‌ அவர்கள்‌, 
“ஞானஸ்நானத்தில்‌ மூவர்‌ பிரசன்னமாயிருக்கின்றனர்‌. முதலாவது 
ஞானஸ்நானம்‌ பெறுகின்றவரான பாவி ஞானஸ்நானம்‌ பெறுவதற்காகப்‌ 
பிரசன்னமாகியிருக்கின்றார்‌. இரண்டாவது பாவியை ஞானஸ்நானப்‌ 
படுத்துகின்ற பிரசங்கியார்‌ ஞானஸ்நானம்‌ செய்விப்பதற்காகப்‌ பிரசன்ன 
மாகியிருக்கின்றார்‌. மூன்றாவது, தேவன்‌ பிரசன்னமாகியிருக்கின்றார்‌. 
பிரசங்கியார்‌ பாவியை ஞானஸ்நானப்படுத்தும்‌ பொழுது, தேவனும்‌ 
பாவியும்‌ தண்ணீருக்குள்‌ சந்திக்கின்றனர்‌” என்று கூறினார்‌. 

மார்ஷல்‌ கீபிள்‌ அவர்களின்‌ விவரித்தலானது கூறும்‌ கருத்தொன்றைக்‌ 
கொண்டு வருகின்றது. தேவன்‌ ஞானஸ்நானத்தைத்‌ இரட்சிப்புக்கான 
தம்முடைய திட்டத்தின்‌ ஒரு பாகமாகக்‌ கட்டளையிட்டுள்ளார்‌. நாம்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ வருகையில்‌ இது நாம்‌ கீழ்ப்படின்ற இறுதியான கட்டளை 
யாக உள்ளது. மனம்‌ வருந்தும்‌ பாவிகள்‌ விசுவாசிக்கையில்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
ஞானஸ்நானப்‌ படுத்தப்படுகின்றனா்‌, அவர்கள்‌ தேவனோடும்‌ கிறிஸ்து 
வோடும்‌ ஒன்றிணைக்கப்பட்டு (ரோமர்‌ 6:3; கலா. 4:6) இரட்சிக்கும்‌ 
உறவொன்றில்‌ அவர்களைத்‌ தண்ணீருக்குள்ளாக சந்திக்கின்றனர்‌. 

தேவன்‌ பரிசுத்தமான ஐக்கியத்தில்‌ மனிதரைச்‌ சந்திக்கும்‌ ஒரு இடத்தை 
அளித்துள்ளார்‌ என்பதே சுவிசேஷத்தின்‌ ஆச்சரியமான செய்தியாகும்‌, அந்த 
இடம்‌ சபை என்பதாக உள்ளது. சாராம்சத்தில்‌ தேவன்‌ இந்தக்‌ கிறிஸ்தவ 
யுகத்தில்‌ தம்முடைய வசனத்தில்‌ மனிதருக்கு, “நான்‌ உங்களை கிறிஸ்துவின்‌ 
சரீரமாகிய சபை என்ற எனது ஆலயத்தில்‌ சந்திப்பேன்‌. ஆவிக்குரிய வாழ்வு 
மற்றும்‌ பரிசுத்த ஐக்கியம்‌ ஆயெவற்றிற்காக நீங்கள்‌ என்னைச்‌ சந்திக்கும்‌ 
படியாக இரட்சிப்பின்‌ வழியொன்றை நான்‌ உங்களுக்கு அளித்திருக்‌ 





108 


கின்றேன்‌” என்று கூறியிருக்கின்றார்‌. 


வாசம்பண்ணுகின்ற ஒரு இடம்‌ 

இரண்டாவதாக, சபை என்பது தேவன்‌ வாசம்பண்ணுகின்ற 
இடமாயிருப்பதால்‌ அது தேவனுடைய ஆலயமாக உள்ளது. தேவன்‌ 
நம்மைத்‌ தம்முடைய ஆலயத்தில்‌ சந்திப்பதோடு கூட, அவர்‌ அதில்‌ 
நம்முடன்‌ வாசம்பண்ணுகின்றார்‌. சபையின்‌ மூலமாக தேவன்‌ தம்முடைய 
மக்களின்‌ மத்தியில்‌ வாழ்கின்றார்‌. 

மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தின்‌ கழ்‌ இருந்த கூடாரம்‌ பற்றி 
இஸ்ரவேலரிடத்தில்‌ தேவன்‌, “இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ நடுவே நான்‌ 
வாசம்பண்ணி, அவர்களுக்குத்‌ தேவனாயிருப்பேன்‌. தங்கள்‌ நடுவே நான்‌ 
வாசம்பண்ணும்படி, தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்‌ 
பண்ணின நான்‌ தங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ என்று அவர்கள்‌ அறிவார்கள்‌; 





நானே அவர்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌” (யாத்‌. 29:45, 46) என்று கூறினார்‌. 
கூடாரமும்‌ அதைச்‌ சேர்ந்த எல்லாமும்‌ இஸ்ரவேலரின்‌ மத்தியில்‌ தேவனு 
டைய பிரசன்னம்‌ இருந்ததை அவர்களுக்கு நினைவூட்டின. தேவன்‌ 
இஸ்ரவேலருடன்‌ ஏற்படுத்தியிருந்த வாக்குத்தத்தத்திற்கு இசைந்த 
வகையில்‌, அவர்‌ கூடாரத்தைத்‌ தம்முடைய மகிமையால்‌ நிரப்பினார்‌ (யாக்‌. 
40:34). தேவனுடைய பிரசன்னத்தின்‌ வெளிப்பாடாக, கூடாரத்தின்‌ மகாப்‌ 
பரிசுத்த ஸ்தலத்திற்கு மேலாக பகல்‌ நேரத்தில்‌ ஒரு மேகஸ்தம்பம்‌ நின்றது, 
அதன்‌ மேலாக இரவு நேரத்தில்‌ ஒரு அக்கினி ஸ்தம்பம்‌ நின்றது. பகல்‌ 
நேரத்தில்‌ இஸ்ரவேலர்‌ கடந்து செல்லும்‌ பொழுது தேவனுடைய வழி 
நடத்துதலின்‌ விளக்கமாக அந்த மேகஸ்தம்பம்‌ அவர்களுக்கு முன்னாகச்‌ 
சென்றது, அக்கினி ஸ்தம்பமானது இரவு வேளையில்‌ அவர்களுக்கு தேவனு 
டைய வழி நடத்துதலை அளித்தது (யாத்‌. 40:36-38; எண்‌. 9:15-23). 
கூடாரத்தின்‌ மூலமாக தேவன்‌ தம்முடைய மக்களின்‌ மத்தியில்‌ வாசம்‌ 
பண்ணி, அவர்களை முன்னின்று நடத்தி, அவர்கள்‌ மத்தியில்‌ வாழ்ந்தார்‌. 

புதிய ஏற்பாட்டில்‌, சபை என்பது தேவன்‌ தம்முடைய ஆவியானவர்‌ 
மூலமாக வாசம்பண்ணும்‌ இடமாக உள்ளது. கொரிந்துவில்‌ இருந்த 
சபைக்குப்‌ பவுல்‌, “தேவனுடைய ஆலயத்துக்கும்‌ விக்கிரகங்களுக்கும்‌ 
சம்பந்தமேது? நான்‌ அவர்களுக்குள்ளே வாசம்பண்ணி, அவர்களுக்குள்ளே 
உலாவி, அவர்கள்‌ தேவனாயிருப்பேன்‌, அவர்கள்‌ என்‌ ஜனங்களா 
யிருப்பார்கள்‌ என்று, தேவன்‌ சொன்னபடி, நீங்கள்‌ ஜீவனுள்ள தேவனு 
டைய ஆலயமாயிருக்கிறீர்களே” (2 கொரி. 6:16) என்று எழுதினார்‌. 
புறஜாதியிலிருந்து கறிஸ்தவர்களாகியிருந்தவர்களைப்பற்றி எபே. 2ல்‌ பவுல்‌ 
பின்வருமாறு கூறினார்‌: 





ஆகையால்‌, நீங்கள்‌ இனி அந்நியரும்‌ பரதேசிகளுமாயிராமல்‌, 
பரிசுத்தவான்‌௧ளோடே ஓரே நகரத்தாரும்‌ தேவனுடைய வீட்டாரு 
மாயிருந்து, அப்போஸ்தலர்‌ தீர்க்கதரிசிகள்‌ என்பவார்களுடைய 
அஸ்திபாரத்தின்மேல்‌ கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள்‌; அதற்கு 
இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்‌ கல்லாயிருக்கிறார்‌; அவர்மேல்‌ 


109 


மாளிகை முழுவதும்‌ இசைவாய்‌ இணைக்கப்பட்டு, கர்த்தருக்குள்‌ 
பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது; அவர்மேல்‌ நீங்களும்‌ ஆவியினாலே 
தேவனுடைய வாசஸ்தலமாகக்‌ கூட்டிக்‌ கட்டப்பட்டு வருகிறீர்கள்‌ 
(எபே. 2:19-22). 


தேவன்‌ கிறிஸ்தவர்களுக்குள்‌ இரு வழிமுறைகளில்‌ வாசம்‌ 
பண்ணுகின்றார்‌: முதலாவது, அவரது ஆவியானவர்‌ ஒவ்வொரு கிறிஸ்தவ 
தனிநபருக்குள்ளும்‌ கிறிஸ்தவரின்‌ இருதயத்தைத்‌ தம்முடைய ஆலயமாகப்‌ 
பயன்படுத்தி வாசம்‌ பண்ணுகின்றார்‌. ஆவியானவர்‌ உள்ளாக 
வாசம்பண்ணும்‌ இந்தக்‌ கருத்தைப்‌ பவுல்‌, கிறிஸ்தவர்கள்‌ தங்கள்‌ சரீரத்தை 
ஒழுக்கவீனத்திலிருந்து சுத்தமாகக்‌ காத்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்று ஒரு 
விவாதத்திற்குப்‌ பயன்படுத்தினார்‌: “வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள்‌ 
.. உங்கள்‌ சரீரமானது நீங்கள்‌ தேவனாலே பெற்றும்‌ உங்களில்‌ தங்கியும்‌ 
இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும்‌, நீங்கள்‌ 
உங்களுடையவர்களல்ல வென்றும்‌ அறியீர்களா?” (1 கொரி. 6:18, 19). 





இரண்டாவது, தேவனுடைய ஆவியானவர்‌ கிறிஸ்தவர்களின்‌ 
இணைவான சரீரமான சபையில்‌ வாசம்பண்ணுகின்றார்‌. கொரிந்துவில்‌ 
இருந்த சபையைப்‌ பற்றிப்‌ பவுல்‌, “நீங்கள்‌ தேவனுடைய ஆலயமாயிருக்‌ 
கிறீர்களென்றும்‌, தேவனுடைய ஆவி உங்களில்‌ வாசமாயிருக்கிறாரென்றும்‌ 
அறியாதிருக்கிறீர்களா?”” என்று எழுதினார்‌. இந்த வசனத்தில்‌ “ 
என்பதற்குப்‌ பவுல்‌ பயன்படுத்திய கிரேக்க வார்த்தை பன்மைச்‌ சொல்லாக 
உள்ளது. தனித்தனிக்‌ கிறிஸ்தவர்களை அல்ல ஆனால்‌ சபையாயெ 
விசுவாசிகளின்‌ (ஆவிக்குரிய) சரீரத்தையே ஆவியானவர்‌ இவ்விடத்தில்‌ 
சிந்தையில்‌ கொண்டிருந்தார்‌ என்பது கெளிவு. 


ங்கள்‌” 


தேவனுடைய ஆலயம்‌ என்ற வகையில்‌ 
சபையானது தேவனைச்‌ சந்திக்கும்‌ இடமாகவும்‌, 
தேவன்‌ வாசம்பண்ணும்‌ இடமாகவும்‌, 
மற்றும்‌ தேவனை ஆராதிக்க நம்‌ 
இடமாகவும்‌ உள்ளது. 


தேவன்‌ தம்முடைய மக்களுக்குள்‌ எவ்விதத்தில்‌ வாசம்‌ பண்ணுகின்றார்‌ 
என்பது பற்றி நாம்‌ யாவரும்‌ கேள்விகளைக்‌ கொண்டுள்ளோம்‌. 
இருப்பினும்‌, அவருடைய வாசம்பண்ணுதல்‌ என்பது அவருடைய 
வசனத்தின்படி யானது என்பது நாம்‌ நிச்சயப்படுத்திக்‌ கொள்ளக்கூடிய ஒரு 
சத்தியமாகும்‌, ஏனெனில்‌ தேவன்‌ தம்முடைய வசனத்தின்‌ மூலமாகக்‌ 
திரியை செய்கின்றார்‌ (எபே. 6:17). தேவன்‌ வாசம்பண்ணுதல்‌ பற்றிப்‌ பவுல்‌ 
இவ்வசனப்‌ பகுதியில்‌ விவரமாய்‌ விளக்கியுரைத்துக்‌ கொண்டிருக்கவில்லை; 
அதை அவர்‌ உறுதிப்படுத்த மட்டுமே செய்தார்‌. தேவன்‌ தனித்தனியே நம்‌ 
ஒவ்வொருவருக்குள்ளும்‌ மற்றும்‌ இணைவான வகையிலும்‌ நம்முடன்‌ 
இருக்கின்றார்‌ என்பதே இவ்வசனப்‌ பகுதிகளில்‌ கிறிஸ்தவர்கள்‌ கண்டறிய 





110 


வேண்டிய சத்தியமாக உள்ளது. அவர்‌ நம்‌ மத்தியில்‌ வாசம்‌ பண்ணுகின்றார்‌; 
அவர்‌ நமக்குள்‌ வாழ்கின்றார்‌. 

மோசே தமக்கு எண்டது வயதான போது ஒரேபில்‌ எரியும்‌ முட்புதரில்‌ 
தேவனைச்‌ சந்தித்தார்‌ (யாத்‌. 3:1). அவரிடத்தில்‌ தேவன்‌, “நீ இஸ்ரவேல்‌ 
புத்திரராகிய என்‌ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னைப்‌ 
பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன்‌” (யாத்‌. 3:10) என்று உரைத்தார்‌. 
மோசே, தேவனுக்காக எகிப்துக்குப்‌ போவது தாம்தான்‌ என்று நம்பவில்லை, 





ஆனால்‌ அவரது சாக்குப்‌ போக்குகள்‌ யாவற்றுக்கும்‌ தேவன்‌ பதில்‌ அளித்த 
பிறகு மோசே எரியும்‌ புதர்‌ இருந்த இடத்தை விட்டுப்‌ புறப்பட்டு, 
கொடுமை படுத்தப்பட்ட இஸ்ரவேலரை விடுவிக்கும்படியான ஊழியத்‌ 
திற்குக்‌ கட்டளை பெற்றவராய்‌ எகிப்து நோக்கிப்‌ பயணமானார்‌. மோசே 
விரைவிலேயே தேவனைச்‌ சந்திப்பதற்கும்‌ மற்றும்‌ தேவனுடன்‌ நடப்ப 
தற்கும்‌ இடையில்‌ உள்ள வேறுபாட்டைக்‌ கண்டார்‌. அவர்‌ ஒரேபில்‌ 
தேவனைச்‌ சந்தித்து அவரது கட்டளையைப்‌ பெற்றுக்‌ கொண்டார்‌. 
ஓரேபை விட்டு அவர்‌ தேவனுடன்‌ வழி நடந்தார்‌. கர்த்தரால்‌, 
“(நிச்சயமாகவே) நான்‌ உன்னோடே இருப்பேன்‌” (யாத்‌. 3:12) என்று 
மோசேக்குக்‌ கூறப்பட்டி ருந்தது. தேவன்‌ தம்முடைய வாக்குத்தத்தத்தைக்‌ 
காத்துக்‌ கொண்டவராய்‌, வாதைகள்‌ எல்லாவற்றினூடேயும்‌, 
செங்கடலினூடேயும்‌ மற்றும்‌ சீனாய்‌ மலைக்கும்‌ மோசே இஸ்ரவேலை வழி 
நடத்திய பொழுது மோசேயுடனே கர்த்தர்‌ நடந்து வந்தார்‌. 

தேவனுடைய ஆலயமாயெ சபை என்ற வகையில்‌ நாம்‌ கிறிஸ்துவில்‌ 
தேவனைச்‌ சந்தித்ததோடு மாத்திரமல்ல, தேவன்‌ நமக்குள்ளாக தொடர்ந்து 
வாசம்பண்ணுகிறார்‌ மற்றும்‌ நம்முடன்‌ நடக்கிறார்‌. கிறிஸ்தவர்கள்‌ எந்த 
அளவுக்கு மறு உறுதிப்பாடும்‌ தைரியமும்‌ உள்ளவர்களாய்‌ இருக்க 
வேண்டும்‌! நாம்‌ கிறிஸ்தவ வாழ்வை உண்மையாய்‌ வாழ்கையில்‌, தேவனு 
டன்‌ அன்றாட ஐக்கியத்தில்‌ நாம்‌ நடக்கின்றோம்‌. அவருடைய 
ஆசீர்வாதமான தோழமை மற்றும்‌ பலம்‌ ஆகியவை இல்லாமல்‌ நாம்‌ ஒரு 
சோதனையையோ அல்லது கஷ்டத்தையோ கூடக்‌ கடந்து போவதில்லை. 

யோவான்‌, “நாம்‌ அவரோடே ஐக்கியப்பட்டவர்களென்று 
சொல்லியும்‌, இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால்‌, சத்தியத்தின்படி 
நடவாமல்‌ பொய்‌ சொல்லுகிறவர்களாயிருப்போம்‌. அவர்‌ ஒளியிலிருக்கிறது 
போல நாமும்‌ ஒளியிலே நடந்தால்‌ ஒருவரோடொருவர்‌ ஐக்கியப்‌ 
பட்டிருப்போம்‌; அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ 
சகல பாவங்களையும்‌ நீக்கி, நம்மைச்‌ சுத்திகரிக்கும்‌” (1 யோவா. 1:6, 7) 
என்று எழுதினார்‌. 











ஆராதிக்கின்ற ஒரு இடம்‌ 
மூன்றாவது, தேவனுடைய ஆலயம்‌ என்ற வகையில்‌ சபையானது 
ஆராதிக்கின்ற ஒரு இடமாக உள்ளது. கிறிஸ்தவர்‌ ஒரு நடக்கின்ற 
பேராலயமாக இருக்கின்றார்‌. 
பேதுரு, “ஜீவனுள்ள கற்களைப்‌ போல அவிக்கேற்ற மாளிகையாகவும்‌, 


111 


இயேசு கிறிஸ்து மூலமாய்த்‌ தேவனுக்குப்‌ பிரியமான ஆவிக்கேற்ற 
பலிகளைச்‌ செலுத்தும்படிக்குப்‌ பரிசுத்த ஆசாரியக்‌ கூட்டமாகவும்‌ 
கட்டப்பட்டு வருகிறீர்கள்‌” (1 பேது. 2:5) என்று கூறினார்‌. மேலும்‌ அவர்‌, 
“நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமன 
ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்‌ 
கும்படிக்குத்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட சந்ததியாயும்‌, ராஜரீகமான 
ஆசாரியக்‌ கூட்டமாயும்‌, பரிசுத்த ஜாதியாயும்‌, அவருக்குச்‌ சொந்தமான 
ஜனமாயும்‌ இருக்கிறீர்கள்‌” (1 பேது. 2:9) என்றும்‌ கூறினார்‌. இன்றைய 
நாட்களில்‌ தேவனுடைய ஆசாரியர்கள்‌ என்ற வகையில்‌ கிறிஸ்தவர்கள்‌ எந்த 
வேளையிலும்‌ எந்த இடத்திலும்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ மூலமாக தேவனுக்‌ 
குத்‌ துதிகளைச்‌ செலுத்தலாம்‌. இயேசுவினால்‌ நாம்‌ தைரியமாய்‌ தேவனை 
அணுகும்படிக்கு எபிரெயருக்கு எழுதியவரால்‌ நாம்‌ வற்புறுத்தப்‌ 
படுகின்றோம்‌: “ஆதலால்‌, நாம்‌ இரக்கத்தைப்‌ பெறவும்‌, ஏற்ற சமயத்தில்‌ 
சகாயஞ்செய்யுங்‌ கருபையை அடையவும்‌, தைரியமாய்க்‌ இருபாசனத்‌ 
குண்டையிலே சேரக்‌ கடவோம்‌” (எபி. 4:16). 

சமாரியாவிலிருந்த பெண்ணிடத்தில்‌ யாக்கோபின்‌ கிணற்றண்டை 
யிலே இயேசு, இனியும்‌ ஆராதனையானது தெய்வீக நியமனம்‌ பெற்ற மலை 
அல்லது கட்டிடம்‌ என்ற ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குரியதாக மட்டும்‌ 
இராது என்று கூறினார்‌. அவர்‌, “ஸ்இரீயே, நான்‌ சொல்லுகிறதை நம்பு, 
நீங்கள்‌ இந்த மலையிலும்‌ எருசலேமிலும்‌ மாத்திரமல்ல, எங்கும்‌ பிதாவைத்‌ 
தொழுதுகொள்ளுங்‌ காலம்‌ வருகிறது” (யோவா. 4:21) என்றுரைத்தார்‌. 
எதிர்காலத்தில்‌ ஆராதனை என்பது குறிப்பிட்ட இடத்தில்‌ ஏறெடுக்கப்‌ 
படுவதினாலல்ல ஆனால்‌ ஆவியிலும்‌ உண்மையிலும்‌ ஏறெடுக்கப்‌ 
படுவதினாலேயே ஏற்புடையதாயிருக்கும்‌ என்று அவர்‌ கூறினார்‌. மேலும்‌ 
அவர்‌ சமாரியப்‌ பெண்ணிடத்தில்‌, “உண்மையாய்த்‌ தொழுது கொள்ளு 
கிறவர்கள்‌ பிதாவை ஆவியோடும்‌ உண்மையோடும்‌ தொழுது 
கொள்ளுங்காலம்‌ வரும்‌, அது இப்பொழுதே வந்திருக்றெது; தம்மைத்‌ 
தொழுதுகொள்ளுகிறவர்கள்‌ இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி 
பிதாவானவர்‌ விரும்புகிறார்‌” (யோவா. 4:23) என்றும்‌ கூறினார்‌. இயேசு, 
தேவனுடைய ஆசாரியர்கள்‌ என்ற வகையில்‌ கிறிஸ்தவர்கள்‌ தம்‌ மூலமாகத்‌ 
தேவனை எங்கும்‌, எப்பொழுதும்‌ ஆராதிக்கும்‌ கிறிஸ்தவ யுகத்தைப்‌ பற்றிப்‌ 
பேசிக்‌ கொண்டிருந்தார்‌. 

தேவனிடத்திற்கு முழுமையான வழியைப்‌ பெற்றுள்ள நிலையில்‌ 
கிறிஸ்தவர்கள்‌, ஆராதிக்கும்‌ சிலாக்யெங்களை (யோவா. 4:23), பரிகார 
அளிப்புகள்‌ (1 யோவா. 2:1) மற்றும்‌ தெய்வீக வல்லமை (எபே. 1:19) 
ஆகியவற்றைக்‌ கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளனர்‌. ஆகையால்‌, 





வளமையாக மற்றும்‌ மிகவும்‌ ஏராளமாகக்‌ கொடையளிக்கப்பட்டுள்ள 
(தேவனுடைய) ஆசாரியர்கள்‌ என்ற வகையில்‌ “அவருடைய நாமத்தைத்‌ 
துதிக்கும்‌ உதடுகளின்‌ கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர்‌ மூலமாய்‌ 
எப்போதும்‌ தேவனுக்குச்‌ செலுத்தக்கட வோம்‌” (எபி. 13:15). 


112 


முடிவுரை 

சபை என்பது தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றது! என்ன ஒரு 
அறைகூவல்‌ விடுக்கும்‌ சத்தியம்‌! தேவனுடைய ஆலயம்‌ என்ற வகையில்‌ 
சபையானது தேவனைச்‌ சந்திக்கும்‌ இடமாக, தேவன்‌ வாசம்பண்ணும்‌ 
இடமாக மற்றும்‌ தேவனை ஆராதிக்க நம்‌ இடமாகவும்‌ உள்ளது. 

நீங்கள்‌ கிறிஸ்துவினுடைய சபையின்‌ உறுப்பினராயிருக்கின்றீர்களா? 
நீங்கள்‌ கிறிஸ்துவுக்குப்‌ புறம்பே இருந்தால்‌, தவற விடக்‌ கூடிய எல்லா 
வற்றைக்‌ குறித்தும்‌ சிந்தித்துப்‌ பாருங்கள்‌. நீங்கள்‌ அவருக்குப்‌ புறம்பே 
இருக்கையில்‌, மனிதருடன்‌ அவர்‌ சந்திக்கும்‌ இடத்திற்குப்‌ புறம்பே 
இருக்கின்றீர்கள்‌. நீங்கள்‌ எவ்வளவுதான்‌ தேவபக்தியுடைவராய்‌ 
இருப்பினும்‌, நீங்கள்‌ உண்மையாக தேவனைச்‌ சந்தித்தவர்களாகவோ 
அல்லது அவரிடத்தில்‌ வந்தவர்களாகவோ இருப்பதில்லை. நீங்கள்‌ இருக்கும்‌ 
(சபைக்குப்‌ புறம்பே உள்ள) நிலையில்‌ இருந்து கொண்டு அவருடன்‌ 
வாழவோ மற்றும்‌ நடக்கவோ முடியாது. நீங்கள்‌ இருக்கும்‌ நிலையில்‌ 
இருந்து கொண்டு அவர்‌ நியமித்த வழியில்‌ மற்றும்‌ கிறிஸ்தவரின்‌ இருதயம்‌ 
என்ற அவருடைய குறிக்கப்பட்ட இடத்தில்‌ அவரை நீங்கள்‌ ஆராதிக்க 
முடியாது. நீங்கள்‌ கிறிஸ்துவின்‌ சாரீரத்திற்குப்‌ புறம்பே இருந்தால்‌, 
வாழ்விலும்‌ நித்தியத்திலும்‌ நீங்கள்‌ தேவனுடன்‌ நடக்கும்படியாக 
இப்பொழுதே அவருடைய சரீரத்திற்குள்‌ பிரவேசிக்க முடிவு 
மேற்கொள்ளுங்கள்‌ (ரோமர்‌ 6:3). 

தேவனுடைய பிரசன்னத்தையும்‌ அளிப்புகளையும்‌ மகிழ்வுடன்‌ 
அனுபவிப்பதற்கு நீங்கள்‌ தேவனுடைய நோக்கத்திற்குரியதான இடத்தில்‌ 
இருக்க வேண்டும்‌. மோசே எகிப்துக்குச்‌ சென்று தேவனுடைய மக்களை 
விடுதலையாக்க வேண்டும்‌ என்பது மோசேக்கு தேவனுடைய நோக்கமாக 
இருந்தது. மோசே எதிர்த்‌ திசையில்‌ சென்றிருந்தால்‌ என்னவாகியிருக்கும்‌? 
அவர்‌ தேவனுடைய பிரசன்னம்‌, அளிப்புகள்‌ மற்றும்‌ வல்லமை ஆகியவை 











இல்லாதவராய்ச்‌ சென்றிருப்பார்‌. அவர்‌ தேவனுடைய நோக்கங்களுக்குப்‌ 
புறம்பே இருந்திருப்பாரென்றால்‌ இதுவே உண்மையாகும்‌. நினிவேக்குச்‌ 
செல்லும்படி யோனாவினிடத்தில்‌ தேவன்‌ கூறினார்‌, ஆனால்‌ யோனா 
தர்ஷ்ஸடூக்குப்‌ பயணப்பட்டார்‌. “அப்பொழுது யோனா 
யோப்பாவுக்குப்‌ போய்‌, தூர்ஷ்ஸ ஓக்கப்‌ போகிற ஒரு கப்பலைக்‌ கண்டு, கூலி 
கொடுத்து, தான்‌ கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி, 
அவர்களோடே தர்ஷீசுக்குப்போகக்‌ கப்பல்‌ ஏறினான்‌” (யோனா 1:3) என்று 
வேதாகமம்‌ கூறுகின்றது. யோனா தேவனுடைய தோழமையுடன்‌ 
நினிவேக்குச்‌ சென்றிருக்க முடியும்‌, ஆனால்‌ தர்ஷீசுக்கு அவ்விதம்‌ அவர்‌ 
செல்ல முடியாதிருந்தது. தர்ஷ்ஸ்‌ அல்ல; நினிவே தேவனுடைய 
நோக்கத்திற்குரியதான இடமாக இருந்தது. 

தேவனுடைய ஆலயமாயெ சபைக்குள்‌ வருகின்ற எவரொருவரும்‌ 
தேவனுடைய நோக்கங்களுக்குள்ளும்‌ மற்றும்‌ தேவன்‌ “உங்களுக்குப்‌ 
பிதாவாயிருப்பேன்‌, நீங்கள்‌ எனக்குக்‌ குமாரரும்‌ குமாரத்திகளு 
மாயிருப்பிர்கள்‌” (2 கொரி. 6:18) என்று கூறியிருக்கின்ற சரீரத்திற்குள்ளும்‌ 


113 


வருகின்றார்‌. ஒருவர்‌ கிறிஸ்தவராகும்‌ பொழுது களிமண்‌ வீடான 
அவருடைய சரீரமானது தேவனுடைய மகிமையுள்ள ஆலயமாகின்றது! 


படிப்பு மற்றும்‌ கலந்துரையாடலுக்கான 
கேள்விகள்‌ 

1. அகுஸ்தீன்‌ அவர்கள்‌, “ஓ தேவனே, எங்கள்‌ இருதயங்கள்‌ 
உம்மில்‌ இளைப்பாறுதலைக்‌ கண்டடையும்‌ வரைக்கும்‌ 
அமைதியற்று இருக்கின்றன” என்று கூறினார்‌. இந்தக்‌ கூற்று 
அர்த்தப்படுத்துவது என்ன? 

2. தேவனிடம்‌ நாம்‌ ஐக்கியம்‌ கொள்ளும்படி தேவன்‌ 
விரும்புகின்றார்‌ என்பதற்கு நாம்‌ பெற்றுள்ள ஆதாரம்‌ 
என்ன? இது உண்மையாயிருக்கிறதென்று நம்புவதற்குக்‌ 
காரணங்களை அட்டவணைப்படுத்தவும்‌. 

3. தேவன்‌ நம்முடைய ஐக்கியத்தை விரும்புகின்றார்‌ 
என்று போதிக்கும்‌ வேத வசனப்‌ பகுதிகளை 
அட்ட வணைப்படுத்தவும்‌. 

4. சபையானது எவ்விதத்தில்‌ தேவனும்‌ மனிதனும்‌ “சந்திக்கும்‌ 
இடமாக” உள்ளது? 

5. பழைய ஏற்பாட்டின்‌ காலத்தில்‌ தேவனும்‌ மனிதரும்‌ 
எவ்விதத்தில்‌ ஐக்கியம்‌ கொண்டிருந்தனர்‌? 

6. கிறிஸ்துவின்‌ யுகத்தில்‌ சபையானது தேவனுடைய 
“வாசஸ்தலமாக”” இருப்பது எப்படி என்பது பற்றிக்‌ 
கலந்துரையாடவும்‌. 

7. கூடாரமானது தேவனுடைய வாசஸ்தலம்‌ என்பதை அது 
இஸ்ரவேல்‌ மக்களுக்கு எவ்விதம்‌ நினைவூட்டியது? 

8. தேவன்‌ கிறிஸ்தவர்களுக்குள்‌ வாசம்பண்ணும்‌ இரு 
வழிமுறைகள்‌ பற்றிக்‌ கலந்துரையாடவும்‌ (1 கொரி. 6:18, 19; 
3:16). 

9. கிறிஸ்துவின்‌ சபையானது “ஆராதிக்கின்ற இடமாக? 
இருப்பது எவ்விதம்‌? 

10. இயல்பான (பூமிக்குரிய) இடங்களை உண்மையான 
ஆராதனையுடன்‌ தொடர்பு படுத்திக்‌ கலந்துரையாடவும்‌. 

11. பழைய உடன்படிக்கைப்‌ பிரமாணத்தின்கழ்‌ அனு 





பவிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு எதிர்‌ நிலையில்‌, சபை 
தேவனுடைய ஆலயமாக இருப்பதால்‌, இன்றைய நாட்களில்‌ 
நாம்‌ மகிழ்வுடன்‌ அனுபவிக்கும்‌ ஆசீர்வாதங்களை 
அட்டவணைப்படுத்தவும்‌. 

12. இன்றைய நாட்களில்‌ எவ்விதம்‌ நாம்‌ தேவனுடைய 
ஆலயத்தில்‌ பிரவேசிக்கன்றோம்‌? 


114 


10 
க்றுஸ்துவின்‌ மந்தை 


“இந்தத்‌ தொழுவத்திலுள்ளவைகளல்லாமல்‌ வேறே ஆஃடகெளும்‌ 
எனக்கு உண்டு; அவைகளையும்‌ நான்‌ கொண்டுவர வேண்டும்‌, 
அவைகள்‌ என்‌ சத்தத்துக்குச்‌ செவிகொடுக்கும்‌, அப்பொழுது ஒரே 
மந்தையும்‌ ஓரே மேய்ப்பனுமாகும்‌ ” (யோவா. 10:16). 


“.. உங்களைக்‌ குறித்தும்‌ ... பரிசுத்த ஆவி உங்களைச்‌ 
சண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதைய/ங்‌ குறித்தும்‌, 
எச்சரிக்கையாயிருங்கள்‌ ” (அப்‌. 20:28). 


பொறுப்புக்களினால்‌ நான்‌ மூழ்கடிக்கப்படும்‌ பொழுது, ஊக்கம்‌ 
குன்றிப்‌ போன கடிகாரம்‌ பற்றிய குழந்தைகளின்‌ கதையை நான்‌ 
சிந்திப்பதுண்டு. தாத்தா கடிகாரம்‌ ஒன்று தான்‌ ஒவ்வொரு ஆண்டும்‌ துடிக்க 
வேண்டிய எண்ணிக்கையை கணக்கிட்டுப்‌ பார்த்து, அந்த எண்ணிகை 
யானது அதற்குத்‌ தள்ளாட்டம்‌ கொடுப்பதாயிருந்தது. திகைப்பூட்டும்‌ 
அந்தப்‌ பெரிய எண்ணிக்கையை அது நினைத்துப்‌ பார்த்த வேளையில்‌ இனி 
துடிப்பதை விட்டுவிட வேண்டும்‌ என்று அது முடிவு செய்யுமளவுக்கு அதிக 
சோர்வடைந்தது. அத்தனை தரம்‌ தன்னால்‌ துடிக்க முடியாது என்று அது 
முடிவு செய்தது. அதனுடைய நம்பிக்கையிழந்த நிலையைக்‌ கண்ட சக 
கடிகாரம்‌ ஒன்று அதனுடன்‌ பேசத்‌ தொடங்கிற்று. தாத்தா கடிகாரம்‌ துடிக்க 
வேண்டியது ஒரு வேளையில்‌ ஒரு நாள்‌ மாத்திரமே, ஒருவேளையில்‌ ஒரு 
மணி மாத்திரமே, ஒரு வேளையில்‌ ஒரு நிமிடம்‌ மாத்திரமே, ஒரு 
வேளையில்‌ ஒரு துடிப்பு மட்டுமே அது துடிக்க வேண்டும்‌ என்பதை 
நினைவு படுத்தச்‌ சக கடிகாரம்‌ அதற்கு உதவிற்று. அதனுடைய புத்தி 
மதியானது தாத்தா கடிகாரத்தின்‌ சோர்வைக்‌ குணப்படுத்திற்று. ஒரு 
வேளையில்‌ ஒரு துடிப்பு மட்டுமே துடிக்க வேண்டும்‌ என்ற உண்மையைச்‌ 
சிந்தித்துப்‌ பார்த்தலானது அதன்‌ ஆவியை உயிர்ப்பித்தது, வாழ்க்கையைப்‌ 
பற்றிய புதிய புறக்‌ கண்ணோட்டத்தைக்‌ கொடுத்தது, மற்றும்‌ அது மீண்டும்‌ 
துடிக்கத்‌ தொடங்கும்படி ஏவிற்று. 

நமது கர்த்தர்‌, “ஆகையால்‌, நாளைக்காகக்‌ கவலைப்பாடாதிருங்கள்‌; 
நாளையத்தினம்‌ தன்னுடையவைகளுக்காகக்‌ கவலைப்படும்‌. அந்தந்த 
நாளுக்கு அதினதின்‌ பாடு போதும்‌” (மத்‌. 6:34) என்று புத்திமதி கூறினார்‌. 
வாழ்வு என்பது ஒரு வேளையில்‌ ஒரே ஒரு நாள்‌ மட்டுமே வாழப்படுகின்றது 











115 


என்பதை நினைவு படுத்திக்கொள்வதே சோர்வுக்கு ஒரு பரிகாரம்‌ ஆகும்‌. 

நீங்கள்‌ பயம்‌ நிறைந்தவராக இருக்கின்றீர்களா? தேவனுடைய 
மக்களை மேற்கொள்ளும்‌ பொல்லாங்கின்‌ மிகப்‌ பெரிய வல்லமையைப்‌ 
பற்றி நீங்கள்‌ கவலைப்படுகின்றீர்களா? நாளைய தினம்‌ எதனைக்‌ கொண்டு 
வருமோ என்று நீங்கள்‌ கவலைப்படுகின்றீர்களா? கர்த்தருக்கான உங்களது 
கடமைகளை நிறைவேற்றுவதில்‌ நீங்கள்‌ இடர்ப்பாடு அடை கின்றீர்களா? 

இந்த பயங்களைப்‌ பற்றியும்‌ மற்றும்‌ பல பயங்களைப்‌ பற்றியும்‌ 
விளக்கத்துடன்‌ இயேசு யோவான்‌ 10ல்‌ எடுத்துரைத்தார்‌. தம்மைப்‌ 
பின்பற்றுபவர்களைப்‌ பற்றி அவர்‌ தம்முடைய மந்தை என்பதாகக்‌ கூறினார்‌ 
மற்றும்‌, அவர்களுடனான தம்முடைய உறவை, ஒரு மேய்ப்பன்‌ தன்‌ 
ஆடுகளுடன்‌ கொண்டுள்ள உறவுக்கு ஒப்பனையாகச்‌ சித்தரித்தார்‌. நீங்கள்‌ 
பயம்‌ நிறந்தோ அல்லது கவலைப்பட்டோ இருக்கும்‌ பொழுது அவருடைய 
விளக்கத்தை நினைவுபடுத்திக்‌ கொள்ளுங்கள்‌. அது “உலகத்திலிருக்கிற 
வனிலும்‌ உங்களிலிருக்றெவர்‌ பெரியவர்‌” (1 யோவா. 4:4) என்ற உணர்‌ 
வறிவுடன்‌ உங்களை ஆறுதல்‌ படுத்தும்‌. அது இயேசுவைப்‌ பின்பற்றுபவர்‌ 
பெற்றுக்‌ கொள்ளும்‌ மாபெரும்‌ அன்பையும்‌ அக்கறையையும்‌ கூட 
உங்களுக்கு நினைவு படுத்தும்‌. 

இயேசு எதிர்காலத்தில்‌ தம்‌ சபை என்று அழைக்கவிருந்த (மத்‌. 16:18) 
கும்‌ பின்பற்றாளர்களுடன்‌ கொண்டிருக்கப்‌ போகும்‌ உறவுமுறையை 
எதிர்பார்த்திருந்த நிலையில்‌, அந்த வேளையில்‌ தம்மைப்‌ பின்பற்றுபவர்‌ 
களுடன்‌ தம்‌ உறவு முறையைப்‌ பற்றிப்‌ பேசுவதற்கு இந்த விளக்கத்தைப்‌' 
பயன்‌ படுத்தினார்‌. நல்ல மேய்ப்பன்‌ தன்‌ ஆடுகளுக்காகத்‌ தனது உயிரையே 
கையளிப்பதை இந்த ஒப்பீடானது சித்தரிக்கன்றது (யோவா. 10:15, 17, 18). 
இது இயேசு சிலுவையில்‌ அறையப்‌ படுதல்‌ பற்றிய ஒரு நேரடிக்‌ குறிப்பாக 
உள்ளது, அந்தச்‌ செயலின்‌ வழியாகவே அவர்‌ சபையைக்‌ கிரயம்‌ 
கொண்டார்‌ (அப்‌. 20:28; எபே. 5:25). அவர்‌ தம்மிடம்‌ வரவிருந்த மற்ற 
ஆடுகளைப்‌ பற்றிப்‌ பேசினார்‌: “இந்தத்‌ தொழுவத்திலுள்ளவைகளல்லாமல்‌ 
வேறே ஆடுகளும்‌ எனக்கு உண்டு; அவைகளையும்‌ நான்‌ கொண்டு வர 
வேண்டும்‌, அவைகள்‌ என்‌ சத்தத்துக்குச்‌ செவி கொடுக்கும்‌, அப்பொழுது 
ஒரே மந்தையும்‌ ஒரே மேய்ப்பனுமாகும்‌” (யோவா. 10:16). இன்றைய 
நாட்களில்‌ சபையானது கிறிஸ்துவின்‌ மந்தையாகக்‌ காணப்படுதல்‌ 
வேண்டும்‌ என்று இந்த வசனங்கள்‌ நமக்குக்‌ காண்பிக்கின்றன. 

சபையை அவருடைய மந்தையாகச்‌ சிந்தித்தல்‌ என்பது கிறிஸ்து 
தம்முடைய சபைக்குச்‌ செய்திருக்கின்றதை நாம்‌ பாராட்டக்‌ காரணமாகும்‌. 
ஆகையால்‌, நாம்‌ “கிறிஸ்துவின்‌ மந்தையாகிய சபையுடன்‌ அவருக்கு உள்ள 
உறவுமுறை என்ன? மேய்ப்பன்‌ என்ற வகையில்‌ கிறிஸ்து தம்முடைய 
சபைக்குச்‌ செய்வது என்ன?” என்று கேட்போமாக. 





கிறிஸ்து சபைக்குக்‌ கர்த்தராக இருக்கின்றார்‌ 
கிறிஸ்து சபைக்குக்‌ கர்த்தராயிருக்கின்றார்‌ என்பதே இந்த ஒப்பீட்டின்‌ 
மூலமாகக்‌ தெளிவாகின்ற முதல்‌ சத்தியமாக உள்ளது. இயேசு தம்மை 


116 


ஒப்பிட்டுக்‌ கூறும்‌ மேய்ப்பன்‌ ஆடுகளின்‌ சொந்தக்காரனாக இருக்கின்றான்‌; 
இவர்‌ (இயேசு), மந்தையின்‌ இராஜரீக ஆளுநராக இருக்கின்றார்‌. 

மந்தைக்குள்‌ பிரவேசிக்கும்‌ எவரும்‌ கிறிஸ்துவின்‌ உடைமையாகி 
விடுகின்றார்‌, இது ஆடு என்பது மேய்ப்பனின்‌ சொந்த உடைமையாயிருப்‌ 
பதைப்‌ போன்றதாகும்‌. உரிமைத்துவம்‌ என்ற கருத்தானது இரண்டு 
இசைகளில்‌ செல்லுகின்றது: முதலாவது இது, ஆடுகள்‌ மேய்ப்பனுக்காக 
உயிர்‌ வாழ்கின்றன என்பதை மறைமுகமாக உணர்த்துகின்றது. நாம்‌ 
கிறிஸ்துவைச்‌ சேர்ந்தவர்கள்‌ /றிஸ்துவுக்குரியவர்கள்‌ என்பதால்‌, நாம்‌ 
கிறிஸ்துவின்‌ ஊழியர்களாய்‌ இருக்கின்றோம்‌ (பிலி. 1:1). இரண்டாவது 
இது, மேய்ப்பன்‌ ஆடுகளுக்காக உயிர்‌ வாழ்கின்றான்‌ என்பதைச்‌ சுட்டிக்‌ 
காட்டுகின்றது. ஆடுகளின்‌ சொந்தக்காரன்‌ என்ற வகையில்‌, மேய்ப்பன்‌ 
ஆடுகளின்மீது அன்புகூருகின்றான்‌ மற்றும்‌ அவைகளைப்‌ பாதுகாக்கத்‌ 
தேவையானவற்றை அளிக்கின்றான்‌. உரிமைத்துவம்‌ என்டது அத்துடன்‌ ஒரு 
பாரமான பொறுப்பைக்‌ கொண்டதாக உள்ளது, மற்றும்‌ நல்ல மேய்ப்பன்‌ 
அந்தப்‌ பொறுப்பை நிறைவேற்றுகின்றான்‌. 

“பெற்றோர்கள்‌ தங்கள்‌ குழந்தைகளின்மேல்‌ அக்கறையாய்‌ இருப்பது 
போல மற்றவர்‌ எவரும்‌ அவர்கள்மேல்‌ அக்கறையாயிருப்பதில்லை” என்று 
யாரோ ஒருவர்‌ கூறியுள்ளார்‌. இந்த உண்மைக்கான காரணம்‌ தெளிவாக 
உள்ளது: பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளை தங்களுக்கே உரிய தனிச்‌ 
சிறந்தவர்களாகப்‌ புரிந்து உணர்கின்றனார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளை 
இவ்வுலகிற்குக்‌ கொண்டு வந்தனர்‌; அவர்கள்‌ ஒரே மாம்சமும்‌ இரத்தமும்‌ 
கொண்டவர்களாய்‌ இருக்கின்றனர்‌; அவர்களே அப்பிள்ளைகளுக்குப்‌ 
பொறுப்பாளர்களாய்‌ உள்ளனர்‌. அவர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளினால்‌ அகம்‌ 
மகிழ்ந்து, அவர்களுக்குத்‌ தேவையானவற்றை அளித்து, அவர்களின்‌ 
எதிர்காலத்திற்காகத்‌ இட்டமிடுகன்றனர்‌. 

தேவனுடைய வல்லமையுள்ள குமாரனான கிறிஸ்து தம்‌ சொந்த 
மானவர்களுக்கு முற்றிலும்‌ மற்றும்‌ கனிவுடன்‌ அக்கறை செலுத்துவார்‌ 
என்பதில்‌ நாம்‌ நிச்சயமாய்‌ இருக்க முடியும்‌. நன்றி செலுத்தும்‌ ஒரு 
சங்கீதத்தில்‌ தாவீது தனது சரீரத்‌ தேவைகளுக்கு தேவனுடைய தொடர்ந்த 
கவனிப்புக்கு நன்றி செலுத்தினார்‌: “நான்‌ இளைஞனாயிருந்தேன்‌, முதிர்‌ 
வயதுள்ளவனுமானேன்‌; ஆனாலும்‌ நீதிமான்‌ கைவிடப்பட்ட தையும்‌ 
அவன்‌ சந்ததி அப்பத்துக்கு இரந்து திரிறெதையும்‌ நான்‌ காணவில்லை” 
(சங்‌. 37:25). மலைப்‌ பிரசங்கத்தில்‌ இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு, 
“ஆகையால்‌, என்னத்தை உண்போம்‌, என்னத்தைக்‌ குடிப்போம்‌, 
என்னத்தை உடுப்போம்‌ என்று, கவலைப்படாகதிருங்கள்‌” (மக்‌. 6:31) என்று 
புத்தி கூறினார்‌. இயேசு, “திருடன்‌ திருடவும்‌ கொல்லவும்‌ அழிக்கவும்‌ 
வருகிறானேயன்றி வேறொன்றுக்கும்‌ வரான்‌; நானோ அவைகளுக்கு ஜீவன்‌ 
உண்டாயிருக்கவும்‌, அது பரிபூரணப்படவும்‌ வந்தேன்‌” (யோவா. 10:10) 





என்று கூறினார்‌. நமது நல்ல மேய்ப்பர்‌ நம்மை சொந்தமாகக்‌ 
கொண்டுள்ளார்‌, மற்றும்‌ நமது சரீர, ஆவிக்குரிய தேவைகளை அவர்‌ 
காண்கின்றார்‌. 

இந்த சத்தியமானது நம்மை மிகப்‌ பெரிய அளவில்‌ (நன்முறையில்‌) 


117 


பாதிக்க வேண்டும்‌. கிறிஸ்து நம்மை சொந்தமாகக்‌ கொண்டுள்ளார்‌ என்பது 
அவர்‌ நமக்குப்‌ பொறுப்பாளராய்‌ இருக்கின்றார்‌ என்று அர்த்தப்படுகின்றது. 
நாம்‌ ஏன்‌ கவலைப்பட வேண்டும்‌? நாம்‌ ஏன்‌ பயப்பட வேண்டும்‌? 
உங்களைக்‌ கவனித்துக்‌ கொண்டுள்ள நல்ல மேய்ப்பரின்மேல்‌ 
நம்பிக்கையாய்‌ இருங்கள்‌. இயேசுவைக்‌ கர்த்தரென்று பின்பற்றுவதே நமது 
ஓரே கட்டுப்பாடு ஆகும்‌; அவர்‌ மற்ற எல்லாவற்றையும்‌ கையாளுகின்றார்‌. 


கிறிஸ்து சபையை வழிநடத்துகின்றார்‌ 
இரண்டாவதாக, “நல்ல மேய்ப்பர்‌” என்ற ஓப்புமையானது கிறிஸ்து 
சபையை வழிநடத்துகின்றார்‌ என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றது. 
ஆடுகள்‌ மேய்ப்பனைப்‌ பின்பற்றுவது போல்‌, சபையானது கிறிஸ்துவைப்‌ 
பின்பற்றுகின்றது. நாம்‌ அவரது குரலை அடையாளம்‌ கண்டு அதற்குப்‌ பதில்‌ 
அளிக்கின்றோம்‌. இயேசு பின்வருமாறு கூறினார்‌: 


மெய்யாகவே மெய்யாகவே நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌; 
ஆட்டுத்‌ தொழுவத்துக்குள்‌ வாசல்‌ வழியாய்ப்‌ பிரவேசியாமல்‌, வேறு 
வழியாய்‌ ஏறுறெவன்‌ கள்ளனும்‌ கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான்‌. 
வாசல்‌ வழியாய்ப்‌ பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின்‌ மேய்ப்பனா 
யிருக்கிறான்‌. வாசலைக்‌ காக்கிறவன்‌ அவனுக்குத்‌ திறக்கிறான்‌; 
ஆடுகளும்‌ அவன்‌ சத்தத்துக்குச்‌ செவி கொடுக்கிறது. அவன்‌ தன்னு 
டைய ஆடுகளைப்‌ பேர்‌ சொல்லிக்‌ கூப்பிட்டு, அவைகளை வெளியே 
நடத்திக்‌ கொண்டு போகிறான்‌ (யோவா. 10:1-3). 


மேய்ப்பன்‌ தனது ஆடுகளை ஒவ்வொரு இரவிலும்‌, ஒரே ஒரு 
வாசலையுடைய சுவர்களால்‌ அடைக்கப்பட்ட மாதிரியிலான பட்டியாகிய 
ஒரு பொதுவான தொழுவத்துக்குள்‌ கொண்டு வருவான்‌. அந்த வாசலில்‌ 
வாயிற்‌ காவலர்‌ ஒருவர்‌ இரவு முழுவதும்‌ நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பார்‌. 
காலையில்‌, மேய்ப்பன்‌ அங்கு வந்து வாயிற்காவலனால்‌ அடையாளம்‌ 
காணப்படுவார்‌. பின்பு அவர்‌ அந்தத்‌ தொழுவத்திற்குள்‌ அனுமதிக்கப்பட்டு, 
தனது ஆடுகளைத்‌ தன்னிடத்திற்கு அழைத்து, அவைகளை மேய்ச்சலுக்கு 
நடத்திச்‌ செல்லுவான்‌. ஒரு திருடனோ அல்லது கொள்ளைக்காரனோ 
கொழுவத்தினுள்‌ செல்வதற்குச்‌ சுவர்‌ ஏறிக்‌ குதிப்பான்‌. அவன்‌ வாயிற்‌ 
காவலரால்‌ அடையாளம்‌ புரிந்து கொள்ளப்பட மாட்டான்‌, மற்றும்‌ 
தொழுவத்திற்குள்‌ நுழைய அனுமதிக்கப்பட மாட்டான்‌. 

மேலும்‌ இயேசு, “அவன்‌ தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட 
பின்பு, அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான்‌, ஆடுகள்‌ அவன்‌ 
சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால்‌ அவனுக்குப்‌ பின்‌ செல்லுகிறது. 
அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால்‌ அவைகள்‌ அந்நியனுக்குப்‌ 
பின்‌ செல்லாமல்‌, அவனை விட்டோடிப்போம்‌” (யோவா. 10:4, 5) என்றும்‌ 
கூறினார்‌. காலையில்‌ மேய்ப்பன்‌ தனது ஆடுகளைக்‌ கூட்டிச்‌ செல்ல 
வருகையில்‌, அவன்‌ மந்தைக்கு முன்பாக நடந்து மட்டுமே சென்று 
அவைகளை அழைப்பான்‌. அவனது ஆடுகள்‌ அவனது குரலைக்‌ கேட்டு 








118 


அவனிடத்திற்கு ஓடும்‌. ஒரு ஆடு தொழுவத்தை விட்டுச்‌ செல்லுகையில்‌ 
மேய்ப்பனைத்‌ தவிர அதற்குப்‌ பாதுகாப்பு எதுவும்‌ இருப்பதில்லை. 
அவைகள்‌ பயமின்றிப்‌ புல்‌ மேயவும்‌, இடையூறிலிருந்து விடுதலையாய்‌ 
இருக்கவும்‌ அவனையே முற்றிலுமாகச்‌ சார்ந்துள்ளன. 

மேய்ப்பன்‌ தனது மந்தைக்கு எல்லா வகையிலும்‌ எஜமானனாக 
இருக்கின்றான்‌. அவன்‌ வழி நடத்தும்‌ இடங்கள்‌ யாவற்றுக்கும்‌ ஆடுகள்‌ 
செல்லும்‌. அவைகள்‌ அவனுடைய வழி நடத்துகலின்‌ கீழும்‌, அவனுடைய 
ஞானத்தின்‌ கீழும்‌ இருந்தன. எல்லா விலங்குகளிலும்‌, ஆடுகளே பண்பியல்‌ 
பில்‌ கீழ்ப்படிந்து பின்பற்றுபவைகளாக உள்ளன. அவைகள்‌ திசை பற்றிய 
நல்லதொரு அறிவுணர்வு இல்லாதவைகளாய்‌ உள்ளன. அவைகளின்‌ சொந்த 
வழியில்‌ விடப்பட்டால்‌ அவைகள்‌ விபத்துக்கள்‌ நடக்கும்‌ இடத்தையே 
நோக்குகின்றன. இருப்பினும்‌, தக்க முறையில்‌ வழிநடத்தப்படுகையில்‌ 
அவைகள்‌ நல்லதொரு வாழ்வை மகிழ்வுடன்‌ அனுபவிக்கின்றன. 

இந்த வகையில்‌ நாம்‌ ஆடுகளைப்‌ போல இருக்கின்றோம்‌. வழி 
நடத்துதல்‌ இல்லாத போது நாம்‌, உதவிக்கரம்‌ தேடித்‌ தடுமாறும்‌ 
பார்வையற்ற மனிதர்கள்‌ போல இடறுகின்றோம்‌. ஏசாயா, “நாமெல்லாரும்‌ 
ஆடுகளைப்போல வழிதப்பித்‌ இரிந்து, அவனவன்‌ தன்தன்‌ வழியிலே 
போனோம்‌...” (ஏசா. 53:6) என்று எழுதினார்‌. எரேமியா, “கர்த்தாவே, மனு 
ஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும்‌, தன்‌ நடைகளை 
நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும்‌ அறிவேன்‌” (எரே. 10:23) 
என்று கூறினார்‌. நாம்‌ சரியான வழி நடத்துதலைக்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌, இல்லையென்றால்‌ துன்பம்‌ நமக்காகக்‌ காத்திருக்கின்றது. 


ஆடுகளுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன்‌ எப்படியிருக்கன்றாரோ, 
அப்படியே நமக்கு இயேசுவும்‌ இருக்கின்றார்‌ 
அவர்‌ நம்மை நடத்துறெவராகவும்‌ நமது 
வழிகாட்டியாகவும்‌ இருக்கின்றார்‌. 


ஆடுகளுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன்‌ எப்படியிருக்கின்றாரோ, அப்படியே 
நமக்கு இயேசுவும்‌ இருக்கின்றார்‌ - அவர்‌ நம்மை நடத்துகிறவராகவும்‌ நமது 
வழிகாட்டியாகவும்‌ இருக்கின்றார்‌. அவர்‌ சபைக்குத்‌ தலையாகவும்‌ 
(எபே. 5:23), நமக்கு மகிமையைக்‌ கொண்டு வருகின்றவராக நமது 
இரட்சிப்பின்‌ அதிபதியாகவும்‌ (எபி. 2:10) இருக்கின்றார்‌. அவரை நாம்‌, 
“தேவனால்‌ நமக்கு ஞானமும்‌ நீதியும்‌ பரிசுத்தமும்‌ மீட்பும்‌” (1 கொரி. 1:30) 
என்பதாகக்‌ காண்கின்றோம்‌. நமது திறமையின்மைகளைப்‌ பற்றிய 
உணர்வுடையவர்களாயிருத்தல்‌ மற்றும்‌ நமக்குக்‌ காரணமாயிருக்கின்றவர்‌ 
பற்றிய உணர்வானது கிறிஸ்தவ இனத்தின்‌ மையப்‌ பணியான 
“விசுவாசத்தைக்‌ துவக்குகிறவரும்‌ முடிக்றெவருமாயிருக்றெ இயேசுவை 
நோக்கி” (எபி. 12:1) என்பதை நாம்‌ புரிந்துணரச்‌ செய்கின்றது. நாம்‌ அவரை 
நோக்கிக்‌ கொண்டிருப்பது மட்டுமின்றி, அவரை நமது தலைவராகவும்‌ 


119 


கர்த்தராகவும்‌ நோக்குகின்றோம்‌. 

ஏற்ற இறக்கங்களும்‌, குறுகிய வளைவுகளும்‌ மற்றும்‌ கணவாய்‌ போன்ற 
மேற்பகுதிகளும்‌ உடைய மலைப்பாகைச்‌ சாலையில்‌, நள்ளிரவு வேளையில்‌ 
கார்‌ ஒன்றில்‌ முன்‌ விளக்குகள்‌ இல்லாமல்‌ அதை ஓட்டிச்‌ செல்ல 
முயற்சிப்பதைக்‌ கற்பனை செய்து பாருங்கள்‌. அப்படிச்‌ செய்வதென்பது 
தற்கொலைக்குச்‌ சமமானதாக இருக்கும்‌. விபத்து ஒன்று தவிர்க்க 
முடியாததாகி விடும்‌; விபத்து எப்பொழுது எங்கு நடக்கும்‌ என்பதை 
மட்டும்‌ நீங்கள்‌ அறியாதிருப்பீர்கள்‌. இந்தச்‌ சூழ்நிலையானது, பாவம்‌ 
நிறைந்த ஒரு நபர்‌, தெய்வீக வழி நடத்துதலின்றி இவ்வுலகில்‌ தமது வழியில்‌ 
செல்ல முயற்சிக்கும்‌ செயலின்‌ மிகச்‌ சரியான ஒரு சித்தரிப்பாக உள்ளது. 
காரில்‌ முன்‌ விளக்குகள்‌ இன்றி அதை அபாயகரமான சாலையில்‌ ஓட்ட 
முயலும்‌ நபரைப்‌ போலவே இவர்‌ அழிவை நோக்கி முன்‌ செல்லுகின்றார்‌! 

இருப்பினும்‌, வாழ்வின்‌ மலைகளிலும்‌, பள்ளத்தாக்குகளிலும்‌, 
குழிகளிலும்‌ மற்றும்‌ கணவாய்களிலும்‌ நமக்கு பயம்‌ பற்றிக்‌ கொள்ளாத 
படிக்குத்‌ தம்முடைய ஆடுகளுக்கு தெய்வீக வழி நடத்துதலைத்‌ தருவதாக 
இயேசு நமக்கு நிச்சயப்படுத்தியுள்ளார்‌. இயேசுவை நமது முன்னோடி 
யாகக்‌ கொண்டிருக்கையில்‌ நாம்‌ வாழ்வின்‌ பயணத்தை மேற்கொள்ளுகை 
யில்‌ ஓய்வாய்‌ இருக்க முடியும்‌. 

ஆப்பிரிக்கக்‌ காடுகளின்‌ பகுதியில்‌ தங்கள்‌ பயணத்தைத்‌ தொடங்யெ 
வேட்டைக்காரர்களின்‌ குழு ஒன்று தங்கள்‌ வழிகாட்டியினிடத்தில்‌, 
“உங்களிடம்‌ வரைபடம்‌ ஒன்றுள்ளதா?” என்று கேட்டனர்‌. அதற்கு அவர்‌, 
“நானே உங்கள்‌ வரைபடமாய்‌ இருக்கிறேன்‌!” என்று பதில்‌ அளித்தார்‌. 
இதுவே இயேசு தம்முடைய வசனத்தின்‌ மூலமாக நம்முடன்‌ ஏற்படுத்து 
கின்ற அவருடைய உறவாக உள்ளது. அவர்‌ நமது வரைபடமாக உள்ளார்‌! 
“இயேசுவைப்‌ பின்பற்றாமல்‌ ஒருவர்‌ அவர்‌ கூறுவதைக்‌ கேட்க முடியும்‌, 
ஆனால்‌ இயேசு கூறுவதைக்‌ கேட்காமல்‌ ஒருவர்‌ அவரைப்‌ பின்பற்ற 
முடியாது” என்று யாரோ ஒருவர்‌ கூறினார்‌. நாம்‌ அவரது வசனத்தைக்‌ 
கவனித்து, அவரைப்‌ பின்பற்றுகன்றோம்‌. 

இலக்கு அமைப்பதில்‌ நாம்‌ மிகவும்‌ வறிய கருத்துடையவர்களாய்‌ 
இருக்கன்றோம்‌ என்ற புரிந்து கொள்ளுதலை எதிர்நோக்கிய நிலையில்‌ 
இருத்தல்‌ என்பது நம்மை ஊக்கமிழக்கச்‌ செய்யக்‌ கூடும்‌, ஆனால்‌ எல்லா 
ஞானமும்‌ தவறின்மையும்‌ கொண்ட ஒரு மேய்ப்பரை நாம்‌ பெற்றுள்ளோம்‌ 
என்ற புரிந்துகொள்ளுதலானது நமது ஏமாற்றத்தை நமக்குள்ளாகவே 
இயேசுவுடன்‌ உள்ள உறவை முடிவற்ற வகையில்‌ பாராட்டும்‌ செயலுக்கு 
மாற்றுவதில்‌ நம்மை வழி நடத்துகின்றது. நமது மிகவும்‌ அவசியமான 
தேவையானது நமது சர்வ வல்ல, சகல ஞானமுள்ள தலைவரால்‌ 
தரப்படுகின்றது. 





கிறிஸ்து சபையை நேசிக்கின்றார்‌ 
மூன்றாவதாக, இந்த ஒப்புவமையானது கிறிஸ்துவை, சபையின்மீது 
அன்புகூர்ந்து அதற்காகத்‌ தம்முடைய ஜீவனையே கையளித்த ஒரு நல்ல 


120 


மேய்ப்பனாகச்‌ சித்தரிக்கின்றது. அவர்‌ ஆடுகளின்மேல்‌ அக்கறை செலுத்திக்‌ 
கவனிக்கின்றார்‌, மற்றும்‌ தமது ஜீவனைப்‌ பலியாகக்‌ தரும்‌ செயலால்‌ 
அவைகளைப்‌ பாதுகாப்பார்‌. இயேசு பின்வருமாறு கூறினார்‌: 


நானே நல்ல மேய்ப்பன்‌; நல்ல மேய்ப்பன்‌ ஆடுகளுக்காகத்‌ தன்‌ 
ஜீவனைக்‌ கொடுக்கிறான்‌. மேய்ப்பனாயிராதவனும்‌, ஆடுகள்‌ தனக்குச்‌ 
சொந்தமல்லாதவனுமான கூலியாள்‌ ஓநாய்‌ வருகிறதைக்‌ கண்டு 
ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறான்‌; அப்பொழுது ஓநாய்‌ ஆடுகளைப்‌ 
பீறி, அவைகளைச்‌ சிதறடிக்கும்‌. கூலியாள்‌ கூலிக்காக வேலை 
செய்கிறவனாகையால்‌ ஓடிப்‌ போகிறான்‌, ஆடுகளுக்காக அவன்‌ 
கவலைப்படான்‌. நானே நல்ல மேய்ப்பன்‌; பிதா என்னை அறிந்திருக்‌ 
கிறது போலவும்‌, நான்‌ பிதாவை அறிந்திருக்கிறது போலவும்‌, நான்‌ 
என்னுடையவைகளை அறிந்தும்‌, என்னுடையவைகளால்‌ அறியப்‌ 
பட்டுமிருக்கிறேன்‌; ஆடுகளுக்காக என்‌ ஜீவனையும்‌ கொடுக்கிறேன்‌ 
(யோவா. 10:11-15). 


நல்ல மேய்ப்பர்‌ என்ற வகையில்‌ இயேசு, இரு வகையான 
மேய்ப்பர்களுக்கு முற்றிலும்‌ மாறுபட்ட நிலையில்‌ நிற்கின்றார்‌. முதலாவது, 
அவர்‌ ஒரு கூலியாள்‌ போல, தனது பணியினால்‌ என்ன ஈட்ட முடியுமோ 
அதற்கு மட்டுமே பணியாற்றுகின்ற ஒரு மேய்ப்பனைப்‌ போல 
இருப்பதில்லை. கூலியாள்‌ கூலிக்காகவே வேலை செய்கின்றான்‌; அவன்‌ 
குனது கடமையைச்‌ செய்வதற்குக்‌ கூலி கொடுக்கப்படுகின்றது. அவன்‌ 
பொல்லாங்கானவனாகவோ அல்லது துன்மார்க்கனாகவோ இல்லா 
இருந்தும்‌, ஒரு உண்மையான மேய்ப்பன்‌ ஆடுகளின்‌ மேல்‌ கொண்டுள்ள 
அக்கறையை அவன்‌ கொண்டிருப்பதில்லை. அவனது கடமை 
நிறைவேறிவிட்டதென்றால்‌, அவன்‌ ஆடுகளின்மேல்‌ மற்ற கட்டுப்பாடு 
எதுவும்‌ அற்றவனாக விடுகின்றான்‌. இரண்டாவது, இயேசு சுயநல 
விஷயங்களுக்காகத்‌ தனது பணியை நிறைவேற்றத்‌ தவறிய உண்மையற்ற 
மேய்ப்பனைப்‌ போல்‌ இருப்பதில்லை. எசேக்கியேல்‌ தேவனுக்காகப்‌ பேசிய 
போது உண்மையற்ற மேய்ப்பனைப்‌ பற்றி விரிவான மொழிநடையில்‌ 
எழுதினார்‌: 


நீங்கள்‌ பலவீனமானவைகளைப்‌ பலப்படுத்தாமலும்‌, நசல்‌ 
கொண்டவைகளைக்‌ குணமாக்காமலும்‌, எலும்பு முறிந்தவைகளைக்‌ 
காயங்கட்டாமலும்‌, துரத்துண்டவைகளைக்‌ திருப்பிக்‌ கொண்டு 
வராமலும்‌, காணாமற்‌ போனவைகளைக்‌ தேடாமலும்‌ போய்‌, 
பலாத்காரமும்‌ கடூரமுமாய்‌ அவைகளை ஆண்டீர்கள்‌. மேய்ப்பன்‌ 
இல்லாததினால்‌ அவைகள்‌ சிதறுண்டு போயின; சிதறுண்டு 
போனவைகள்‌ காட்டு மிருகங்களுக்கெல்லாம்‌ இரையாயின. என்‌ 
ஆடுகள்‌ சகல மலைகளிலும்‌, உயரமான சகல மேடுகளிலும்‌ 
அலைப்புண்டு, பூமியின்‌ மீதெங்கும்‌ என்‌ ஆடுகள்‌ சிதறித்‌ திரிகிறது; 
விசாரிக்கிறவனுமில்லை, தேடுறெவனுமில்லை (எசே. 34:4-6). 


இந்த மேய்ப்டர்களில்‌ இருந்து இயேசு மாறுபட்ட வராய்‌ இருக்கின்றார்‌. 
அவர்‌ “நல்ல” மேய்ப்பராக இருக்கின்றார்‌. “நல்ல” என்பதற்கு இயேசு 


121 


பயன்படுத்திய சொற்றொடரானது பெரும்பாலும்‌ அழகிய” என்பதைப்‌ 
போல உள்ளது. அவர்‌ அழகிய மேய்ப்பராக இருக்கின்றார்‌. ஊழியம்‌ செய்ய 
அவருக்குக்‌ கூலி கொடுக்கப்படுவதில்லை, ஆனால்‌ அவர்‌ ஆடுகளின்மீது 
அன்புகூர்ந்ததினால்‌ ஊழியம்‌ செய்வதற்கு தம்முடைய ஜீவனைக்‌ கிரயம்‌ 
கொடுத்தார்‌. அவைகளின்‌ பாதுகாப்பிற்காக அவர்‌ தம்முடைய உயிரின்‌ 
இரத்தத்தைக்‌ ரெயம்‌ செலுத்தினார்‌. அபாயமானது பயமுறுத்தும்‌ பொழுது 
- ஒரு ஓநாய்‌ அல்லது சிங்கமானது மந்தையைக்‌ துன்புறுத்த வருகின்ற 
பொழுது - அவர்‌ அத்துன்பத்திலிருந்து தன்னைக்‌ காத்துக்‌ கொள்வதற்காக 
ஒளிந்து கொள்வதில்லை. அவர்‌ தம்முடைய ஜீவனுக்கு முன்னதாக 
ஆடுகளின்‌ ஜீவனையும்‌ பராமரிப்பையும்‌ முதலிடத்தில்‌ வைக்கின்றார்‌. 
இயேசு தம்முடைய பிதாவுடன்‌ கொண்டிருந்த யோவான்‌ 10:14, 
15ன்படியான ஒருமைப்பாடு மற்றும்‌ பொதுத்தன்மையுடைய நெருக்க 








மான, அன்புமிக்க உறவைப்‌ போன்றதொரு உள்ளார்ந்த உறவைத்‌ 
தம்முடைய ஆடுகளுடன்‌ கொண்டிருக்கின்றார்‌. அவர்‌ தம்முடைய 
ஆடுகளுடன்‌ தாம்‌ கொண்டுள்ள உறவை அறியப்படுத்துவதற்கு “அறிதல்‌” 
என்ற வார்த்தையை இந்த இரண்டு வசனங்களில்‌ நான்கு முறை 
பயன்படுத்தினார்‌. இருள்‌ மற்றும்‌ வெளிச்சம்‌, வியாதி மற்றும்‌ ஆரோக்கியம்‌, 
அபாயம்‌ மற்றும்‌ சமாதானம்‌ ஆகிய நிலைகளில்‌ அவர்‌ தம்முடைய 
ஆடுகளுடன்‌ நிற்கின்றார்‌. அவர்‌ தம்முடைய ஆடுகளைத்‌ தனிப்பட்ட 
வகையில்‌ அறிகின்றார்‌. ஒவ்வொரு ஆடும்‌ அவருடைய நிலையான 
கவனிப்பு, அன்பு மற்றும்‌ அக்கறை ஆகியவற்றைப்‌ பெறுகின்றன. அவர்‌ 





தம்முடைய ஆடுகளை உற்சாகப்படுத்துகின்றார்‌, அவைகளைப்‌ பராமரிக்‌ 
கின்றார்‌ மற்றும்‌ அவைகளை மென்மையாகக்‌ கவனிக்கின்றார்‌; அபாய 
நேரத்தில்‌ அவர்‌ தம்முடைய பலத்தினால்‌ அவற்றைக்‌ காத்துப்‌ 
பேணுகின்றார்‌. 

ஒரு அணை உடைந்த பிறகு வெள்ளப்‌ பெருக்கு ஏற்பட்ட பகுதியில்‌ 
அகப்பட்டுக்‌ கொண்ட வயதான ஒரு தம்பதியரைப்‌ பற்றிய கதையொன்று 
கூறப்படுகின்றது. தண்ணீர்‌ உயர்ந்து கொண்டிருந்தது, மீட்புப்பணிகள்‌ 
நடந்து கொண்டிருந்தன. சூழ்ந்துள்ள தண்ணீரானது உயரமான 
இடத்திற்குச்‌ செல்வதை மிகவும்‌ முக்கியமான காரியமாக்கிற்று. ஒவ்வொரு 
நிமிடமும்‌ விலையேறப்‌ பெற்றதாயிருந்தது. அந்த முதிய தம்பதியர்‌ உதவி 
வருமென்று தங்கள்‌ வீட்டுக்‌ கூரையின்‌ மேல்‌ ஒன்றாகக்‌ காத்திருந்தனர்‌. 
மீட்புப்‌ படகொன்று வந்த பொழுது அதில்‌ ஒருவருக்கு மட்டுமே இடம்‌ 
இருந்தது. கணவர்தம்‌ மனைவியை மீட்டுச்‌ செல்லும்படி வலியுறுத்தினார்‌, 
ஆனால்‌ மனைவியான அப்பெண்மணி பிடிவாதமாக மறுத்து விட்டார்‌. 
அபாயத்தைப்‌ பொருட்படுத்தாது அவர்‌ தம்‌ கணவருடனே இருந்துவிட 
விரும்பினார்‌. நேரம்‌ வீணாக்கப்படக்‌ கூடாதிருந்தது; தண்ணீர்‌ வேகமாக 
முன்னேறிக்‌ கொண்டிருந்தது. மீட்புப்‌ படகின்‌ பொறுப்பாளராயிருந்தவர்‌, 
“நான்‌ இந்தப்‌ பயணிகளை விரைவாகப்‌ பாதுகாப்புள்ள இடத்திற்கு 
அழைத்துச்‌ செல்லுகிறேன்‌. உங்கள்‌ இருவருக்காகவும்‌ வேகமாகத்‌ திரும்பி 
வருவேன்‌. நான்‌ அதைச்‌ செய்ய முடியுமென்று நான்‌ நம்புகின்றேன்‌, ஆனால்‌ 
நாம்‌ ஒரு பெரிய இடர்ப்பாட்டை மேற்‌ கொள்ளுகின்றோம்‌. தண்ணீர்‌ மிக 





122 


வேகமாக உயர்ந்து கொண்டு வருகிறது” என்று அவர்களுக்குக்‌ கூறினார்‌. 
அவர்‌ உயர்ந்த தரைப்‌ பகுதிக்குச்‌ சென்று மற்ற பயணிகளை இறக்கிவிட்டு, 
மீண்டும்‌ திரும்பி வந்தார்‌, ஆனால்‌ பாய்ந்து விரைந்த தண்ணீரினால்‌ அந்த 
வீடும்‌, அந்தத்‌ தம்பதியரும்‌ மூழ்கடிக்கப்பட்டிருந்ததையே அவர்‌ கண்டார்‌. 
இந்த அன்பான துணைவியார்‌ தாமும்‌, தம்‌ கணவரும்‌ ஒன்றாய்‌ மரிக்கப்‌ 
போகிறோம்‌ என்பதை அறிந்திருந்தும்‌, தம்‌ கணவருடனே கூட இருந்து 
விட்டார்‌. இதைக்‌ காட்டிலும்‌ பெரிய அன்பு ஏதாவது இருக்கின்றதா? 
“ஒருவன்‌ தன்‌ சிநேகிதருக்காகத்‌ தன்‌ ஜீவனைக்‌ கொடுக்கிற அன்பிலும்‌ 
அதிகமான அன்பு ஒருவரிடத்திலுமில்லை” (யோவா. 15:13). மற்றவர்கள்‌ 
வாழ்வதற்காகத்‌ தாம்‌ மரிப்பது என்பது எல்லாவற்றிலும்‌ மாபெரும்‌ 
அன்பாக உள்ளது. நமது மேய்ப்பர்‌ இவ்வகையான அன்பை, ஆழமான 
வகையைச்‌ சேர்ந்த அன்பை, மரணக்கைக்‌ காட்டிலும்‌ பலத்த அன்பை 
உடையவராய்‌ இருக்கின்றார்‌. அவர்‌ ஆடுகளுக்காகத்‌ தம்முடைய 
ஜீவனையே கையளித்தார்‌ (எபே. 5:25). 

யோவான்‌ சுவிசேஷமானது முதல்‌ நூற்றாண்டின்‌ முடிவில்‌, ஒருவேளை 
இ.பி. 85-95ல்‌ எழுதப்பட்டிருக்கலாம்‌, என்பதை அனைத்து ஆதாரமும்‌ 
சுட்டிக்காட்டுகின்றது. ஆகையால்‌, அதன்‌ முதல்‌ வாசகர்கள்‌, இயேசு 
தம்முடைய ஆடுகளுக்காகத்‌ தமது ஜீவனைக்‌ கையளிப்பதாகக்‌ 
கூறியிருந்ததை அறிந்ததோடு, அவர்‌ உண்மையிலேயே அவ்வாறு 
செய்திருந்ததையும்‌ அறிந்திருப்பார்கள்‌. சபைக்காக அவர்‌ மரித்ததின்‌ மூலம்‌ 
அவர்‌ தம்முடைய ஆடுகளுக்காக அக்கறைப்படுவதன்‌ நிறைவான 
விளக்கத்தை வெளிப்படுத்தினார்‌. 

இந்த உண்மையானது நம்மை எவ்வளவாய்‌ இழுத்துக்‌ கட்ட 
வேண்டும்‌! நம்மை வழி நடத்துகின்ற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர்‌ 
ஒருவரை நாம்‌ பெற்றுள்ளோம்‌. நம்‌ ஒவ்வொருவரிலும்‌ அவர்‌ அன்பு 
கூருகின்றார்‌, மற்றும்‌ அவருடைய வழிநடத்துதலை மட்டுமின்றி, அவரது 
அன்பையும்‌ பாதுகாப்பையும்‌ கூட நமக்கு வாக்களித்திருக்கின்றார்‌. பவுல்‌, 
“நாம்‌ தேவனுக்குச்‌ சத்துருக்களாயிருக்கையில்‌, அவருடைய குமாரனின்‌ 
மரணத்தினாலே அவருடனே ஓப்புரவாக்கப்பட்டேோமானால்‌, 
ஒப்புரவாக்கப்பட்ட பின்‌ நாம்‌ அவருடைய ஜீவனாலே இரட்சிக்கப்படுவது 
அதிக நிச்சயமாமே” (ரோமர்‌ 5:10) என்று கூறினார்‌. நாம்‌ நமது பாவங்களில்‌ 
இருக்கையிலேயே இயேசு நமக்காக மரிக்குமளவுக்கு நம்மேல்‌ அன்பு 
கூர்ந்தாரென்றால்‌, இப்பொழுது அவருக்காக வாழவும்‌, அவருடைய 
ஆடுகளாய்‌ இருக்கவும்‌ நாம்‌ முயற்சி செய்கின்ற இந்த வேளையில்‌ அவர்‌ 
நமது இரட்சிப்புக்காக எவ்வளவு அதிகமாய்க்‌ கண்ணோக்குவார்‌? 


முடிவுரை 

யோவான்‌ 10ல்‌ கிறிஸ்துவின்‌ ஒப்புவமையானது சபை கிறிஸ்துவின்‌ 
மந்தையென்றும்‌, அதில்‌ உள்ள ஆடுகள்‌ யாவும்‌ அவரைச்‌ சார்ந்தது என்றும்‌ 
அறிவிக்கின்றது. அவர்‌, “இந்தத்‌ தொழுவத்திலுள்ளவைகளல்லாமல்‌ வேறே 
ஆடுகளும்‌ எனக்கு உண்டு; அவைகளையும்‌ நான்‌ கொண்டுவர வேண்டும்‌, 


123 


அவைகள்‌ என்‌ சத்தத்துக்குச்‌ செவி கொடுக்கும்‌, அப்பொழுது ஓரே 
மந்தையும்‌ ஒரே மேய்ப்பனுமாகும்‌” (யோவா. 10:16) என்று உரைத்தார்‌. 
“வேறே ஆடுகள்‌” என்று அவர்‌ குறிப்பிட்டது அவரது குரலைக்கேட்டு 
அவருடைய மந்தைக்குள்‌ வந்து சேரும்‌ புறஜாதியாராக இருக்க வேண்டும்‌ 
அல்லது குறைந்தபட்சம்‌ அவர்களை உள்ளடக்குவதாக இருக்க வேண்டும்‌. 
அவரது ஓப்புவமையானது ஒரே மந்தையையும்‌ ஒரே மேய்ப்பரையும்‌ 
உடையதாகும்‌. ஒன்று நாம்‌ அவரது மந்தையில்‌ ஒரே மேய்ப்பரின்‌ கழ்‌ 
இருக்கின்றோம்‌ அல்லது அவ்வாறு இல்லாதிருக்ன்றோம்‌. ஒன்று நாம்‌ 
அவரது சபையில்‌, புதிய ஏற்பாட்டின்‌ சபையில்‌ இருக்கின்றோம்‌ அல்லது 
அவ்வாறு இல்லாதிருக்கின்றோம்‌. 

மந்தை/மேய்ப்பர்‌ என்ற இந்த ஒப்புவமையானது நமது பயங்களை 
அமர்த்தி, நமது கவலைகளை ஓட்டி விடுகின்றது என்பதே இதன்‌ 
நடைமுறை மறைமுகக்‌ கருத்துக்களில்‌ ஒன்று ஆகும்‌. நாம்‌ அவருடைய 
ஆடுகளாய்‌ இருப்பதால்‌ நாம்‌ யாரென்று அறிகின்றோம்‌; நாம்‌ அவருடைய 
குரலினால்‌ வழி நடத்தப்படுவதால்‌ என்ன செய்ய வேண்டுமென்று அறிகன்‌ 
றோம்‌; அவரது வாழ்வினாலும்‌ மரணத்தினாலும்‌ நாம்‌ பாதுகாக்கப்‌ 
பட்டுள்ளதால்‌ நமது எதிர்காலம்‌ பாதுகாப்பாக உள்ளது. அவர்‌ நமது 
கர்த்தராய்‌ இருப்பதால்‌ நாம்‌ சார்ந்திருக்கும்‌ உணர்வொன்றைப்‌ 
பெற்றுள்ளோம்‌; பரலோகத்தின்‌ கர்த்தர்‌ நமது தலைவராய்‌ இருப்பதால்‌ 
நாம்‌ உண்மையான அறிவைப்‌ பெற்றுள்ளோம்‌; மற்றும்‌ தம்முடைய 
ஜீவனை நமக்காகக்‌ கையளிக்கச்‌ சத்தமான சர்வ வல்லமையுள்ள 
கிறிஸ்துவிடமிருந்து பரலோகத்தின்‌ பராமரிப்பை நாம்‌ பெற்றுள்ளோம்‌! 
நாம்‌ யார்‌ என்பதையும்‌, தவறற்ற வழி காட்டுதல்‌ பெற்றுள்ளதையும்‌, 
மற்றும்‌ கிறிஸ்துவின்‌ இயாகம்‌ நிறைந்த பாதுகாப்பை நாம்‌ பெற்றுள்ளதை 
யும்‌ நாம்‌ அறிந்திருந்தால்‌, நாம்‌ ஏன்‌ பயப்பட வேண்டும்‌? நமது மேய்ப்பரின்‌ 
மேல்‌ உள்ள விசுவாசமானது நமது பயங்களைத்‌ தள்ளி விடுகின்றது. 

மோசேயின்‌ யுகத்தில்‌ தேவனைப்‌ பற்றி தாவீதினால்‌ சங்‌. 23 
எழுதப்பட்டிருந்தாலும்‌ அதன்‌ வசனங்களை இயேசுவுக்குத்‌ தக்க வகையில்‌ 
நாம்‌ நடைமுறைப்படுத்த முடியும்‌: 








[இயேசு] என்‌ மேய்ப்பராயிருக்கிறார்‌; 

நான்‌ தாழ்ச்சியடையேன்‌. 

அவர்‌ என்னைப்‌ புல்லுள்ள இடங்களில்‌ மேய்த்து, 

அமர்ந்த தண்ணீர்கள்‌ அண்டையில்‌ என்னைக்‌ கொண்டு 
போய்‌ விடுகிறார்‌. 

அவர்‌ என்‌ ஆத்துமாவைத்‌ தேற்றி, 

கும்முடைய நாமத்தினிமித்தம்‌ 

என்னை நீதியின்‌ பாதைகளில்‌ நடத்துகின்றார்‌. 


நான்‌ மரண இருளின்‌ பள்ளத்தாக்கிலே நடந்தாலும்‌ 

பொல்லாப்புக்குப்‌ பயப்படேன்‌; தேவரீர்‌ என்னோடே கூட 
இருக்கிறீர்‌; 

உமது கோலும்‌ உமது தடியும்‌ என்னைத்‌ தேற்றும்‌. 


124 


என்‌ சத்துருக்களுக்கு முன்பாக நீர்‌ எனக்கு 

ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, 

என்‌ தலையை எண்ணெயால்‌ அபிஷேகம்‌ பண்ணுகிறீர்‌; 
என்‌ பாத்திரம்‌ நிரம்பி வழிகிறது. 

என்‌ ஜீவனுள்ள நாளெல்லாம்‌ 

நன்மையும்‌ கிருபையும்‌ என்னைத்‌ தொடரும்‌; 

நான்‌ [நல்ல மேய்ப்பர்‌, என்‌ இரட்சகரோடு] 

நீடித்த நாட்களாய்‌ நிலைத்திருப்பேன்‌. 


பல ஆண்டுகளுக்கு முன்பு நான்‌ மிகவும்‌ இளம்‌ பிரசங்கியாக இருந்த 
பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரர்‌ ஒருவரின்‌ அடக்க ஆராதனை 
யில்‌ கலந்து கொண்டேன்‌. அந்த அடக்க ஆராதனையில்‌ உரையாற்றிய 
சுவிசேஷப்‌ பிரசங்கியார்‌ மாம்சப்‌ பிரகாரமாக எனது சகோதரராய்‌ 
இருந்தார்‌. என்‌ நினைவில்‌ உள்ளபடி, மரித்த அந்த மனிதர்‌ தனது மரணத்‌ 
தின்‌ போது தனது நாற்பதுகளின்‌ வயதில்‌ இருந்தார்‌. எனது சகோதரர்‌ தனது 
குறிப்புரையில்‌, இந்தக்‌ இறிஸ்தவ மனிதர்‌ மரிக்கும்‌ முன்பு கூறிய கடைசி 
வார்த்தைகளை எடுத்துரைத்தார்‌. அவர்‌ மிக மெதுவாக சங்கீதம்‌ 23ஐ 











மனப்பாடமாகக்‌ கூறியதாகவும்‌, அந்த சங்கதத்தின்‌ கடைசி வார்த்தை 
யானது மெதுவாய்க்‌ கூறப்படுகையில்‌ அவர்‌ மூச்சு விடுதல்‌ நின்று 
போனதாகவும்‌ என்‌ சகோதரர்‌ குறிப்பிட்டார்‌. அவரது வாழ்வின்‌ கடைசி 
வேளையில்‌ சங்‌. 23ஐ மனப்பாடமாய்க்‌ கூறுவதில்‌ அவர்‌ ஆறுதல்‌ 
அடைந்தார்‌. 

தேவனை நமது மேய்ப்பராக ஆழ்ந்து சிந்திக்கும்‌ பொழுது, கலக்கமும்‌ 
பயமும்‌ நிறைந்த இருதயங்களில்‌ சமாதானமும்‌ அமைதியும்‌ பிரவேசிக்‌ 
இன்றன. இயேசுவை நல்ல மேய்ப்பராகவும்‌, அவருடைய பின்பற்றாளர்‌ 
களை அவருடைய ஆடுகளாகவும்‌ சித்தரிக்கன்ற இந்த ஒப்புவமையானது 
இதே வகையான வழியில்‌ நமது ஏக்கங்களின்‌ மீது ஊழியம்‌ செய்ய முடியும்‌. 

நீங்கள்‌ கிறிஸ்துவின்‌ மந்தையில்‌ இல்லாதிருந்தால்‌, ஒரே வாசலான - 
கிறிஸ்துவின்‌ மூலமாக அவருடைய மந்தைக்குள்‌ நீங்கள்‌ உட்புக வேண்டும்‌ 
என்பதை நினைவில்‌ வையுங்கள்‌. இதே வகையான ஒரு சிறிய 
ஓப்புவமையை (யோவா. 10:7-9) கிறிஸ்து தமது விபரமான நீண்ட 
ஓப்புவமையின்‌ மத்தியில்‌ வைத்தார்‌ (யோவா. 10:1-5, 10-18). அவர்‌, “நானே 
வாசல்‌, என்‌ வழியாய்‌ ஒருவன்‌ உட்பிரவேசித்தால்‌, அவன்‌ இரட்சிக்கப்‌ 
படுவான்‌, அவன்‌ உள்ளும்‌ புறம்பும்‌ சென்று மேய்ச்சலைக்‌ கண்டடைவான்‌” 
(யோவா. 10:9) என்றுரைத்தார்‌. பிற்பாடு அவர்‌, “நானே வழியும்‌ சத்தியமும்‌ 
ஜீவனுமாயிருக்கிறேன்‌; என்னையல்லாமல்‌ ஒருவனும்‌ பிதாவினிடத்தில்‌ 
வரான்‌” (யோவா. 14:6) என்று உரைத்தார்‌. கிறிஸ்துவின்‌ மந்தைக்குள்‌ 
கிறிஸ்துவின்‌ மூலமாகவே உட்புக முடியும்‌, இது ஒருவர்‌ கிறிஸ்துவின்‌ 
வசனங்களுக்குக்‌ கழ்ப்படியும்பொழுது நடைபெறுகின்றது (யோவா. 8:24; 
லூக்‌. 13:3; மத்‌. 10:32, 33; மாற்‌. 16:16). 

நல்மேய்ப்பராயெ கிறிஸ்துவினிடத்திற்கு வாருங்கள்‌. அவருடைய 
மந்தைக்குள்‌ பிரவேசித்து, உங்கள்‌ வாழ்வின்‌ மேய்ப்பராய்‌ இருக்கும்படி 
அவரை அனுமதித்து, அவர்‌ அருளுகின்ற பரிபூரண வாழ்வில்‌ பங்கேற்றுக்‌ 





125 


கொள்ளுங்கள்‌ (யோவா. 10:10). அவருடைய மந்தையில்‌ நீங்கள்‌ 
இரட்சிப்பையும்‌ (யோவா. 10:9), பரிபூரண வாழ்வையும்‌ (யோவா. 10:10), 
பயத்திலிருந்து விடுதலையையும்‌ (யோவா. 10:12), அன்பையும்‌ 
(யோவா. 10:15), வழிகாட்டுதலையும்‌ (யோவா. 10:4, 5) மற்றும்‌ நித்திய 
ஜீவனையும்‌ (யோவா. 10:12) பெறுவீர்கள்‌. கிறிஸ்துவின்‌ மந்தையில்‌ ஒரு 
ஆடாக வாழ்வகைக்காட்டிலும்‌ மேன்மையான ஒரு வழியை நீங்கள்‌ 
நினைத்துப்‌ பார்க்க முடியுமா? 


குறிப்பு 

"இயேசுவின்‌ ஒப்பிட்டு விளக்குதலை, யோவான்‌ ஒரு “நீதிமொழி” என்று அழைத்தார்‌. 
அவர்‌ உபயோகித்த வார்த்தை றயமயாமம என்பதாகும்‌, புதிய ஏற்பாட்டின்‌ சில 
மொழிபெயர்ப்புகள்‌ இதை “உவமைகள்‌” என்று மொழிபெயர்த்து இருக்கின்றன; ஆனால்‌ 
“உவமை” என்பதற்குரிய புதிய ஏற்பாட்டு கிரேக்க வார்த்தை றகாம௦l, இது முற்றிலும்‌ 
வித்தியாசமான வார்த்தையாய்‌ இருக்கிறது. கர்த்தரின்‌ ஜீவியத்தை விளக்கம்‌ அளிக்க யோவான்‌ 
ஒருபோதும்‌, றகா்‌௦/௪ என்ற வார்த்தையை உபயோடிக்கவில்லை. மத்தேயு, மாற்கு மற்றும்‌ 
லூக்கா றயமபாமம என்ற வார்த்தையை ஒருபோதும்‌, உபயோகித்ததில்லை. யோவான்‌ 
உபயோகித்த வார்த்தையின்‌ வெளிச்சத்தின்படி, இயேசுவின்‌ விளக்கம்‌ அல்லது ஒப்பிட்டு 
விளக்குதல்‌, என்பது நீட்டிக்கப்பட்ட நீதிமொழி மாதிரி ஒரு எளிமையான ஒப்பிடுதல்‌ 
என்பதற்கு பதிலாக, மறைப்‌ பொருளான கூற்றுக்கள்‌, சுருக்கமான எண்ணங்கள்‌ 
நிறைந்தனதாக காணப்பட வேண்டும்‌. 


படிப்பு மற்றும்‌ கலந்துரையாடலுக்கான 


கேள்விகள்‌ 
1. நீங்கள்‌ ஊக்கமிழந்து போகும்‌ பொழுது நீங்கள்‌ என்ன 
செய்கின்றீர்கள்‌? 
2. யோவான்‌ சுவிசேஷத்தில்‌ எத்தனை உவமைகள்‌ 
குரப்படுகின்றன? 


3. சபையின்‌ கர்த்தராகக்‌ கிறிஸ்து இருத்தல்‌ நமக்கும்‌ அவருக்கும்‌ 
அர்த்தப்படுத்துவது என்ன என்பதை விவரிக்கவும்‌. 

4. கிறிஸ்து தம்முடைய மந்தையைப்‌ பராமரிக்கின்றார்‌ என்ற 
உண்மையானது உங்களை எவ்விதம்‌ ஊக்கப்படுத்துகின்றது? 

5. யோவான்‌ 10:10ன்‌ சந்தர்ப்பப்‌ பொருளையும்‌ குறிப்பிட்ட 
அர்த்தத்தையும்‌ கலந்துரையாடவும்‌. 

6. ஆடுகளை தங்களையே வழி நடத்திக்‌ கொள்ள 
இயலாமைபற்றி விவரிக்கவும்‌. 

7. ஒரு மேய்ப்பர்‌ தமது ஆடுகளுக்கு எவ்விதத்தில்‌ தலைமைத்‌ 
துவத்தை/முன்னோடித்துவத்தை அளிக்கின்றார்‌? 

8. தெய்வீக வழிநடத்துதலை மறுக்கின்ற மக்கள்‌ பெறப்போகும்‌ 
எதிர்காலத்தின்‌ வகை என்ன? 





9. “கூலியாள்‌” என்பவனைப்‌ பற்றி விவரித்து, அவனை ஒரு நல்ல 


126 


10. 


11. 


12. 
13. 


மேய்ப்பனோடு ஓப்பிடவும்‌. 

எசே. 34:4-6ல்‌ சித்தரிக்கப்பட்டபடியாக உண்மையற்ற 
மேய்ப்பனின்‌ குணங்களைக்‌ தரவும்‌. 

யோவான்‌ 10ல்‌ “அறிதல்‌: என்ற வார்த்தையின்‌ 
பயன்பாட்டை உற்று நோக்கவும்‌, மற்றும்‌ இந்த 
வார்த்தையின்‌ அர்த்தத்தின்‌ மீது விளக்கம்‌ தரவும்‌ (வசனங்கள்‌ 
14 மற்றும்‌ 15ஐக்‌ கவனிக்கவும்‌). 

யோவா. 10:16ன்‌ “வேறே ஆடுகள்‌” யார்‌? 

தனிநபர்‌ ஒருவர்‌ கிறிஸ்துவின்‌ ஆடுகளில்‌ ஒன்றாக எவ்விதம்‌ 
ஆகின்றார்‌? 


127 


11 
கீறிஸ்துவின்‌ மணவாம 19 


நான்‌ உங்களைக்‌ கற்புள்ள கன்னியாகக்‌ கிறிஸ்து என்னும்‌ ஒரே 
புருஷனுக்கு ஓ.ப்புக்கொடுக்க நியயித்தபடியால்‌ ...” (2 கொரி. 11:2). 


ஹார்டிங்‌ பல்கலைக்கழகத்தின்‌ பெண்‌ மாணவிகள்‌ சிலர்‌, “தேவன்‌ 
மனிதனை (ஆணை) ஏன்‌ முதலில்‌ படைத்தார்‌ என்று உங்களுக்குத்‌ 
தெரியுமா? அவர்‌ தம்முடைய மிகச்‌ சிறந்த படைப்பை (பெண்ணை) 
ஏற்படுத்துவதற்கு முன்‌, திருத்தம்‌ செய்ய வேண்டிய மாதிரி ஒன்றை 
ஏற்படுத்த விரும்பினார்‌” என்று நகைச்சுவையாகக்‌ கூறுவதுண்டு. எல்லா வித 
வேடிக்கைப்‌ பேச்சும்‌ ஒரு பக்கம்‌ இருக்க, தேவனுடைய வடிவமைப்பின்‌ 
படி பெண்‌ என்பவள்‌ ஒரு அழகு நிறைந்த படைப்பாக தேவனுடைய 
படைப்பு முழுவதிலும்‌ மிகவும்‌ அழகு நிறைந்தவளாக இருக்கின்றாள்‌. 

ஒரு பெண்‌ தனது திருமண நாளில்‌ இருப்பதைக்‌ காட்டிலும்‌ மிக 
அழகுள்ளவளாக வேறு எந்த நாளிலும்‌ ஒருக்காலும்‌ இருப்பதில்லை. எந்தக்‌ 
கணவன்‌ தனது மனைவி தங்கள்‌ திருமண நாளன்று தன்‌ இருதயத்தையும்‌ 





வாழ்வையும்‌ அவருக்கு வாக்களிக்க வருகையில்‌ அவள்‌ கொண்டிருந்த ஒளி 
வீசும்‌ அழகை மறக்க முடியும்‌? அந்த வேளையில்‌ அவள்‌ கொண்டிருந்த 
விரும்பப்படக்‌ கூடிய தன்மையானது முதிர்‌ வயது அவரது நினைவை 
முக்காடிட்டு மூடும்‌ வரை அல்லது மரணம்‌ அவரை உரிமைகோரும்‌ வரை 
அவரது மனதில்‌ அச்சடிக்கப்பட்டதாகத்‌ தங்கியிருக்கும்‌. 

“மணவாட்டி” என்ற வார்த்தையானது நமது மனதில்‌ இருந்து வெளிக்‌ 
கொண்டு வருகின்ற தூண்டுதல்‌ மற்றும்‌ உணர்வு ஆயெவைபோல வேறு 
எந்த சாயலும்‌ சபையைப்‌ பற்றிய கருத்தைக்‌ கொண்டு வரச்‌ சாத்தியக்‌ கூறு 
இருக்க முடியாது. சபையைப்‌ பற்றிய புதிய ஏற்பாட்டு உருவகம்‌ 
எல்லாவற்றிலும்‌ இது ஒருவேளை மிக மேன்மையான சித்தரிப்பாக 
வரிசைப்பட்டு நிற்கின்றது. 

இச்சொற்றொடரானது யோவானால்‌ மட்டுமே சபையைப்‌ பற்றிய 
விவரிப்பாகப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வார்த்தையை அவர்‌ தம்‌ 
பயன்பாட்டில்‌, சபையின்‌ பரலோக மற்றும்‌ பூலோக நிலைமைகள்‌ 
ஒன்றுடன்‌ ஒன்று இணைத்து வைத்தார்‌ (வெளி. 21:2, 9; 22:17). 
இருப்பினும்‌ இயேசு மாற்கு 2:19ல்‌ சபையை ஒரு மணவாட்டியாக மறை 
முகமாய்ச்‌ சுட்டிக்காட்டினார்‌, பவுல்‌ கூட 2 கொரி. 11:2ல்‌ அவ்விதமாகவே 





128 


சுட்டிக்காட்டினார்‌. இப்படிப்பட்ட மற்ற மறைமுக சுட்டிக்‌ 
காட்டுதல்களில்‌, எபேசியர்‌ 5:22-33ல்‌ பவுலின்‌ ஒப்பீடும்‌, ரோமர்‌ 7:1-4ல்‌ 
அவரது ஒப்புவமையும்‌ உள்ளடங்குகின்றன. 

சபையைக்‌ கிறிஸ்துவின்‌ மணவாட்டியாகச்‌ சிந்தித்துப்‌ பார்த்தல்‌ 
என்பது சபையின்‌ இயல்பு மற்றும்‌ பண்பு பற்றிய இன்னொரு 
கண்ணோட்டத்தை நமக்குக்‌ கொண்டு வருகின்றது. சபையின்‌ 
இருப்புக்கான நோக்கம்‌ என்னவாக உள்ளது என்பதை நாம்‌ முழுமையாகப்‌ 
புரிந்து கொள்வதற்கு அதை(சபையை)ப்‌ பற்றி விளக்குவதற்குப்‌ பரிசுத்த 
ஆவியானவர்‌ பயன்படுத்திய சொற்றொடர்கள்‌, உருவகங்கள்‌ மற்றும்‌ 
சித்தரிப்புகள்‌ எல்லாவற்றையும்‌ எடை நிறுத்துப்‌ பார்க்க வேண்டும்‌. 

சபைக்கு பயன்படுத்தப்படுகையில்‌ மணவாட்டி என்ற இந்த 
உருவகமானது தரும்‌ ஆலோசனை என்ன? 


கேள்வி கேட்கப்படாத பற்றுறுதி 

முதலாவதாக, “மணவாட்டி” என்ற சொற்றொடரானது உண்மை 
யுள்ள தன்மையை தெரியப்படுத்துகின்றது. மணவாட்டி ஒரு உறுதிப்‌ 
பாட்டை ஏற்படுத்தியிருக்கின்றாள்‌; அவள்‌, அன்பு, பற்றுறுதி மற்றும்‌ 
வாழ்வு ஆகியவை தேவைப்படும்‌ ஒரு உடன்படிக்கையில்‌ 
உட்புகுந்திருக்கின்றாள்‌. 

கொரிந்தியர்கள்‌ உண்மைக்‌ கிறிஸ்துவிலிருந்து ஒரு பொய்யான 
இயேசுவுக்கும்‌ மற்றும்‌ ஒரு பொய்யான சுவிசேஷத்திற்கும்‌ திரும்பி 
விட்டனரோ என்று பவுல்‌ பயந்தார்‌. இதன்‌ விளைவாக, கொரிந்தியார்கள்‌ 
உறுதித்‌ தன்மையோடும்‌ தூய்மையோடும்‌ இருக்கும்படி வற்புறுத்துவகற்கு, 
அவர்‌ சாத்தியமான அளவுக்குப்‌ பலமான மொழி நடையைப்‌ பயன்‌ 
படுத்தினார்‌: “நான்‌ உங்களைக்‌ கற்புள்ள கன்னிகையாகக்‌ கிறிஸ்து 
என்னும்‌ ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால்‌, உங்களுக்‌ 
காகத்‌ கேவவைராக்கியமான வைராக்கியங்‌ கொண்டி ருக்கிறேன்‌” (2 கொரி. 
11:2). ஒரு மணவாட்டி தன்‌ கணவனைக்‌ காட்டிக்‌ கொடுத்தல்‌ என்பது 
நினைத்துப்‌ பார்க்க முடியாதது, எனவே கிறிஸ்துவினிடம்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
கொண்டிருக்க வேண்டிய மெய்யான பற்றினை விளக்கப்படுத்துவதற்கு, 
இருமண ஒப்பந்த உறவு என்பதைப்‌ பவுல்‌ பயன்படுத்தினார்‌. 

கணவன்‌ - மனைவி ஒன்றிணைகதல்‌ என்பதைக்‌ காட்டிலும்‌ வேறு எந்த 
விளக்கம்‌ பற்றுறுதியைப்‌ பற்றி அதிகமான ஆலோசனை கூறுவதாக 
இருக்கும்‌? பிரிக்கப்பட்டு வாழ்வதைக்‌ காட்டிலும்‌ ஒன்று கூடி மரிப்பதைத்‌ 
தேர்ந்து கொண்ட கணவர்கள்‌ மற்றும்‌ மனைவியர்கள்‌ பற்றி நம்மில்‌ பெரும்‌ 
பாலோர்‌ கேள்விப்பட்டிருக்கின்றோம்‌. அவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ 
கொண்டிருந்த அவர்களுடைய இருதயங்களின்‌ ஒப்புக்கொடுத்தலானது 
அவர்களின்‌ வாழ்வை விட அதிகம்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்ததாக இருந்தது. 

கிறிஸ்துவுக்கு உண்மையாய்‌ இருத்தல்‌ என்பதே சபையின்‌ ஒரே ஒரு 
முக்கியத்துவம்‌ வாய்ந்த விஷயம்‌ ஆகும்‌. அவரது மக்கள்‌ வெற்றி 
யடையவோ, வளமாகவோ அல்லது வாழவோ கூட தேவையில்லை - 


129 


அவர்கள்‌ இறிஸ்துவுக்கு உண்மையாக இருத்தல்‌ மட்டுமே அவசியமானது 
(வெளி. 2:10). வேறெந்த உறவு (லூக்‌. 14:26), உடைமை (லூக்‌. 14:33), 
அல்லது பற்றுறுதி லூக்‌. 14:27) ஆகியவற்றைக்‌ காட்டிலும்‌ அவருக்கான 
நமது உறுதிப்பாட்டை நாம்‌ மிக உயர்வானதாக மதிக்க வேண்டும்‌. 


தனிச்‌ சிறந்த ஓர்‌ அடையாளம்‌ 

இரண்டாவதாக, சபை கிறிஸ்துவின்‌ மணவாட்டியாய்‌ இருக்கின்ற 
தென்ற கருத்தானது ஓர்‌ அடையாளத்தை மறைமுகமாய்க்‌ குறிப்பிடு 
கின்றது. நாம்‌ நமது அன்புகள்‌ எல்லாவற்றையும்‌ ஒரு அன்பாகக்‌ குறுக்கிக்‌ 
கொண்ட மக்கள்‌ குழுவாய்‌ இருக்கின்றோம்‌, மற்றும்‌ மனதின்‌ ஒருமைத்‌ 
தன்மையுடன்‌ கிறிஸ்துவுடன்‌ நாம்‌ ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திக்‌ 
கொண்டுள்ளோம்‌. ஆகையால்‌ ஒரு கணவனும்‌ மனைவியும்‌ எவ்விதத்தில்‌ 
ஒருவருக்கொருவர்‌ உரியவராகின்றனரோ அவ்விதமாகவே கிறிஸ்து 
நமக்கும்‌, நாம்‌ கிறிஸ்துவுக்கும்‌ உரியவர்கள்‌ ஆகின்றோம்‌. நாம்‌ கிறிஸ்துவை 
நமது தலையாக நோக்கி, அவரது பெயரை அணிந்து கொள்ளுகின்றோம்‌, 
மற்றும்‌ அவர்‌ நம்மை இப்பூமியில்‌ அவரது சரீரமாக எடுத்துக்‌ கொண்டு 
நம்மை அவரது சபை என்று அழைக்கின்றார்‌. 

இருமணம்‌ என்பது கணவன்‌ மனைவி ஆகிய இருவருக்கும்‌ புதிய 
அடையாளம்‌ ஒன்றினை அர்த்தப்படுத்துகின்றது, ஆனால்‌ இது மனைவிக்கு 
விசேஷமாக உண்மையாய்‌ உள்ளது, ஏனெனில்‌ அவள்‌ வாழ்வு முழுவதற்கு 
மான திருமண ஒப்பந்தத்தில்‌ பிரவேசிக்கும்‌ வகையில்‌, அவளது கணவரின்‌ 
பெயரை ஒரு புதுப்‌ பெயராக பெறுகின்றாள்‌. அதுபோலவே, நாம்‌ சபைக்‌ 
குள்‌ பிரவேசித்து, “கிறிஸ்துவின்‌ சபையாரில்‌” (ரோமர்‌ 16:16) ஒரு பாகம்‌ 
ஆகும்‌ பொழுது, கிறிஸ்துவுடனான நமது ஐக்யெத்திலிருந்து வெளிப்‌ 
படுகின்ற ஒரு புதிய அடையாளத்தில்‌ நாம்‌ பிரவேசிக்கின்றோம்‌. 

கணவரும்‌ மனைவியும்‌ ஒன்றாகும்‌ வண்ணமாகத்‌ தேவன்‌ 
இருமணத்தை ஏற்பாடு செய்துள்ளார்‌: “இதினிமித்தம்‌ புருஷன்‌ தன்‌ 
தகப்பனையும்‌ தன்‌ தாயையும்‌ விட்டு, தன்‌ மனைவியோடே இசைந்‌ 
திருப்பான்‌; அவர்கள்‌ ஒரே மாம்சமாயிருப்பார்கள்‌” (ஆதி. 2:24). அது 
போலவே, மாற்றத்தில்‌ நாம்‌ கிறிஸ்துவுடன்‌ ஒன்றாகின்றோம்‌ (ரோமர்‌ 6:8). 
இந்த ஒருமைப்பாடானது கணவரும்‌ மனைவியும்‌ திருமணத்தில்‌ அனு 
பவிக்கின்ற ஒருமைப்பாட்டினால்‌ மிகச்‌ சிறப்பாக விளக்கப்படுவதில்‌ 
மிகுந்த ஆழ்ந்தறிவுள்ளதாகும்‌: “அப்படியே, புருஷர்களும்‌ தங்கள்‌ 
மனைவிகளைத்‌ தங்கள்‌ சொந்தச்‌ சரீரங்களாகப்‌ பாவித்து, அவர்களில்‌ 








அன்புகூர வேண்டும்‌; ... கர்த்தர்‌ சபையைப்‌ போஷித்துக்‌ காப்பாற்றுகிறது 
போல... நாம்‌ அவருடைய சரீரத்தின்‌ அவயவங்களாயும்‌ ... இருக்கிறோம்‌” 
(எபே. 5:28-30). 

ஒரு கிறிஸ்தவராகுதல்‌ என்பது தவிர, ஒரு நபர்‌ ஏற்படுத்தும்‌ பிரதான 
உறுதிப்பாடுகளில்‌, திருமணம்‌ என்பது மிக முக்கியமானதாக இருக்கலாம்‌. 
திருமண உறவில்‌ பிரவேசிக்கும்‌ ஒருவர்‌ மாறுபட்ட நபராகின்றார்‌ என்ற 
அளவுக்கு திருமண உறவானது வழக்கத்திற்கு மாறாகத்‌ தனிச்‌ சிறப்புடைய 





130 


தாக உள்ளது. அவர்‌ இருமணத்திற்கு முன்பு ஒருவராயிருந்தார்‌, ஆனால்‌ 
திருமணத்தில்‌ அவர்‌ இருவராகின்றார்‌. அவர்‌ திருமணத்திற்கு முன்பு 
அவராகவே இருந்தார்‌, ஆனால்‌ திருமணத்தில்‌ அவர்‌ இன்னொரு 
வரு(னா)க்கு உரியவராகின்றார்‌. இதே போன்றதொரு வழிமுறையில்‌, புதிய 
ஏற்பாட்டு சபையில்‌ நாம்‌ பிரவேசிக்கையில்‌, நாம்‌ கிறிஸ்துவின்‌ சரீரமாக 
ஆகின்றோம்‌. இனியும்‌ நாம்‌ நாமாக இருப்பதில்லை; நாம்‌ கிறிஸ்தவாகளா 
கியிருக்னெறோம்‌, கறிஸ்துவுடனான நமது ஒருமைத்‌ தன்மையினால்‌ நாம்‌ 
அடையாளப்படுத்தப்‌ படுகின்றோம்‌. 


மிகவும்‌ மேம்பட்ட உறவு 

மூன்றாவதாக, ஒரு மணவாட்டி ஒரு விசேஷித்த, தொடர்ந்து இருக்கும்‌ 
ஒரு உறுதிப்பாடாக மணவாளனுக்கு நிலைத்திருக்கின்றாள்‌. இந்த பூமியில்‌ 
உள்ள வேறு எந்த உறவும்‌ ஒரு மணவாட்டிக்கும்‌ அவளது மணவாளனுக்கு 
முள்ள உறவு போன்ற அதே வகையில்‌ அமைவதில்லை. 

சபையானது கிறிஸ்துவுடன்‌ கொண்டுள்ள பிணைப்பை பவுல்‌ 
எபேசியர்‌ 5:22-33ல்‌ கணவன்‌ - மற்றும்‌ - மனைவியின்‌ உறவுமுறையின்‌ 
விரிவாக்கத்துடன்‌ விவரித்தார்‌. அவரது விளக்கமானது கிறிஸ்தவ 
திருமணத்தில்‌ தேவன்‌ கணவனுக்கும்‌ மனைவிக்கும்‌ கொடுத்துள்ள பணிப்‌ 
பொறுப்பை விளக்கப்‌ படுத்துகின்றது, ஆனால்‌ கிறிஸ்துவுக்கும்‌ சபைக்கும்‌ 
இடையே உள்ள இணைப்பே அவரது அடிப்படைக்‌ கவனமாக 
உள்ளது (எபே. 5:32). 

ஏவுதலினால்‌, பவுல்‌ அவரது ஒப்பீட்டில்‌ கீழ்ப்படிதலின்‌ மீது 
வலியுறுத்தத்தை வைக்கின்றார்‌. கிறிஸ்துவின்‌ மணவாட்டி என்ற வகையில்‌ 
சபையானது தனது தலைவர்‌ என்ற வகையில்‌ கிறிஸ்துவுக்குத்‌ தன்னைக்‌ 
கீழ்ப்படுத்துகன்றது. அவர்‌, “மனைவிகளே, கர்த்தருக்குக்‌ &ழ்ப்படி கிறது 
போல, உங்கள்‌ சொந்தப்‌ புருஷருக்குங்‌ கழ்ப்படியுங்கள்‌. கிறிஸ்து சபைக்குத்‌ 
குலையாயிருக்கிறதுபோல, புருஷனும்‌ மனைவிக்குத்‌ தலையாயிருக்கிறான்‌; 
அவரே சரீரத்திற்கும்‌ இரட்சகராயிருக்கிறார்‌” (எபே. 5:22, 23) என்று 
கூறினார்‌. ஒரு மனைவி தன்‌ கணவருக்குக்‌ கீழ்ப்படிறெதுபோல சபையானது 
கிறிஸ்துவைக்‌ தனது தலைவராக நோக்குகின்றது. 

“சர்வாதிகாரி முழு நிறைவானவராக இருந்தால்‌, சர்வாதிகார அரசே 
ஒரு முழு நிறைவான அரசாக உள்ளது” என்று யாரோ ஒருவர்‌ 
கூறியிருக்கின்றார்‌. முழு நிறைவான கிறிஸ்துவுக்குச்‌ சபை கழ்ப்படிகின்றது, 
இவ்விதமாக அது முழுநிறைவான தலைமைத்துவத்தை மகிழ்வுடன்‌ அனு 
பவிக்கின்றது. மனிதர்‌ யாரையும்‌, மனிதர்களின்‌ குழு எதையும்‌, 





இந்தப்‌ பூமியில்‌ உள்ள எந்தத்‌ தலைமையகத்தையும்‌ சபையானது தன்‌ 
மேல்‌ அதிகாரமுள்ளதாக நோக்குவதில்லை. கிறிஸ்துவின்‌ உண்மையான 
சபையானது கர்த்தராகிய கிறிஸ்துவையே ஒரே ஒரு தலைவராகக்‌ 
கொண்டுள்ளது. 

வேதாகம வகுப்பொன்றில்‌ நான்‌ எபே. 5:22-33ஐப்‌ பற்றிக்‌ கலந்துரை 
யாடும்‌ போதெல்லாம்‌, வசனம்‌ 23 கணவருக்கல்ல, மனைவிக்கே உரியது 


131 


என்றும்‌, வசனம்‌ 25 மனைவிக்கல்ல கணவருக்கே உரியது என்றும்‌ நான்‌ 
குறிப்பிடுவதுண்டு. மனைவிக்கான வார்த்தை “கீழ்ப்படிதல்‌” என்பதாகவும்‌, 
கணவருக்கான வார்த்தை “இயாகம்‌” என்பதாகவும்‌ உள்ளது. பவுலின்‌ 
கூற்றுப்படி ஒரு நல்ல கணவர்‌ குறைந்தபட்சம்‌ பின்வரும்‌ இரண்டு 
பண்புகள்‌ உடையவராய்‌ இருப்பார்‌: (1) கிறிஸ்து சபையில்‌ அன்புகூர்ந்தது 
போல அவர்‌ (கணவர்‌) தமது மனைவியின்மேல்‌ தியாகமான அன்புகூரு 
பவராய்‌ இருப்பார்‌, மற்றும்‌ (2) அவர்‌ (கணவர்‌) தம்‌ மனைவிக்கு மிக உயர்‌ 
தரமான ஆவிக்குரிய தலைமைத்துவத்தைத்‌ தர நாடுவார்‌. அது போலவே, 
பவுலின்‌ கூற்றுப்படி, ஒரு நல்ல மனைவியும்‌ குறைந்தபட்சம்‌ பின்வரும்‌ 





இரண்டு பண்புகள்‌ உடையவராய்‌ இருப்பார்‌: (1) அவர்‌ தன்‌ தலை என்ற 
வகையில்‌ தனது கணவருக்குக்‌ கழ்ப்படிவார்‌, மற்றும்‌ (2) சபையானது 
கிறிஸ்துவை அன்பு செய்ய வேண்டிய முறையில்‌ அவர்‌ தம்‌ கணவரை 
அன்பு செய்வார்‌. 

அவரது (கிறிஸ்துவின்‌) சபையில்‌ பிரவேசித்து அவரது சடையாராய்‌ 
இருந்தாலின்றி எவரொருவரும்‌ கிறிஸ்துவுடன்‌ தனிப்பட்ட 
இந்த மணவாட்டி/மணவாளன்‌ உறவுமுறையைக்‌ கொண்டிருக்க 
முடியாது. ஒரு மனிதரின்‌ மனைவி என்ற சிறப்புரிமையை வேறு எந்தப்‌ 
பெண்ணுக்கும்‌ கொடுக்கப்பட முடியாது என்பதைப்‌ போலவே, வேறு எந்த 
நிறுவனமும்‌ அல்லது அமைப்பும்‌ அது ஊழியத்தில்‌ எவ்வளவு புகழ்‌ 
பெற்றிருப்பினும்‌ அல்லது ஒப்புக்‌ கொடுத்திருப்பினும்‌ கிறிஸ்துவுடன்‌ ஒரு 
மணவாட்டி/மணவாளன்‌ என்பதன்‌ சிறப்புரிமையைக்‌ கொடுக்கப்பட 
முடியாததாக உள்ளது. 


அளவிடப்பட முடியாத அளிப்புகள்‌ 

நான்காவதாக, கிறிஸ்துவின்‌ மணவாட்டியாய்‌ இருத்தல்‌ என்பது 
கிறிஸ்துவின்‌ பராமரிப்பு மற்றும்‌ அன்பு ஆகியவற்றின்‌ அளிப்புகளைப்‌ 
பெற்றிருத்தல்‌ என்று அர்த்தப்படுகின்றது. இராஜாதி இராஜாவும்‌ கர்த்தாதி 
கர்த்தாவுமானவருடைய மணவாட்டிக்கு வரும்‌ ஆசீர்வாதங்களை 
முழுவதும்‌ யாரால்‌ புரிந்து கொள்ள முடியும்‌? 

தொடக்கமாக, இயேசு தம்முடைய சபைக்கு இரட்சிப்பை 
அளிக்கின்றார்‌. பவுல்‌ கிறிஸ்துவை “சரீரத்தின்‌ இரட்சகர்‌” (எபே. 5:23) என்று 
குறிப்பிட்டார்‌. அவர்‌ (இயேசு) தமது ஜீவனை சபைக்காகக்‌ கையளித்ததின்‌ 
மூலம்‌ அதற்கு இந்த ஜீவனைக்‌ கொண்டு வந்தார்‌: “... அப்படியே 
கிறிஸ்துவும்‌ சபையில்‌ அன்புகூர்ந்து, ... தம்மைத்தாமே அதற்காக ஓப்புக்‌ 
கொடுத்தார்‌” (எபே. 5:25-27). மற்றும்‌ இயேசு சபையை நிலைறிறுத்த 
கின்றார்‌. “கர்த்தர்‌ சபையைப்‌ போவித்துக்‌ காப்பாற்றுகிறது போல” 
(எபே. 5:29) கணவர்‌ தும்‌ மனைவியைப்‌ போஷிக்க வேண்டும்‌ என்று பவுல்‌ 
கூறினார்‌. இயேசு, சபையின்‌ பரிசுத்தத்தைக்‌ காத்து அதன்‌ எதிர்காலத்தைப்‌ 


62 








பாதுகாப்பானதாகச்‌ செய்கின்றார்‌: “தாம்‌ அதைத்‌ திருவசனத்தைக்‌ 
கொண்டு தண்ணீர்‌ முழுக்கினால்‌ சுத்திகரித்துப்‌ பரிசுத்தமாக்குறெதற்கும்‌, 
கறைதிரை முதலானவைகள்‌ ஒன்றும்‌ இல்லாமல்‌ பரிசுத்தமும்‌ பிழையற்றது 





132 


மான மகிமையுள்ள சபையாக அதைத்‌ தமக்குமுன்‌ நிறுத்திக்‌ கொள்வதற்கும்‌ 
தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக்‌ கொடுத்தார்‌” (எபே. 5:26, 27). 





கிறிஸ்துவின்‌ சரீரத்தில்‌ பிரவேசித்தல்‌ 
என்பது, மணவாட்டி தனது மணவாளனின்‌ 
அன்பான பராமரிட்பின்கம்‌ வருதல்‌ போன்று, 
தம்மைக்‌ கிறிஸ்துவின்‌ பராமரிப்பு மற்றும்‌ 
அன்பு ஆகயெவுற்றின்கீம்‌ கொண்டு வருகின்றது. 


பிள்ளைகள்‌ (மற்றும்‌ வயதில்‌ மூத்தவர்களும்‌ கூட) சின்ட்ரெல்லாவின்‌ 
வசீகரிக்கும்‌ கதையை மகிழ்வுடன்‌ அனுபவிக்கின்றனர்‌. கொடுமைப்‌ 
படுத்தப்பட்ட அடிமைப்‌ பெண்‌ ஒருத்தி கடைசியில்‌ ஒரு இளவரசனைத்‌ 
திருமணம்‌ செய்து கொள்ள முடிந்தது, என்ற கருத்தினால்‌ நாம்‌ இன்ப 
மூட்டப்படுகின்றோம்‌. அந்தக்‌ கதையினை அதன்‌ முடிவுக்கு அப்பால்‌ நாம்‌ 
எடுத்துச்‌ செல்வோம்‌. “அந்தக்‌ கதையின்‌ மீதிப்‌ பகுதி” என்னவாக இருந்தது? 
இளவரசனின்‌ மனைவி என்ற வகையில்‌ சின்ட்ரெல்லாவின்‌ வாழ்வு 
எப்படியிருந்தது? வாழ்வு அவளுக்கு எவ்வளவு மாறுபட்டதாய்‌ இருந்தது? 
முன்பு ஏழ்மை, அடிமை வேலை, திட்டு வாங்குதல்‌ மற்றும்‌ நம்பிக்கை 
குலைவு ஆகியவற்றுக்குப்‌ பழக்கப்பட்டிருந்த அவள்‌ தனது புதிய 
இல்லத்திலும்‌ வாழ்விலும்‌, வசதி, செல்வம்‌, உதவி மற்றும்‌ மகிமையான ஒரு 
எதிர்காலம்‌ ஆகியவற்றை அறிய வந்தாள்‌. இளவரசனுடன்‌ அவளுடைய 
திருமணமானது அவளுக்குப்‌ புதியதொரு அடையாளத்தையும்‌, புதிய 
தொரு வாழ்வையும்‌ மற்றும்‌ எண்ணற்ற சந்தோஷங்களையும்‌ 
கொண்டு வந்தது. 

கிறிஸ்துவின்‌ சரீரத்தினுள்‌ பிரவேசித்தல்‌ என்பது, மணவாட்டி தனது 
மணவாளனின்‌ அன்பான பராமரிப்பின்கழ்‌ வருதல்‌ போன்று, நம்மைக்‌ 
கிறிஸ்துவின்‌ பராமரிப்பு மற்றும்‌ அன்பு ஆயெவற்றின்‌ கழ்‌ கொண்டு 
வருகின்றது. கிறிஸ்துவின்‌ பாதுகாத்தலுக்கான வாக்குத்தத்தத்தை சபை 
மாத்திரமே பெற்றிருக்கின்றது. 





இணையற்ற வாக்குத்தத்தம்‌ 

ஐந்தாவதாக, கிறிஸ்துவின்‌ மணவாட்டி என்ற வகையில்‌ சபையானது 
கிறிஸ்து மகிழ்வுடன்‌ அனுபவிக்கவிருக்கும்‌ அதே எதிர்காலத்தைத்‌ தானும்‌ 
மகிழ்வுடன்‌ அனுடவிக்கும்‌. கிறிஸ்து செல்லுமிடத்திற்கு சபை செல்லும்‌, 
கிறிஸ்து பெறுகின்றதை சபை பெறும்‌, மற்றும்‌ அது கிறிஸ்துவுடன்‌ 
நித்தியத்திற்கும்‌ வாழும்‌. 

சபையுடன்‌ தொடர்புடைய வகையில்‌ “மணவாட்டி” என்ற வார்த்தை 
யின்‌ குறிப்பிட்ட பயன்பாடானது வெளி. 21 மற்றும்‌ 22ல்‌ காணப்‌ 
படுகின்றது. சபையின்‌ அடைவிடத்துடன்‌ அதன்‌ இயல்பை இணைவு 











133 


படுத்துவதற்காக யோவான்‌ இவ்வார்த்தையைப்‌ பயன்படுத்தினார்‌. முதலில்‌ 
அவர்‌, “.. புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று 
பரலோகத்தைவிட்டு இறங்கி வரக்கண்டேன்‌; அது தன்‌ புருஷனுக்காக 
அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப்‌ போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது” 
(வெளி. 21:2) என்று எழுதினார்‌. பின்பு, “.. நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டி 


யானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்குக்‌ காண்பிக்‌ 





கிறேன்‌” (வெளி. 21:9) என்று ஒருதூதனால்‌ அவருக்குக்‌ கூறப்பட்டது. பின்பு 
அவர்‌ பெரிதும்‌ உயரமுமான ஒரு பர்வதத்தின்மேல்‌ ஆவியிலே கொண்டு 
போகப்பட்டு “தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய 
பரிசுத்த நகரம்‌ பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி 
வருகிறதை” (வெளி. 21:10, 11) காண்பிக்கப்பட்டார்‌. வெளிப்படுத்தின 
விசேஷமானது ஆவி மற்றும்‌ மணவாட்டி ஆகியோரின்‌ அழைப்புடன்‌ 





முடிவடைகின்றது: “ஆவியும்‌ மணவாட்டியும்‌ வா என்கிறார்கள்‌; 
கேட்கிறவனும்‌ வா என்பானாக; தாகமாயிருக்றெவன்‌ வரக்கடவன்‌; 
விருப்பமுள்ளவன்‌ ஜீவத்தண்ணீரை இலவசமாய்‌ வாங்கிக்கொள்ளக்‌ 
கடவன்‌” (வெளி. 22:17). 

ஆவியானவருடைய கூற்றின்படி, சபையானது பூமிக்குரிய நிலையில்‌ 
கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணாகவும்‌, அதன்‌ பரலோகத்திற்குரிய 
நிலையில்‌ அது கிறிஸ்துவின்‌ மனைவியாகவும்‌ காணப்பட வேண்டியதாக 
உள்ளது. இது 2 கொரி. 11:2ல்‌ உண்மையுள்ள தன்மைக்கான பவுலின்‌ புத்தி 
கூறுதலுடன்‌ பொருந்துகின்றது: “நான்‌ உங்களைக்‌ கற்புள்ள கன்னிகை 
யாகக்‌ கிறிஸ்து என்னும்‌ ஒரே புருஷனுக்கு ஒப்புக்‌ கொடுக்க நியமித்த 
படியால்‌, உங்களுக்காகத்‌ தேவ வைராக்கியமான வைராக்கியங்‌ 
கொண்டி ருக்கிறேன்‌. ” 

நடைமுறையாகும்‌ திருமணமே நிச்சயதார்த்தத்தின்‌ நிறைவேற்றமாக 
உள்ளது. புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம்‌, கணவருக்காக அலங்கரிக்கப்‌ 
பட்ட மனைவியைப்‌ போலப்‌ பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததைப்‌ 
பற்றிய தரிசனத்தை யோவான்‌ விளக்கப்படுத்தினார்‌; மற்றும்‌ அவர்‌ இந்த 
தரிசனத்தை சபையானது நிச்சயதார்த்தத்திலிருந்து இருமணத்திற்குள்‌ 
செல்லும்‌ நிகழ்ச்சியாக விளக்கப்படுத்தினார்‌. இவ்வுருவகமானது சபையின்‌ 
இயல்பினுடைய சேர்க்கையாக உள்ளது, இது “மணவாட்டி” என்ற 
சொற்றொடரால்‌ அடையாளப்‌ படுத்தப்படுகின்றது, ஆட்டுக்குட்டியான 
வரின்‌ மனைவி என்ற வகையில்‌ பரலோகத்திலிருந்து இறங்கி வரும்‌ 
சபையின்‌ எதிர்காலத்துடன்‌ இது சித்தரிக்கப்படுகின்றது. 

இயேசு தம்முடைய சரீரமாகிய தம்முடைய சபையை இரட்சிப்பதாக 
வாக்குத்தத்தம்‌ செய்திருக்கின்றார்‌ (எபே. 5:23), ஆனால்‌ வேறு எந்த 
நிறுவனத்தையும்‌ அல்ல. அவரது சபையின்‌ எதிர்காலமானது முன்பு 
ஏற்படுத்திய வாக்குத்தத்தத்தின்‌ நிறைவேற்றமாகவும்‌, பொல்லாங்கின்‌ மீது 
வெற்றியாகவும்‌ வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ சித்தரிக்கப்படுகின்றது. 
நீங்கள்‌ நித்திய நகரத்தை நாட வேண்டுமென்றால்‌, அவருடைய சபையில்‌ 
கிறிஸ்துவுக்கு உண்மையுடன்‌ இருத்தல்‌ மூலமாக அதை நாடும்படி வேத 
வசனங்கள்‌ உங்களுக்கு வழி காட்டுகின்றன. 





134 


கறைபடாத அழகு 
ஆறாவதாக, “மணவாட்டி” என்ற வார்த்தையானது அழகினை 
அறிவிக்கின்றது. மணவாட்டியின்‌ அழகிய தன்மைக்கு மேலானது 
ஒன்றுமில்லை. அவளது வசீகரமும்‌ வனப்பும்‌ பழமொழி சார்ந்தவைகளாக 
உள்ளன. 
யோவான்‌, “நான்‌, புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தைக்‌ 
தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வரக்‌ கண்டேன்‌; அது 
குன்‌ புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப்போல ஆயத்த 
மாக்கப்பட்டிருந்தது” (வெளி. 21:2) என்று எழுதினார்‌. கர்த்தருடைய 
ஆசீர்வாதங்களைப்‌ பற்றி ஏசாயா எழுதுகையில்‌, மணவாட்டியின்‌ 
வசீகரத்தை அவர்‌ ஒரு விளக்கமாகப்‌ பயன்படுத்தினார்‌: “கர்த்தருக்குள்‌ 
பூரிப்பாய்‌ மகிமுகிறேன்‌; என்‌ தேவனுக்குள்‌ என்‌ ஆத்துமா களி கூர்ந்திருக்‌ 
கிறது; மணவாளன்‌ ஆபரணங்களினால்‌ தன்னை அலங்கரித்துக்‌ கொள்ளு 
கிறதற்கும்‌, மணவாட்டி நகைகளினால்‌ தன்னைச்‌ சிங்காரித்துக்‌ கொள்ளு 
கிறதற்கும்‌ ஒப்பாக, அவர்‌ இரட்சிப்பின்‌ வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, 
நீதியின்‌ சால்வையை எனக்குத்‌ தரித்தார்‌” (ஏசா. 61:10). மற்றும்‌ அவர்‌ 
தேவனுக்கு உண்மையுடைய மக்களை மணவாட்டியின்‌ பிரகாசத்திற்கு 
ஒப்பிட்டார்‌: “.. மணவாளன்‌ மணவாட்டியின்‌ மேல்‌ மகிழ்ச்சியாயிருப்பது 
போல, உன்‌ தேவன்‌ உன்மேல்‌ மகிழ்ச்சியாயிருப்பார்‌” (ஏசா. 62:5). 
மணமகள்‌ தனது திருமண ஆடையை அணிந்து கொண்டு திருமண 
விழாவில்‌ நடந்துவரும்‌ வரைக்கும்‌ அந்தத்‌ திருமண ஆடையை மணமகன்‌ 
காண அனுமதிக்காதிருக்கும்‌ பழக்கமானது அமெரிக்காவில்‌ தம்பதியர்கள்‌ 





பலரால்‌ மதிக்கப்படும்‌ ஒரு வழக்கமாக உள்ளது. இந்த வழக்கத்தைப்‌ 
பின்பற்றி, மணவாட்டி உண்மையிலேயே “அவளது மணவாளனுக்காக 
அலங்கரிக்கப்பட்டாள்‌.” மணவாளன்‌ முதன்முதலாக அவளைக்‌ காணும்‌ 
பொழுது, அவளுடைய அழகு விளக்கிக்‌ கூற முடியாததாக இருப்பதாகக்‌ 
காண்கின்றார்‌. 

கிறிஸ்துவின்‌ மணவாட்டியாகிய சபையானது நீதியின்‌ ஆடைகளி 
னாலும்‌, பரிசுத்தம்‌ என்னும்‌ திருமண ஆடையினாலும்‌ அணிவிக்கப்‌ 
பட்டுள்ளது. பவுல்‌, “கறைதிரை முதலானவைகள்‌ ஒன்றும்‌ இல்லாமல்‌ 
பரிசுத்தமும்‌ பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதைக்‌ தமக்குமுன்‌ 
நிறுத்திக்‌ கொள்வதற்கும்‌ தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக்‌ கொடுத்தார்‌” 
(எபே. 5:27) என்று எழுதினார்‌. 

சபையானது கிறிஸ்துவுக்கு அழகு நிறைந்ததாக உள்ளதென்றால்‌, அது 
உலகத்திற்கும்‌ அழகு நிறைந்ததாகவே இருக்கும்‌. இது, “உங்கள்‌ பண்பைக்‌ 
கவனமாய்க்‌ காத்துக்‌ கொள்ளுங்கள்‌, உங்கள்‌ பண்பானது உங்கள்‌ 





புகழ்ச்சியைக்‌ கவனமாய்க்‌ காத்துக்‌ கொள்ளும்‌” என்ற பழமையான 
உரையைப்‌ போன்றதாக உள்ளது. கிறிஸ்துவின்‌ வசனத்தின்‌ மூலமாக 
சபையானது தூய்மையாய்‌ நிலைத்திருந்து, இவ்விதம்‌ அது கிறிஸ்துவுக்கு 
அழகு நிறைந்ததாக இருக்கையில்‌, உலகில்‌ அதன்‌ புகழ்ச்சியும்‌ கூட அது 
இருக்க வேண்டிய விதத்தில்‌ இருக்கும்‌. 


132 





சபையானது வசனத்தில்‌ தரித்திருப்பதினால்‌, கிறிஸ்துவுக்கு விசுவாசத்‌ 
துடன்‌ இருப்பதினால்‌ பரலோகத்தில்‌ கிறிஸ்துவுடனான இருமணகத்திற்குத்‌ 
குன்னை அலங்கரித்துக்‌ கொள்ளுகின்றது. தேவனுக்கு முன்பாகக்‌ குற்றமற்ற 
பண்பையும்‌ கறைபடாத ஆவியையும்‌ பராமரிப்பதன்‌ மூலம்‌ நாம்‌ அந்த 
விசேஷ நாளுக்கென்று நம்மை ஆயத்தப்‌ படுத்துகின்றோம்‌. 


முடிவுரை 

ஒரு மணவாட்டி தனது மணவாளனுக்காக அலங்கரித்துக்‌ 
கொள்வகைக்காட்டிலும்‌ அதிக அழகு நிறைந்தது எது? “மணவாட்டி” என்ற 
வார்த்தையில்‌ அழகு, தூய்மை மற்றும்‌ நீடித்து நிற்கும்‌ பற்றுறுதி ஆகிய 
யாவும்‌ தெரிவிக்கப்படுகின்றன. சபையின்‌ இயல்பை விளக்கப்‌ படுத்து 
வதற்குப்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ இந்த உருவகத்தை ஏன்‌ தேர்ந்தெடுத்தார்‌ 
என்று காண்பது மிகவும்‌ சுலபமானதாக உள்ளது. சபையானது கிறிஸ்து 
வுக்கு நிலைநிறுத்திக்‌ கொள்ளும்‌ தனிச்‌ சிறந்த ஒரு உறவை, கிறிஸ்துவுக்கு 
சடையின்‌ பற்றுறுதியை, கிறிஸ்து சபைக்குக்‌ கொடுக்கின்ற அடையாளத்தை, 
மற்றும்‌ சபைக்காக கிறிஸ்து சேமிப்பில்‌ வைத்துள்ள எதிர்காலத்தை நாம்‌ 
இந்தச்‌ சொற்றொடரில்‌ காண்கன்றோம்‌. கிறிஸ்தவர்கள்‌ என்ற வகையில்‌ 
நாம்‌ பெற்றுள்ள மேன்மையான சூழ்நிலைகளையும்‌ பெரும்‌ வேட்கை 
களையும்‌, நமது கட்டுப்பாடுகள்‌ மற்றும்‌ நமது வாய்ப்புகள்‌ ஆகிய 
வற்றையும்‌ இந்தச்‌ சித்தரிப்பானது நமது சிந்தைக்குக்‌ கொண்டு வருகின்றது. 
இது கிறிஸ்துவின்‌ அருகில்‌ சபை பெற்றுள்ள அன்பான மகிமையுள்ள 
இடத்தினால்‌ நமது சிந்தையில்‌ பெருக்கெடுக்கச்‌ செய்கின்றது. 

சபையானது கிறிஸ்துவின்‌ மணவாட்டியாக இருக்கின்ற இந்த அளவில்‌, 
அவரது சபையின்‌ உறுப்பாக இருக்க விரும்பாதவர்‌ யார்‌? கிறிஸ்துவின்‌ 
மணவாட்டியாக இருத்தல்‌ என்பது எவ்வளவு சிலாக்கியமானதாக உள்ளது! 
கிறிஸ்துவின்‌ சபைக்குள்‌ பிரவேசியாத எவரும்‌, கிறிஸ்துவைப்‌ பின்பற்று 
பவராக வாழாமல்‌ இருக்கின்ற எவரும்‌ நிச்சயமாகவே சபையின்‌ இயல்பைப்‌ 
புரிந்து கொண்டிருப்பதில்லை. 

ஒருவேளை யாரேனும்‌ ஒருவர்‌ உங்களுக்கு நீங்கள்‌ விரும்பும்படி 
செலவு செய்யக்கூடுவதற்குப்‌ பெரும்‌ செல்வம்‌ ஒன்றை உங்களுக்கு 





அளிப்பதாக வைத்துக்‌ கொள்வோம்‌. நீங்கள்‌ அதை ஏற்றுக்‌ கொள்வீர்களா? 
ரீடர்ஸ்‌ டைஜஸ்ட்‌ என்ற பத்திரிக்கையின்‌ போட்டியாளர்‌ பணப்‌ பரிசான 
பத்து மில்லியன்‌/ஒரு கோடி டாலர்‌ (சுமார்‌ 52 கோடி ரூபாய்‌) பணத்தை 
யாரேனும்‌ ஒருவர்‌ மறுத்து விடுவார்‌ என்று நீங்கள்‌ கற்பனை செய்து பார்க்க 
முடியுமா? அந்தப்‌ பணம்‌ உங்களுக்கு வெகுமதியாய்‌ அளிக்கப்பட்டால்‌, 
அதைக்‌ குறித்து அக்கறையற்று இருப்பீர்களா? “ஐம்பத்தி இரண்டு கோடி 
ரூபாயா, ஊம்‌? மன்னியுங்கள்‌, எனக்கு அதில்‌ ஆர்வம்‌ இல்லை” என்று 
நீங்கள்‌ கூறிவிடுவீர்களா? பதில்‌ தெளிவானதாக உள்ளது. நீங்கள்‌ 
பெற்றுக்கொண்ட செல்வங்களில்‌ நீங்கள்‌ அதிக உணர்வுப்‌ 
பூர்வமாக அகம்‌ மகிழ்வீர்கள்‌. 

கிறிஸ்துவின்‌ சபைக்குள்‌ பிரவேசிக்கும்படியும்‌, அவரது மணவாட்டி 


136 


யாக வாழும்படியும்‌ அவர்‌ தரும்‌ அழைப்பானது பூமியின்‌ அனைத்து 
செல்வங்கள்‌ மற்றும்‌ சந்தோஷத்தின்‌, மகிமையின்‌ நிலைகள்‌ யாவற்றையும்‌ 
கடந்து நிற்கின்றது. இங்கும்‌ நமது தற்காலத்‌ திறமைகளினால்‌ புரிந்து 
கொள்ளப்படுவதற்கு அப்பால்‌ உள்ள நித்தியத்திலும்‌ நமக்கு ஏராளமாக 
அளிக்கவல்ல இயேசுவுடனான நித்திய உறவில்‌ பிரவேசிக்கும்படி அது 
உங்களை அழைக்கின்றது. 

“பேதுரு அவர்களை நோக்கி: நீங்கள்‌ மனந்திரும்பி, ஒவ்வொருவரும்‌ 
பாவமன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே ஞானஸ்‌ 
நானம்‌ பெற்றுக்கொள்ளுங்கள்‌, அப்பொழுது பரிசுத்த ஆவியின்‌ வரத்தைப்‌ 


பெறுவீர்கள்‌ ... என்றார்‌. இரட்சிக்கப்படுறெவர்களைக்‌ கர்த்தர்‌ அநுதினமும்‌ 
சபையிலே சேர்த்துக்கொண்டு வந்தார்‌” (அப்‌. 2:38, 47). 


12. 


படிப்பு மற்றும்‌ கலந்துரையாடலுக்கான 
கேள்விகள்‌ 


. ஒரு மணவாட்டியின்‌ பண்புகளை அட்டவணைப்படுத்துக. 


புதிய ஏற்பாட்டின்‌ எந்த எழுத்தாளர்‌ சபையை “கிறிஸ்துவின்‌ 
மணவாட்டி” என்று திட்டவட்ட மாகக்‌ குறிப்பிடுகின்றார்‌? 





. கிறிஸ்துவுக்குப்‌ பற்றுறுதியுடன்‌ இருத்தல்‌ என்பது எதனை 
அர்த்தப்படுத்துகின்றது? 
திருமணமானது நமது அடையாளத்தை எவ்விதம்‌ 
மாற்றுகின்றது? 


திருமணம்‌ என்பது நாம்‌ ஏற்படுத்தும்‌ பலத்த 
உறுதிப்பாடுகளில்‌ ஒன்றாக உள்ளதென்று நீங்கள்‌ 
கூறுவீர்களா? 

“தழ்ப்படிதல்‌” என்ற வார்த்தை அர்த்தப்படுத்துவது என்ன? 
“சர்வாதிகாரி முழு நிறைவானவராய்‌ இருந்தால்‌ சர்வாதிகார 
அரசே முழு நிறைவான அரசாக உள்ளது” என்ற கூற்றினைப்‌ 
பற்றிக்‌ கலந்துரையாடவும்‌. இந்தக்‌ கூற்றைக்‌ கிறிஸ்துவுடன்‌ 
தொடர்பு படுத்தவும்‌? 

எபே. 5:22-33ன்படியாக ஒரு கணவர்‌ தம்‌ மனைவியிடம்‌ 
எவ்விதம்‌ அன்புகூர வேண்டும்‌? 

கிறிஸ்து தம்முடைய சபைக்கு அளிக்கின்றது என்ன? 





. கிறிஸ்துவின்‌ சபையானது என்ன வகையான 


எதிர்காலத்தைப்‌ பெற்றுள்ளது? இந்த எதிர்காலத்தை உங்கள்‌ 





சொந்த வார்த்தைகளில்‌ விவரிக்கவும்‌. 


. சபையை “கிறிஸ்துவின்‌ மணவாட்டி” என்று சிந்திக்கையில்‌ 


உங்கள்‌ மனதிற்கு வருகின்ற பிரதான பண்புகள்‌ யாவை? 
கிறிஸ்து தம்முடைய சபைக்கு இரட்சிப்பை வாக்குத்தத்தம்‌ 
செய்துள்ளாரா? வேறு எதாவது சபைக்கு அவர்‌ இரட்சிப்பை 
வாக்குத்தத்தம்‌ செய்திருக்கின்றாரா? 


137 


12 
வனுடைய பரிசுத்த 
ஆசாரியத்துவம்‌ 


நம்மிடத்தில்‌ அன்புகூர்ந்து, தமது இரத்தத்தினாலே நம்முடைய 
பாவங்களற நம்மைக்‌ கழுவி, தம்முடைய பிதாவாக்ய தேவனுக்கு 
முன்பாக நம்மை ராஜாக்களும்‌ ஆசாரியர்களுமாக்னெை அவருக்கு 
மகிமையும்‌ வல்லமையும்‌ என்றென்றைக்கும்‌ உண்டாயிருப்பதாக. 


ஆமென்‌ ” (வெணி 1:5, ௭. 


பக்குவம்‌ பெற்ற மனிதன்‌ என்ற வகையிலும்‌, மற்றும்‌ அமெரிக்கக்‌ 
குடிமகன்‌ என்ற வகையிலும்‌, நான்‌ இரண்டு வகையான சட்டங்களின்கழ்‌ 
வாழ்ந்து கொண்டுள்ளேன்‌. ஒரு சிறுபிள்ளை என்ற வகையில்‌, நான்‌ நமது 
நாட்டில்‌ சிறுவர்களுக்காக உள்ள சட்டங்களின்‌ தொகுதியின்கீழ்‌ வாழ்ந்‌ 
திருந்தேன்‌. அந்த வேளையில்‌, நான்‌ ஒரு காரை ஓட்ட வோ, ஒரு வீட்டை 
உரிமையாக்கிக்‌ கொள்ளவோ, எனது சொந்த வங்கிக்‌ கணக்கை வைத்துக்‌ 
கொள்ளவோ அல்லது வாக்களிக்கவோ அனுமதிக்கப்படவில்லை. நான்‌ 
எனது பெற்றோரின்‌ மேற்பார்வையின்கம்‌ வாழ வேண்டியிருந்தது. எந்த 
ஒரு பத்திரத்திலும்‌ எனது பெற்றோர்களில்‌ ஒருவருடைய உடன்‌ 
கையெழுத்தில்லாதிருந்தால்‌, எனது கையெழுத்தானது அர்த்தம்‌ எதுவுமற்ற 
தாக இருந்தது. நான்‌ ஒரு சிறு பிள்ளையாகவே மதிக்கப்பட்டேன்‌, மற்றும்‌ 
விசேஷமான சட்டங்கள்‌ எனது வாழ்வை ஆளுகை செய்து என்னைப்‌ 
பாதுகாத்தன. 

இப்பொழுது, வயது வந்த நபர்‌ என்ற வகையில்‌ நான்‌ சட்டங்களின்‌ 
இன்னொரு வரிசையின்‌ கீழ்‌ வாழ்கின்றேன்‌. இந்தச்‌ சட்டங்களின்‌ 
வரையறைகளுக்குள்‌, நான்‌ ஒரு காரைச்‌ சொந்தமாக்கிக்‌ கொண்டு, அதை 
ஓட்ட முடியும்‌, ஒரு வீட்டை உரிமையாக்கிக்‌ கொள்ள முடியும்‌, 
தனிப்பட்ட வங்கிக்‌ கணக்கு ஒன்றினைக்‌ கொண்டிருக்க முடியும்‌, மற்றும்‌ 
பொது அலுவலர்களுக்காக வாக்களிக்க முடியும்‌. சட்டங்களின்‌ இந்தத்‌ 
தொகுப்பின்‌ கீழ்‌, நான்‌ ஒரு தனி நபராக இருக்கின்றேன்‌, ஆனால்‌ இந்த 
தனிப்பட்ட சிறப்புரிமைகளுடன்‌ தனிப்பட்ட பொறுப்புகளும்‌ 
வருகின்றன. நான்‌ வேலை செய்யவும்‌ பணம்‌ ஈட்டவும்‌ தேர்ந்து 
கொள்ளலாம்‌, ஆனால்‌ நான்‌ ஈட்டிய பணத்திற்கு வரிகட்ட வேண்டிய 


138 


பொறுப்பு எனக்கு உள்ளது. எனது பெற்றோர்களின்‌ அங்கீகாரம்‌ இன்றி 
நான்‌ சொந்தமாக முடிவுகள்‌ எடுக்கும்‌ உரிமை எனக்கு உண்டு, ஆனால்‌ 
எனது செயல்பாடுகளுக்குப்‌ பொறுப்பானவன்‌ என்ற வகையில்‌ நான்‌ 
சட்டத்தினால்‌ நியாயத்‌ தீர்க்கப்படுவேன்‌. வயது வந்த நபர்‌ என்ற வகையில்‌ 
நான்‌ சட்டங்களின்‌ புதியதொரு தொகுப்பின்‌ கீழ்‌ வாழ்பவனாய்‌ 
இருக்கின்றேன்‌, இது நான்‌ ஒரு குழந்தையாயிருக்கையில்‌ வாழ்ந்திருந்த 
சட்டத்‌ தொகுப்பில்‌ இருந்து மாறுபட்டதாக உள்ளது. 

முதல்‌ நூற்றாண்டில்‌ இருந்த யூதர்கள்‌ இதே விதமான சூழ்நிலையில்‌ 
தாங்கள்‌ இருந்ததாகக்‌ கண்டனர்‌. இரண்டு தொகுப்புகளான ஆவிக்குரிய 
பிரமாணங்கள்‌ அல்லது உடன்படிக்கைகளின்‌ கீழ்‌ தாங்கள்‌ வாழ்வதை 
அவர்கள்‌ அனுபவித்தனர்‌. அவர்கள்‌ ஆலயத்தில்‌ பலியிடுதல்‌, வருடாந்திரப்‌ 
பண்டிகைகளையும்‌ விழாக்களையும்‌ ஆசரித்தல்‌, விசேஷமாய்‌ நியமிக்கப்‌ 
பட்ட ஆசாரியர்களின்‌ மூலமாகத்‌ தேவனிடம்‌ செல்லுதல்‌ மற்றும்‌ 
மோசேயின்‌ மூலமாக இஸ்ரவேலுக்குக்‌ கொடுக்கப்பட்ட மற்ற 
பிரமாணங்கள்‌ யாவற்றையும்‌ காத்து நடத்தல்‌ ஆகியவற்றினால்‌ மோசேயின்‌ 
பிரமாணத்தின்‌ கழ்‌ வாழ்ந்திருந்தனர்‌. பிறகு, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 
வந்த முதல்‌ பெந்தெகொஸ்தே நாளன்று எருசலேமில்‌ கிறிஸ்தவமானது 
தொடக்கம்‌ பெற்றது. கிறிஸ்துவின்‌ சபையாராக அவரைப்‌ பின்பற்றும்‌ 
படியாகச்‌ சில யூதர்கள்‌ முடிவெடுத்த போது, அவர்கள்‌ மோசேயின்‌ 
பிரமாணத்தை விட்டு நீங்கி, புதிய பிரமாணங்களின்‌ தொகுதியின்‌ கீழ்‌ 
வந்து, தேவனுடைய புதிய உடன்படிக்கையினுள்‌ பிரவேசித்தார்கள்‌. புதிய 
பிரமாணத்தின்‌ கழ்‌, கிறிஸ்தவர்கள்‌ என்ற வகையில்‌ அவர்கள்‌ விசுவாசித்து 
நடப்பவர்களாய்‌, கிறிஸ்துவின்‌ அப்போஸ்தலர்கள்‌ மூலமாக வெளிப்‌ 
படுத்தப்பட்ட அவருடைய சித்தத்தின்படி வாழ்பவர்களாக, கிறிஸ்துவின்‌ 
ஆவிக்குரிய சரீரம்‌ என்ற வகையில்‌ தேவனை ஆராதித்து அவருக்கு ஊழியம்‌ 
செய்பவர்கள்‌ ஆயினர்‌. 

மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ இருந்து கிறிஸ்தவத்திற்கு இந்த மாற்றத்தை 
யூதர்கள்‌ ஏற்படுத்திக்‌ கொண்டிருக்கையில்‌, தேவன்‌ இனியும்‌ தம்முடைய 
மக்களின்‌ மத்தியில்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழுவைத்‌ தமக்கு 








ஆசாரியர்களாக ஊழியம்‌ செய்வதற்குப்‌ பெற்றிராமல்‌, தம்முடைய மக்கள்‌ 
யாவரையும்‌ தம்முடைய ஆசாரியர்களாகக்‌ கொண்டிருந்தார்‌ என்ற ஒரு 
சத்தியமானது அவர்களுக்கு மிகவும்‌ நம்பிக்கையான விடுதலையாக 
இருந்திருக்கலாம்‌. புதிய உடன்படிக்கையின்படி, கிறிஸ்து தம்முடைய 
இரத்தத்தினால்‌ கழுவப்பட்ட எல்லாரையும்‌ எடுத்து, அவர்களை 
“தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இராஜாக்களும்‌ ஆசாரியார்‌ 
களுமாக்கினார்‌” (வெளி. 1:6). கிறிஸ்துவுக்குள்‌ நாம்‌, “தெரிந்துகொள்ளப்‌ 
பட்ட சந்ததியாயும்‌, ராஜரீகமான ஆசாரியக்‌ கூட்ட மாயும்‌, பரிசுத்த ஜாதி 
யாயும்‌, அவருக்குச்‌ (தேவனுக்குச்‌ி) சொந்தமான ஜனமாயும்‌” (1 பேது. 2:9) 
இருக்கின்றோம்‌. நாம்‌, “ஜீவனுள்ள கற்களைப்‌ போல ஆவிக்கேற்ற 
மாளிகையாகவும்‌, இயேசு கிறிஸ்து மூலமாய்த்‌ தேவனுக்குப்‌ பிரியமான 
அவிக்கேற்ற பலிகளைச்‌ செலுத்தும்படிக்குப்‌ பரிசுத்த ஆசாரியக்‌ கூட்ட 
மாகவும்‌ கட்டப்பட்டு” (1 பேது. 2:5) வருகிற கிறிஸ்துவின்‌ சபையோடு 


139 


சேர்க்கப்பட்டிருக்கன்றோம்‌. இந்த எல்லாக்‌ கிறிஸ்தவர்களின்‌ ஆசாரியத்து 
வமானது யூதர்களின்‌ மனதில்‌ ஆழமாய்ப்‌ பதிந்தது போலவே நமது 
மனதிலும்‌ ஆழமாய்ப்‌ பதிய வேண்டும்‌, பெரும்‌ வியப்பினால்‌ பயபக்தி 
யினால்‌ மற்றும்‌ நன்றியுணர்வின்‌ ஒரு ஆழமான உணர்வினால்‌ நம்மை ஏவ 
வேண்டும்‌. 

சபையின்‌ ஆசாரியத்துவ அமைப்பைப்‌ புரிந்து கொள்ளும்‌ பொழுது 
அது ஒவ்வொரு கிறிஸ்தவரையும்‌ ஊக்குவிக்கும்‌. முந்திய காலத்தில்‌ தேவன்‌ 
லேவியர்களைத்‌ தம்முடைய ஆசாரியர்களாக ஏற்படுத்தியிருந்ததன்‌ மூலம்‌ 
அவர்களைக்‌ கனப்படுத்தியிருந்தார்‌; மற்றும்‌ இந்த நிகழ்‌ காலத்தில்‌, கிறிஸ்து 
வுக்குள்‌ வருகின்ற ஓவ்வொரு ஆணையும்‌ பெண்ணையும்‌ தேவன்‌ 
அவருடைய இராஜ்யத்தில்‌ ஆசாரியராக ஏற்படுத்துவதன்‌ மூலம்‌ அவர்‌ 
ஓவ்வொரு நபரையும்‌ கனப்படுத்தியிருக்கின்றார்‌. 

தேவனுடைய எல்லா பிள்ளைகளினுடைய ஆசாரியத்தும்‌ பற்றிய இந்த 
சத்தியமானது நம்மைப்‌ பலமாகப்‌ பற்றிக்‌ கொண்டுள்ளதா? அதன்‌ தனிச்‌ 
சிறப்புக்களை நாம்‌ கண்டிருக்கின்றோமா? அதற்கு நாம்‌ அதிக ஆழமான 
சிந்தனையைக்‌ கொடுப்போம்‌. 


தேவனிடமிருந்து வந்த ஆசாரியத்துவச்‌ 
சிறப்புரிமை 

கிறிஸ்தவர்களாயிருப்பவர்கள்‌ தங்கள்‌ மீது பொழியப்பட்ட 
ஆசாரியத்துவச்‌ சிறப்புரிமை பெற்றுள்ளவர்களாய்‌ உள்ளனர்‌. தேவன்‌ 
தம்முடைய பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்களிடத்தில்‌ தாம்‌ செய்திருந்தது 
போலவே, இவர்களைத்‌ தம்முடன்‌ ஒரு விசேஷித்த உறவினால்‌ கனப்‌ 
படுத்தியுள்ளார்‌. 

மோசேயின்‌ காலத்து, ஆசாரியர்கள்‌ தேவனுடன்‌ தனிச்‌ சிறந்த ஒரு 
ஐக்கியத்தைப்‌ பெற்றிருந்தார்கள்‌. அவர்கள்‌ மற்ற இஸ்ரவேலர்களால்‌ 
மகிழ்வுடன்‌ அனுபவிக்கப்படாத ஒரு வழிமுறையில்‌ நாள்தோறும்‌ தேவனு 
டைய பிரசன்னத்தில்‌ வாழ்ந்தனர்‌. முகாம்‌ இடும்‌ ஒவ்வொரு இடத்திலும்‌, 
அவர்களின்‌ கூடாரங்கள்‌, உடன்படிக்கைக்‌ கூடாரத்திற்கு நேர்‌ முன்பாக, 
தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து காணக்‌ கூடியதாக அமைக்கப்பட்டன. 
இஸ்ரவேல்‌ மக்கள்‌ கானான்‌ நாட்டில்‌ குடியமர்ந்த பொழுது, ஆசாரியர்‌ 
களும்‌ லேவியர்களும்‌ தங்களுக்கு நில ஒதுக்கீட்டிற்குப்‌ பதிலாக 
தேவனையே தங்களின்‌ விசேஷித்த உடமையாகப்‌ பெற்றார்கள்‌. அவர்கள்‌ 
நாற்பத்தியெட்டு ஊர்களையும்‌ அசைச்‌ சுற்றியிருந்த மேய்ச்சல்‌ நிலங்களை 
யும்‌ வசிக்கும்‌ இடங்களாகப்‌ பெற்றனர்‌ (யோசு. 21:41), ஆனால்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ நேரம்‌ முழுவதையும்‌ தேவனுக்கு ஊழியம்‌ செய்ய ஓப்புக்‌ 
கொடுக்கும்படியாக மற்ற கோத்திரத்தார்களால்‌ ஆகரிக்கப்பட்டனர்‌. 
இஸ்ரவேல்‌ மக்களால்‌ கொண்டு வரப்படும்‌ பலி ஓவ்வொன்றும்‌ உடன்‌ 
படிக்கைக்‌ கூடாரத்தில்‌ ஒரு ஆசாரியராலேயே தேவனுக்குச்‌ செலுத்தப்பட 
வேண்டியதாக இருந்தது. தேவன்‌ ஆசாரியார்களைத்‌ தம்மிடத்தில்‌ ஒரு 
சலுகைமிக்க இணைவுறவு கொண்டிருக்கும்படி யாகத்‌ தனிப்பட அமைத்து 


140 


வைத்திருந்தார்‌. 

பழைய ஏற்பாட்டின்‌ காலத்தில்‌ ஆசாரியர்களால்‌ மட்டுமே மகிழ்வுடன்‌ 
அனுடவிக்கப்பட்ட தேவனுடனான இந்த நெருக்கமான உறவானது இந்த 
கிறிஸ்தவ யுகத்தில்‌ ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும்‌ தரப்பட்டுள்ளது. 
சுவிசேஷத்தின்‌ மூலமாகத்‌ தேவனிடத்தில்‌ வருகின்ற எவரொருவரும்‌ 
தேவனுடைய குடும்பத்தில்‌ சுவிகரிக்கப்பட்டு, “அவருடைய சொந்த 
உடமையான” (இத்து 2:14) நபராக நோக்கப்படுகின்றார்‌. ஒரு காலத்தில்‌ 
தேவனுடைய “ஜனங்களாயிராதவர்கள்‌” இப்பொழுது “தேவனுடைய 
ஜனங்களாய்‌” இருக்கின்றனர்‌ (1 பேது. 2:10). தேவனிடத்திலிருந்து 
“தூரமாயிருந்தவர்கள்‌” (எபே. 2:17) இயேசு கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினாலே 
“சமீபமாக்கப்‌“பட்டுள்ளனர்‌ (எபே. 2:13). தேவன்‌ (யோவா. 14:23), கிறிஸ்து 
(எபே. 3:12; கொலோ. 1:27) மற்றும்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ (1 கொரி. 6:19, 
20) ஆகியோர்‌ நமக்குள்‌ வாசம்‌ பண்ணுகின்றனர்‌. பிதா, இயேசு கிறிஸ்து 
(1 யோவா. 1:8) மற்றும்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ (ரோமர்‌ 8:5) 
ஆகியோருடைய ஐக்கியத்தில்‌ நாம்‌ தினந்தோறும்‌ நடக்கின்றோம்‌. 

இரண்டு கற்பலகைகளில்‌ செதுக்கப்பட்ட பத்து கட்டளைகளின்‌ முதல்‌ 
பிரதியுடன்‌ மோசே சீனாய்‌ மலையில்‌ இருந்து இறங்கி வந்த பொழுது, 
இஸ்ரவேலர்கள்‌ ஒரு பொற்கன்றுக்‌ குட்டிக்கு முன்பாக விழுந்து வணங்கி 
விக்கிரகாராதனை செய்து கொண்டிருந்ததையே கண்டார்‌. அவர்‌, “இந்தப்‌ 
பத்துக்‌ கட்டளைகளுடன்‌ நான்‌ சீனாய்‌ மலையில்‌ இருந்து இறங்கி வர 
முடியும்‌ முன்பே மக்களாகிய நீங்கள்‌ அவைகளை ஏற்கனவே முறித்துப்‌ 
போட்டு விட்டீர்களே!” என்று கூறுவது போல்‌, அக்கற்பலகைகளைத்‌ 
குரையில்‌ எறிந்தார்‌. அவர்‌ அந்தக்‌ கன்றுக்‌ குட்டியைத்‌ தூளாக அரைத்து, 
அந்தத்‌ தூளைக்‌ கண்ணீர்ப்‌ பரப்பின்‌ மேல்‌ தூவி, அதை மக்கள்‌ குடிக்கும்‌ 





படி செய்தார்‌. கூடார வாசலில்‌ மோசே நின்று கொண்டு, “கர்த்தருடைய 
பக்கம்‌ இருப்பவர்கள்‌ எல்லாரும்‌ வந்து என்‌ அருகே நில்லுங்கள்‌!” என்று 
கூறினார்‌. உடனடியாக, லேவிகோத்திரத்தார்‌ வீரமான பற்றுறுதி மற்றும்‌ 
ஆதரவில்‌ மோசேயின்‌ அருகே சென்றனர்‌. முகாம்‌ முழுவதிலும்‌ சென்று 
இந்த விக்கிரகாராதனையினால்‌ குற்றப்பட்டவர்களைக்‌ கொலை 
செய்யும்படி லேவிகோத்திரத்தாருக்கு மோசே கட்டளையிட்டார்‌. 





அவர்கள்‌ அவருடைய கட்டளையை உண்மைத்‌ தன்மையுடன்‌ நிறை 
வேற்றி, தங்களைத்‌ தேவனுடைய நியாயத்தர்ப்பின்‌ கருவிகளாய்‌ இருக்க 
அனுமதித்துக்‌ கொண்டனர்‌. தேவனிடம்‌ அவர்கள்‌ கொண்டிருந்த 





உண்மைத்‌ தன்மையின்‌ காரணமாக, தேவன்‌ அவர்கள்‌ மீது தாம்‌ தேர்ந்து 
கொண்ட ஆசாரியர்களாயிருத்தல்‌ என்ற சிறப்புரிமையைப்‌ பொழிந்து 
மோசேயின்‌ யுகத்தில்‌ எஞ்சியிருந்த காலம்‌ முழுவதிலும்‌ அவர்களைக்‌ 
கனப்படுத்தினார்‌. அம்ராமின்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ அவருடைய 
ஆசாரியர்களாக இருந்தனர்‌, மற்றும்‌ லேவியர்களில்‌ எஞ்சியிருந்தவர்கள்‌ 
கர்த்தருடைய ஊழியத்தில்‌ அவர்களுக்கு உதவி செய்தனர்‌. இவ்விதமாக, 
தேவன்‌ எவரொருவருக்கும்‌ அளிக்கக்‌ கூடியவற்றில்‌ மிக உயர்ந்த 
மரியாதையை உலகத்தில்‌ அவரால்‌ தேர்ந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களாய்‌ 
இருத்தல்‌ என்பதை லேவியா்கள்‌ பெற்றனர்‌! 


141 


பழைய ஏற்பாட்டின்‌ நாட்களில்‌ தேவன்‌ லேவியர்களுக்கு மட்டும்‌ அனு 
மதித்திருந்த கனத்தை இன்றைய நாட்களில்‌ எவரொருவரும்‌ கிறிஸ்துவின்‌ 
மூலமாகப்‌ பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. விசுவாசத்துடனும்‌ கழ்ப்படி 
குலுடனும்‌ அவரிடத்தில்‌ வருகின்ற எவரும்‌ அவருடைய பரிசுத்த 
ஆசாரியத்துவத்திற்கென்று அவரால்‌ பிரித்து வைக்கப்பட்ட மக்களுடன்‌ 





சேர்த்துக்‌ கொள்ளப்படுகின்றார்‌. 

திகைக்க வைக்கும்‌ இந்த சத்தியமானது நமக்கு ஒரு செய்தியைக்‌ 
கொண்டுள்ளது. முதலாவது, தேவன்‌ மீட்கப்பட்ட தம்முடைய மக்களுக்கு 
கும்முடைய பார்வையில்‌ தனிச்‌ சிறப்பையும்‌ தகுதியையும்‌ கொடுத்துள்ளார்‌ 
என்பதை இது நமக்கு நினைவு படுத்த வேண்டும்‌. நாம்‌ ஒன்றுமற்ற தன்மை 
யிலிருந்து தேவனுடைய விசேஷித்த உடமையாய்‌ இருக்கும்படி 
உயர்த்தப்பட்டுள்ளோம்‌. நாம்‌ “மக்களாக” மட்டும்‌ இருப்பதில்லை; நாம்‌ 
“தேவனுடைய மக்களாய்‌” இருக்கின்றோம்‌. அத்துடன்‌, இந்த சத்தியமானது 
உலகில்‌ நமது ஊழியத்தையும்‌ தெளிவுபடுத்த வேண்டும்‌. ஒரு குறிப்பிட்ட 
கருத்தில்‌ நாம்‌ தேவனுடைய ஊழியக்காரர்களாய்‌ இருக்கின்றோம்‌. மற்றும்‌, 
இந்த சத்தியமானது நமக்குள்‌ நன்றியுணர்வின்‌ அழியாத ஒரு எண்ணப்‌ 
போக்கினை உண்டாக்க வேண்டும்‌. தேவனுடைய கிருபையினாலேயே 
நாம்‌ எங்கிருக்ன்றோமோ அங்கும்‌ என்னவாக இருக்கன்றோமோ 
அந்தப்படியேயும்‌ இருக்கின்றோம்‌. 





தேவனிடத்திற்குச்‌ செல்லும்‌ ஆசாரியத்துவ 
சிலாக்கியம்‌ 

கிறிஸ்துவின்‌ ஆவிக்குரிய சரீரத்தில்‌ உறுப்பினர்களாய்‌ இருப்பவர்‌ 
களுக்கு தேவனிடத்திற்குச்‌ செல்லும்‌ ஆசாரியத்துவ சிலாக்கியம்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ளது. அவரை (தேவனை) அணுகுவதற்கு நாம்‌ வேறெந்த மனிதர்‌ 
மூலமாகவும்‌ செல்ல வேண்டியதில்லை. கிறிஸ்துவின்‌ மூலமாக நாம்‌ 
தேவனிடத்தில்‌ சேரத்‌ திறந்த அணுகுமுறை ஒன்றைப்‌ பெற்றுள்ளோம்‌. 

யூதர்கள்‌ ஒரு மனித ஆசாரியர்‌ மூலமாகவே தேவனிடத்தில்‌ சென்று 
சேர முடிந்தது. தேவன்‌ யூதர்களிடத்தில்‌ ஒரு தீர்க்கதரிசி அல்லது ஆசாரியார்‌ 
மூலமாகப்‌ பேசினார்‌, மற்றும்‌ ஆசாரியர்‌ மூலமாகவே யூதர்கள்‌ தேவனுக்குப்‌ 
பலி செலுத்தினார்கள்‌. யூதர்கள்‌ தங்களுக்கும்‌ தேவனுக்கும்‌ இடையில்‌ 
இருந்த இடைவெளியை இணைப்பதற்கு மனித “இடை நடப்பவர்‌” 
ஒருவரைப்‌ பெற்றிருக்க வேண்டியிருந்தது. 

இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்‌ கிறிஸ்தவர்கள்‌ இயேசுவின்‌ மூலமாகத்‌ 
தேவனிடத்திற்கு நேரடியாகச்‌ செல்ல முடியும்‌. யூதர்கள்‌ மற்றும்‌ 
புறஜாதியார்‌ ஆன எல்லா மனிதருக்கும்‌ மற்றும்‌ தேவனுக்கும்‌ இடையில்‌ 
இருந்த தடைகள்‌ யாவும்‌ சிலுவையினால்‌ நீக்கப்பட்டு விட்டன. யூதர்கள்‌ 
மற்றும்‌ புறஜாதியார்‌ ஆகியோர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ கொண்டுள்ள ஒருமைப்‌ 
பாடு பற்றிய பகுதியொன்றின்‌ முடிவில்‌, பவுல்‌ இந்த வழியைப்‌ பற்றிக்‌ 
குறிப்பிட்டார்‌: “அந்தப்படியே நாம்‌ இரு திறத்தாரும்‌ ஒரே ஆவியினாலே 
பிதாவினிடத்தில்‌ சேரும்‌ சிலாக்கியத்தை அவர்‌ மூலமாய்ப்‌ பெற்றிருக்‌ 





142 


கின்றோம்‌” (எபே. 2:18). பிற்பாடு, பவுல்‌, “அவரைப்‌ பற்றும்‌ விசுவாசத்தால்‌ 
அவருக்குள்‌ நமக்குத்‌ தைரியமும்‌ திட நம்பிக்கையோடே தேவனிடத்தில்‌ 
சேரும்‌ சிலாக்கியமும்‌ உண்டாயிருக்கிறது” (எபே. 3:12). கிறிஸ்தவர்‌ 
தேவனிடத்தில்‌ சேருவதற்குத்‌ தேவையாக உள்ள ஒரே மத்தியஸ்தர்‌ 
இயேசுவே: “தேவன்‌ ஒருவரே, தேவனுக்கும்‌ மனுஷருக்கும்‌ மத்தியஸ்தரும்‌ 
ஒருவரே” “எல்லாரையும்‌ மீட்கும்‌ பொருளாகத்‌ தம்மை ஒப்புக்‌ கொடுத்த 
மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே” (1 தீமோ. 2:5, 6௮). 

எனது வாழ்வில்‌ நான்‌ இரண்டு தலைவர்களைப்‌ பெற்றுள்ளேன்‌. 
இவர்களில்‌, அதிக நெருக்கமானவராக இருப்பவர்‌ நான்‌ தினமும்‌ 
வேதாகமத்தைப்‌ போதிக்கும்‌ ஹார்டிங்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ தலைவர்‌ 





ஆவார்‌. அவர்‌ என்னுடைய பணி முதல்வராய்‌ இருக்கின்றார்‌. 
சிற்றாலயத்தில்‌ நான்‌ அவரை நாள்தோறும்‌ காண்கின்றேன்‌, அசிரியர்களின்‌ 
கூட்டத்திலும்‌, அறைக்‌ கூடத்தைக்‌ கடந்து செல்லுகையிலும்‌ நான்‌ அடிக்கடி 
அவருடன்‌ பேசுகின்றேன்‌. சமூக விழாக்களுக்கு நான்‌ அவருடன்‌ 
செல்லுகின்றேன்‌, மற்றும்‌ நான்‌ பிரசங்கிக்கும்படி வெளிச்‌ செல்லாத 
நாட்களில்‌ கல்லூரியில்‌ கூடி வரும்‌ சபையின்‌ ஆராதனை ஊழியங்களில்‌ 
நான்‌ அவரைக்‌ காண்கின்றேன்‌. நான்‌ அவரை எனது தனிப்பட்ட நண்பர்‌ 
என்று அழைக்குமளவுக்கு அவருடன்‌ அடிக்கடி பேசுகின்றேன்‌ மற்றும்‌ பல 
ஆண்டுகளாக அவருடன்‌ நெருங்கிப்‌ பழகியிருக்கின்றேன்‌. ஒரு நாளின்‌ எந்த 
வேளையிலும்‌ நான்‌ அவருடன்‌ தொலைபேசியில்‌ பேச முடியும்‌ மற்றும்‌ 
நான்‌ விரும்பும்‌ எதையும்‌ அவருடன்‌ பேச நான்‌ அனுமதிக்கப்பட்டுள்ளேன்‌. 
அவர்‌ தொலைபேசியில்‌ நான்‌ அழைக்கையில்‌ என்னுடன்‌ பேச முடியாமற்‌ 
போனால்‌, அவரால்‌ எவ்வளவு விரைவில்‌ முடியுமோ அவ்வளவு விரைவாக 
அவர்‌ மீண்டும்‌ தொலைபேசியில்‌ என்னுடன்‌ தொடர்பு கொண்டு 
பேசுவார்‌. 

எனது வாழ்வின்‌ இரண்டாவது தலைவராக அமெரிக்க நாட்டின்‌ 
ஜனாதிபதி இருக்கின்றார்‌. அவருடன்‌ தனிப்பட்ட முறையில்‌ நான்‌ 
ஒருக்காலும்‌ பேசியதில்லை. நான்‌ ஒரே ஒரு முறைதான்‌ அவரை 
நேரடியாகக்‌ கண்டுள்ளேன்‌, அதுவும்‌ அவர்‌ ஒரு அணி வகுப்பில்‌ சற்றுத்‌ 
தொலைவில்‌ ஒரு காரில்‌ பயணம்‌ செய்கையில்‌ கண்டுள்ளேன்‌. நான்‌ 
அவரைப்‌ பற்றி செய்தித்‌ தாள்களிலும்‌ தொலைக்‌ காட்சி நிகழ்ச்சிகளில்‌ 
கண்ட வற்றின்‌ மூலமாகவும்‌ மட்டுமே அறிந்துள்ளேன்‌. அவரை நான்‌ ஒரு 
நண்பராக அறிந்துள்ளேன்‌ என்று கூற முடியாது. அவருடைய சொந்த 
வாழ்வு பற்றி நான்‌ நேரடியாக எதுவும்‌ அறிந்ததில்லை, மற்றும்‌ அவரும்‌ கூட 
என்னைப்‌ பற்றி ஒன்றும்‌ அறிந்ததில்லை. ஒரு முக்யெமான விஷயம்‌ பற்றி 
பேச நான்‌ அவரை அழைக்க வேண்டியிருந்தால்‌, அவருடன்‌ பேசும்படி 





நான்‌ அனுமதிக்கப்பட மாட்டேன்‌. செய்தி அவருக்கு அனுப்பப்படும்‌ என்ற 
வாக்குறுதி மட்டுமே எனக்குக்‌ கிடைக்கும்‌. அவர்‌ என்னுடைய உலகில்‌ 
இருந்து மிகவும்‌ தொலைவில்‌ உள்ள ஒரு உலகில்‌ வாழ்கின்றார்‌. ஒவ்வொரு 
நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாக்களிக்கும்‌ இயந்திரத்தில்‌ எங்கள்‌ நாடு 
அதன்‌ ஜனாதிபதியைத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ வேளை தவிர அவரது வாழ்வு 
மற்றும்‌ அதிகாரம்‌ ஆகியவற்றில்‌ தலையிடும்‌ வழி எதுவும்‌ எனக்கு 





143 


உண்மையில்‌ கிடையாது. அவர்‌ செய்கின்ற செயல்கள்‌ என்னைச்‌ சிறு 
அளவில்‌ பாதிக்கும்படி இறங்குகின்றன, ஆனால்‌ அவர்‌ ஒருக்காலும்‌ 
என்னைக்‌ கண்டதில்லை, நான்‌ அவரைக்‌ தொலைவிலிருந்து மட்டுமே 
பார்த்திருக்கின்றேன்‌. 


விசுவாசத்திலுமம்‌ கழ்ப்படிதலிலும்‌ அவரிடத்திற்கு வருகின்ற 
எவரொருவரும்‌ தேவனால்‌ 
பிரிக்தெடுக்கப்பட்ட மக்களுடன்‌, 
அவருடைய பரிசுத்த ஆசாரியக்‌ கூட்டத்துடன்‌ 
சேர்த்துக்‌ கொள்ளப்படுகின்றார்‌. 


இந்த இரண்டு தலைவர்களுக்கும்‌ இடையே உள்ள வித்தியாசம்‌ என்ன? 
அது பின்கண்டபடி எளிதாகவே உள்ளது; ஒருவரிடம்‌ சென்று சேரும்‌ 
வழியை நான்‌ பெற்றுள்ளேன்‌, இன்னொருவரிடம்‌ சென்று சேரும்‌ வழியை 
நான்‌ பெற்றிருக்கவில்லை. வித்தியாசமானது அந்த ஒரே ஒரு வார்த்தை 
யில்தான்‌ உள்ளது: “சிலாக்கியம்‌.” நான்‌ ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதால்‌, 
தேவனுடனான எனது உறவானது ஹார்டிங்‌ பல்கலைக்கழகத்தின்‌ 
தலைவருடனான எனது உறவுடன்‌ ஒப்பிடப்படும்‌. கிறிஸ்துவின்‌ மூலமாக 
நான்‌ தேவனிடத்திற்குச்‌ சுயாதீனமான மற்றும்‌ தடைப்படாத 
பிரவேசத்தைப்‌ பெற்றுள்ளேன்‌. நான்‌ அவரை எந்த வேளையிலும்‌ 
ஜெபத்தில்‌ அணுக முடியும்‌. நான்‌ அவருடைய தோழமையுடனும்‌ 
பலத்துடனும்‌ நாள்தோறும்‌ நடக்கின்றேன்‌. அவர்‌ சர்வ வல்லமையுள்ள 
தேவனாக இருப்பதால்‌, அவர்‌ ஒருபோதும்‌ என்னைக்‌ காத்திருக்கச்‌ 
செய்யவோ அல்லது நான்‌ ஜெபிக்கும்‌ பொழுது எனக்கு மீண்டும்‌ 
அழைப்பனுப்பவோ தேவைப்படாதவராய்‌ இருக்கின்றார்‌. அவருடைய 
பிரசன்னத்தின்‌ வாயிலானது கிறிஸ்துவினிமித்தம்‌ எனது பிரவேசத்திற்காக 
எப்பொழுதுமே சற்றுத்‌ திறந்திருக்கின்றது. அவர்‌ தம்முடைய பிரசன்னத்‌ 
திற்கு முன்பு என்னை வரும்படியாக அனுமதிப்பது மட்டுமின்றி, அதற்குள்‌ 
என்னை அவர்‌ வரவேற்கின்றார்‌. அவர்‌ எனது ஐக்கியத்தை நாடுகின்றார்‌, 





நான்‌ அவருடைய ஐக்கியத்தை நாடுகின்றேன்‌. அவர்‌ உண்மையாகவே 
எனது பரலோக பிதாவாக இருக்கின்றார்‌. 

ஒரு கிறிஸ்தவன்‌ என்ற வகையில்‌ தேவனிடத்தில்‌ சென்று சேர நான்‌ 
பெற்றுள்ள சிலாக்கியத்தை மோசேயின்‌ பிரமாணத்தின்‌ கழ்‌ இருந்த 
யூதர்கள்‌ பெற்றிருந்ததில்லை. அவர்கள்‌ லேவிகோத்திரத்தின்‌ ஆசாரியர்கள்‌ 
மூலமாகவே தேவனிடத்திற்குச்‌ சென்றார்கள்‌. தேவன்‌ அவர்களுக்கு 
நிலையான துணையாளராக இருந்தார்‌, ஆனால்‌ அவர்களின்‌ சிலாக்கிய 
மானது மனித ஆசாரியத்துவத்தின்‌ மூலமான அணுகுமுறையினால்‌ எல்லைக்‌ 
குட்படுத்தப்பட்டிருந்தது. 

கிறிஸ்தவர்கள்‌ மகிழ்வுடன்‌ அனுபவிக்கின்ற ஆசாரியத்துவ சிலாக்கியம்‌ 
பற்றிய சத்தியமானது நம்மை உற்சாகப்படுத்துவதாக மட்டுமின்றி, நமக்கு 


144 





சக்தியளிப்பதாகவும்‌ இருக்க வேண்டும்‌. ஒரு தகப்பன்‌ தன்னிடத்தில்‌ வரத்‌ 
குன்‌ பிள்ளைகளுக்கு அனுமதி அளிக்கின்றது போலவே தேவன்‌ தம்முடைய 
பிரசன்னத்திற்குள்‌ நம்மை வரவேற்கின்றார்‌, நமது ஐக்கியத்தை மகிழ்வுடன்‌ 
அனுபவிக்கின்றார்‌, மற்றும்‌ அவரிடத்தில்‌ அணுகும்‌ சுயாதனத்தை நமக்குத்‌ 
தருகின்றார்‌. தேவனுடனான ஐக்கியத்திற்கான இந்த வாய்ப்பை நாம்‌ 
ஜெபம்‌, தோழமை மற்றும்‌ ஆவிக்குரிய ஊழியம்‌ ஆகியவற்றின்‌ மூலம்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்வோமாக. 


தேவனுக்காக ஒரு ஆசாரியத்துவப்‌ பணி 

கிறிஸ்தவர்கள்‌ என்ற வகையில்‌, நாம்‌ ஆசாரியத்துவப்‌ பணி ஒன்றைப்‌ 
பெற்றுள்ளோம்‌. நாம்‌ ஆசாரியர்களின்‌ ஊழியத்தைச்‌ செய்கின்றோம்‌. 

பழைய ஏற்பாட்டின்‌ காலங்களில்‌, இஸ்ரவேலர்‌ எல்லாருக்காகவும்‌ 
ஆசாரியர்கள்‌ தேவனுக்குப்‌ பலிகளை செலுத்தினார்கள்‌. தேவனுக்கு 
ஆராதனை நடத்தப்படும்பொழுது கூடாரத்தின்‌ பரிசுத்த இடத்தில்‌ 
ஆசாரியர்கள்‌ மட்டுமே உட்புக முடிந்தது. இஸ்ரவேலரின்‌ பொது மக்கள்‌ 
கூடார வாசலில்‌ நின்று கொண்டு, கூடாரத்தினுள்‌ ஆசாரியர்களால்‌ 
பிரதிநிதித்துவப்‌ படுத்தப்பட்டனர்‌. பாவ நிவாரணத்துற்கான மாபெரும்‌ 
நாளன்று, பாவ நிவாரண பலியின்‌ இரத்தத்துடன்‌ பிரதான ஆசாரியர்‌ மகா 
பரிசுத்த இடத்திற்குள்‌, தேவ சமூகத்திலே பிரவேடிப்பார்‌, அந்த இரத்தத்தின்‌ 
மூலமாக தேசத்தின்‌ பாவங்கள்‌ யாவும்‌ அடுத்த பாவ நிவாரண நாள்‌ 
வரையிலும்‌ சுத்திகரிக்கப்படும்‌. இந்த ஆராதனைப்‌ பொறுப்புகளுக்கு 
அப்பால்‌, தேவனுடைய இனமானது தங்களுக்கான தேவனுடைய 
சித்தத்தின்மீது நம்பிக்கை கொண்டிருக்கும்படி, இஸ்ரவேல்‌ யாவருக்கும்‌ 
தேவனுடைய பிரமாணத்தைப்‌ போதித்தல்‌ என்ற குறிப்பிட்ட 
கட்டளையையும்‌ ஆசாரியார்கள்‌ தேவனிடத்திலிருந்து பெற்றிருந்தனர்‌. 

பழைய ஏற்பாட்டுக்‌ காலத்தின்‌ போது இருந்த ஆசாரியர்களின்‌ இந்தப்‌ 
பரிசுத்த பணிகள்‌, கிறிஸ்துவின்‌ யுகத்தில்‌ கிறிஸ்தவர்கள்‌ செய்யும்படி 
கேட்டுக்‌ கொள்ளப்படுவனவற்றுடன்‌ அவைகளின்‌ இணைகளைக்‌ 
காண்கின்றன. கிறிஸ்தவ யுகத்தில்‌ விலங்குப்‌ பலியெதுவும்‌ செலுத்தப்‌ 
படுவதில்லை, ஆனால்‌, பாடுதல்‌, ஜெபித்தல்‌, கர்த்தருடைய பந்தியைக்‌ 
கடைப்பிடித்தல்‌, கொடுத்தல்‌, தேவனுடைய வசனத்தைப்‌ படித்தல்‌ மற்றும்‌ 
கிறிஸ்தவ ஊழியத்தை நிறைவேற்றுதல்‌ என்ற ஆவிக்குரிய பலிகள்‌ 
ஒவ்வொரு கிறிஸ்தவராலும்‌ செலுத்தப்படுகின்றன. பாடுதலைப்‌ பற்றி 
எபிரெயருக்கு எழுதியவர்‌, “ஆகையால்‌, அவருடைய நாமத்தைத்‌ துதிக்கும்‌ 
உதடுகளின்‌ கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர்‌ மூலமாய்‌ எப்போதும்‌ 
தேவனுக்குச்‌ செலுத்தக்‌ கடவோம்‌”” (எபி. 13:15) என்று கூறினார்‌. 
வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌, பூமியிலுள்ள பரிசுத்தவான்களின்‌ 
ஜெபங்கள்‌, பொற்பீடத்தின்‌ முன்‌ வைக்கப்பட்ட தூபமாக மறைமுக 
மொழிநடையில்‌ விவரிக்கப்படுகன்றன (வெளி. 8:3). “இயேசு கிறிஸ்து 
மூலமாய்த்‌ தேவனுக்குப்‌ பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளைச்‌ செலுத்தும்‌ 
படிக்கு” (1 பேது. 2:5) என்பது இந்த பூமியில்‌ சபையின்‌ மிக முக்கியமான 











145 


நோக்கங்களில்‌ ஒன்றாக உள்ளது. எபிரெயருக்கு எழுதியவர்‌, தேவ 
சமூகத்தின்‌ கதவானது கிறிஸ்துவின்‌ இரத்தத்தின்‌ மூலமாகக்‌ கிறிஸ்தவர்‌ 
களுக்கு எப்போதும்‌ திறந்துள்ளதாகச்‌ சித்தரிக்கின்றார்‌: 


ஆகையால்‌, சகோதரரே, நாம்‌ பரிசுத்த ஸ்தலத்தில்‌ பிரவேசிப்‌ 
பதற்கு இயேசுவானவர்‌ தமது மாம்சமாகிய திரையின்‌ வழியாய்ப்‌ 
புதிதும்‌ ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டுபண்ணினபடியால்‌, 
அந்த மார்க்கத்தின்‌ வழியாய்ப்‌ பிரவேசிப்பதற்கு அவருடைய 
இரத்தத்தினாலே நமக்குத்‌ தைரியம்‌ உண்டாயிருக்கிறபடியினாலும்‌, 
தேவனுடைய வீட்டின்மேல்‌ அதிகாரியான மகா ஆசாரியர்‌ நமக்கு 
ஒருவர்‌ இருக்கிறபடியினாலும்‌, துர்மனச்சாட்‌ நீங்கத்‌ தெளிக்கப்‌ 
பட்ட இருதயமுள்ளவர்களாயும்‌, சுத்த ஜலத்தால்‌ கழுவப்பட்ட 
சரீரமுள்ளவார்களாயும்‌, உண்மையுள்ள இருதயத்தோடும்‌ விசுவாசத்‌ 
தின்‌ பூரண நிச்சயத்தோடும்‌ சேரக்‌ கடவோம்‌ (எபி. 10:19-22). 


கிறிஸ்து இயேசு நமது மகா பெரிய, நித்திய பிரதான ஆசாரியராகி 
யுள்ளார்‌, ஒவ்வொரு கிறிஸ்தவரும்‌ அவர்‌ மூலமாக எந்த இடத்திலும்‌, எந்த 
வேளையிலும்‌ தேவனிடத்திற்கு வரக்‌ கூடிய ஆசாரியராக இருக்கின்றார்‌. 
நமது மீட்பர்‌, “தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும்‌ ஒரே தரம்‌ மகா 
பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து, நித்திய மீட்பை உண்டு பண்ணினார்‌” 
(எபி. 9:12). பழைய ஏற்பாட்டுக்‌ காலத்தின்‌ பிரதான ஆசாரியர்கள்‌ 
தேசத்தின்‌ பாவ நிவாரணத்திற்காக ஆண்டிற்கு ஒருமுறை விலங்குப்‌ பலி 
ஒன்றினைச்‌ செலுத்தி அதன்‌ இரத்தத்தை மகா பரிசுத்த இடத்திற்குள்‌ 
கொண்டு செல்வார்கள்‌, ஆனால்‌ கிறிஸ்து தம்மையே கையளித்த நிலையில்‌ 
பரலோகத்திற்குச்‌ சென்றார்‌ (எபி. 9:24, 25). இப்பொழுது, கிறிஸ்து 
கையளித்த அந்த சுய பலியின்‌ மூலமாக, அவர்‌ என்றென்றைக்கும்‌ நமது 
பிரதான ஆசாரியராக நிலைத்திருப்பார்‌, இவ்விதமாக தேவனுக்கு 
முன்பாகத்‌ தனிப்பட்ட ஒரு ஆசாரியத்துவத்தை நமக்கு அவர்‌ வழங்கு 
கின்றார்‌. இதனால்‌, அவரது இரட்சிக்கும்‌ கிருபையை எல்லா மனிகர்களும்‌ 
அறிந்து கொள்ளும்‌ வண்ணம்‌, தேவனுடைய வசனத்தை உலகம்‌ 








முழுவதிலும்‌ போதிக்கும்படிக்‌ கிறிஸ்தவர்கள்‌ கட்டளையிடப்‌ 
பட்டுள்ளனர்‌ (மாற்‌. 16:15, 16). 

ஒரு பொருளினுடைய பணியே அதன்‌ அடையாளத்தைப்‌ பொதுவாக 
அறியப்படுத்துகின்றது. நீண்ட கைப்பிடியும்‌ அதன்‌ முனையில்‌ ஒரு 
கூர்மையான வளைந்த தகடும்‌ கொண்ட கருவியானது மண்வெட்டப்‌ 
பயன்படுவதினால்‌ அதை மண்‌ வெட்டி என்கின்றோம்‌. ஒரு சிறு 
கருவியானது ஒரு சிறு கைப்‌ பிடியையும்‌, தட்டையான பக்கம்‌ கொண்ட 
ஒரு உலோகத்‌ தலையையும்‌ கொண்டுள்ளதாக, ஆணிகளை அடிக்கப்‌ பயன்‌ 
படுவதால்‌ அதை சுத்தியல்‌ என்கின்றோம்‌. கிறிஸ்தவர்கள்‌ தேவனுக்கு 
முன்பாக ஆசாரியர்கள்‌ என்ற வகையில்‌ பணியாற்ற வேண்டுமாகையால்‌, 
புதிய ஏற்பாடு நம்மை ஆசாரியர்கள்‌ என்று அழைப்பது பற்றி நாம்‌ 
இகைப்படைவதில்லை. புதிய ஏற்பாட்டில்‌ கிறிஸ்தவர்கள்‌ ஆசாரியர்கள்‌ 
என்ற வகையில்‌ மூன்று முறை தெளிவாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளனர்‌ 


146 


(வெளி. 1:6; 5:10; 20:6); மற்றும்‌ அவர்களின்‌ ஆசாரியத்துவமானது 
அவர்களின்‌ பணியினால்‌ மற்ற பல முறைகள்‌ மறைமுகமாய்‌ உணர்த்தப்‌ 
படுகின்றது (1 பேது. 2:5, 9; எபி. 13:15). 

நாம்‌ உலகத்தில்‌ தேவனுடைய ஆசாரியர்களாகப்‌ பணியாற்றிக்‌ 
கர்த்தரால்‌ அழைக்கப்பட்டுள்ளோம்‌ என்ற சத்தியமானது நமது பணி 
மற்றும்‌ ஊழியம்‌ ஆகியவற்றின்‌ முக்கியத்துவம்‌ பற்றிய தெளிவானதொரு 
கண்ணோக்கினைத்‌ தர வேண்டும்‌. பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்‌ எவரும்‌ 
தமது எல்லா செயல்பாடுகளைச்‌ சுற்றிலும்‌ முக்யெத்துவத்தின்‌ உணர்வறிவு 
ஒன்றைக்‌ கொண்டிருப்பார்‌, ஏனெனில்‌ அவர்‌ தேவனுடைய விசேஷித்த 
ஊழியக்காரராக, தேவனுடைய இனத்தை அவருக்கு முன்பாக ஆராதனை 
யிலும்‌ ஊழியத்திலும்‌ வழி நடத்துபவராக இருந்தார்‌. அது போலவே, 
இன்றைய நாட்களில்‌ தேவனுடைய பரிசுத்த ஆசாரியத்துவம்‌ என்ற 
வகையில்‌ நாம்‌, தேவன்‌ தம்முடைய பூமியில்‌ நமக்களித்துள்ள இந்த 
ஓப்புவமையற்ற பணிக்காக அவருக்கு நன்றியறிதலுடன்‌ ஆராதித்து, 
ஊழியம்‌ செய்து மற்றும்‌ போதிக்கின்றோம்‌. 

நாம்‌ தேவனுடைய ஆசாரியர்களாகப்‌ பணிபுரிவதால்‌, பொறுப்பின்‌ 
மாபெரும்‌ அறிவுணர்வொன்றை நாம்‌ உணர வேண்டும்‌. லாரி கம்பெனி 
யொன்றின்‌ தலைவர்‌, கம்பெனியிலிருந்து வெளிச்‌ செல்லும்‌ வாயிலுக்கு 
மேலாக, பல இடங்களுக்குத்‌ தங்கள்‌ பாரங்களை எடுத்துக்‌ கொண்டு 
புறப்பட்டுச்‌ செல்லும்‌ ஓட்டுநர்கள்‌ வாசிக்கும்படியாக ஒரு விளம்பரத்தை 
வைத்தார்‌. அதில்‌, “இந்த வாயிலுக்கு அப்பால்‌, நீங்கள்‌ கம்பெனியைப்‌ 
பிரதிநிதித்துவப்‌ படுத்துகின்றீர்கள்‌” என்று எழுதியிருந்தது. மக்கள்‌ அந்த 
லாரி ஓட்டுநர்களைக்‌ கண்ட போது, அவர்கள்‌ கம்பெனியைக்‌ கண்டார்கள்‌. 
நாம்‌ தேவனுடைய ஆசாரியர்களாய்‌ இருப்பதால்‌, உலகத்தில்‌ நாம்‌ 
தேவனைப்‌ பிரதிநிதித்துவப்‌ படுத்துகின்றோம்‌. சக ஆசாரியரே, நமது 
பொறுப்பை நாம்‌ வினயமாக மேற்கொள்ளுகின்றோமா? 


முடிவுரை 
ஆகையால்‌, கிறிஸ்துவின்‌ யுகத்தில்‌, கிறிஸ்தவர்கள்‌ தேவனுடைய 
பரிசுத்த ஆசாரியக்‌ கூட்டமாக இருக்கின்றார்கள்‌. நாம்‌ தேவனிடத்திற்கு 
ஆசாரியத்துவ வழியொன்றைப்‌ பெற்றுள்ளோம்‌, ஆசாரியத்துவத்‌ தனிச்‌ 
சிறந்த சிலாக்கியம்‌ நமக்கு அளிக்கப்பட்டுள்ளது, உலகத்தில்‌ நாம்‌ ஒரு 
ஆசாரியத்துவப்‌ பணியை நிறைவேற்றுகின்றோம்‌. நாம்‌ மிக உயர்ந்த கனம்‌ 
பெற்றுள்ளோம்‌, ஏனெனில்‌ நாம்‌ யேகோவாவின்‌ சொந்த மக்களாக 
இருக்கும்படிப்‌ பிரித்தெடுக்கப்பட்டுள்ளோம்‌. நாம்‌ மிக உயர்ந்த 
அழைப்பைப்‌ பெற்றுள்ளோம்‌, ஏனெனில்‌ நாம்‌ தேவனைப்‌ போலப்‌ 
பரிசுத்தமாய்‌ இருப்பதற்கென்று அமைக்கப்பட்டுள்ளோம்‌. நாம்‌ மிக 
உயர்ந்த பணியைக்‌ கொண்டிருக்கின்றோம்‌, ஏனெனில்‌ தேவனுடைய 
ஆசாரியர்களின்‌ பணி நமக்குக்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. 
நீங்கள்‌ ஒரு கிறிஸ்தவரா? கிறிஸ்து உங்கள்‌ பாவங்களைச்‌ சுத்திகரிப்‌ 
பதற்கும்‌ உங்களைத்‌ தேவனுடைய ஆசாரியார்களில்‌ ஒருவராக ஆக்குவகுற்‌ 


147 


கும்‌ நீங்கள்‌ அவரை அனுமதித்திருக்கின்றீர்களா? கிறிஸ்தவர்‌ ஒருவர்‌ 
பெற்றக்‌ கொள்கின்றவைகளின்‌ நிமித்தமாக மட்டுமல்ல, ஆனால்‌ ஒரு 
கிறிஸ்தவர்‌ எப்படியிருக்கின்றார்‌ மற்றும்‌ என்ன செய்கின்றார்‌ 
என்பவைகளினிமித்தமாகவும்‌ நாம்‌ றிஸ்தவர்களாய்‌ இருக்க விரும்ப 
வேண்டும்‌. 

நமது பாடல்கள்‌, நமது ஆர்வங்களையும்‌, பற்றுறுதிகளையும்‌, 
மதிப்புகளையும்‌ எதிரொலிக்கின்றன. இது பரலோகத்திலும்‌ உண்மையாக 
இருக்கின்றது. பரலோகத்தில்‌ பாடப்படுகன்ற பாடல்கள்‌ யாவை? 
அரியணையில்‌ வீற்றிருந்தவருடைய கரத்திலிருந்து, ஆட்டுக்குட்டியானவர்‌ 
ஏழு முத்திரைகளையுடைய ஒரு புத்தகச்‌ சுருளை வாங்கிய போது பரலோக 
அரண்மனையில்‌ பாடப்பட்ட பாடலைக்‌ கவனியுங்கள்‌: 


தேவரீர்‌ புஸ்தகத்தை வாங்கவும்‌ அதின்‌ முத்திரைகளை உடைக்கவும்‌ 
பாத்திரராயிருக்கிறீர்‌; ஏனெனில்‌ நீர்‌ அடிக்கப்பட்டு, சகல கோத்திரங்‌ 
களிலும்‌ பாஷைக்காரரிலும்‌ ஜனங்களிலும்‌ ஜாதிகளிலுமிருந்து 
எங்களைத்‌ தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே 
மீட்டுக்கொண்டு, எங்கள்‌ தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்‌ 
களும்‌ ஆசாரியர்களுமாக்கினீர்‌; நாங்கள்‌ பூமியிலே அரசாளுவோம்‌ 
(வெளி. 5:9, 10). 


உங்கள்‌ நாட்டின்‌ தலைவர்‌ தம்முடைய அமைச்சரவையின்‌ அங்கமா 
யிருந்து நாட்டிற்காகப்‌ பணி புரியும்படி உங்களை அழைத்தால்‌, நீங்கள்‌ 
ஏற்றுக்‌ கொள்வீர்களா? பெரும்பாலும்‌ ஏற்றுக்‌ கொள்வீர்கள்‌. உங்கள்‌ நகரின்‌ 
மேயரால்‌ நகரத்திற்கு விசேஷித்த ஒரு ஊழியனாக சேவை செய்யும்படி 
நீங்கள்‌ கேட்டுக்‌ கொள்ளப்பட்டால்‌, நீங்கள்‌ ஏற்றுக்‌ கொள்வீர்களா? 
நிச்சயமாக நீங்கள்‌ ஏற்றுக்‌ கொள்வீர்கள்‌. அண்டத்தைப்‌ படைத்தவரும்‌, 
தம்முடைய குமாரன்‌ மூலமாக உங்களுக்கு மீட்பை அளித்திருப்பவரு 
மாகிய தேவன்‌, உங்களைத்‌ தம்மிடத்திற்கு வரும்படியாகவும்‌, அவருடைய 
பரிசுத்த ஆசாரியக்‌ கூட்ட மாக இந்த உலகத்தில்‌ அவருக்கு ஊழியம்‌ செய்யும்‌ 
படியும்‌ உங்களிடத்தில்‌ கேட்கன்றார்‌. நீங்கள்‌ ஏற்றுக்‌ கொள்வீர்களா? 


படிப்பு மற்றும்‌ கலந்துரையாடலுக்கான 
கேள்விகள்‌ 

1. உங்கள்‌ நாட்டில்‌ குழந்தைகளுக்கான சட்டங்களை வயது 
வந்தவர்களுக்கான சட்டங்களுடன்‌ ஒப்பிடவும்‌. 

2. முதல்‌ நூற்றாண்டின்‌ யூதர்கள்‌, தாங்கள்‌ மோசேயின்‌ 
பிரமாணத்தின்‌ கீழா அல்லது கிறிஸ்துவின்‌ புதிய 
பிரமாணத்தின்‌ கழா எந்தப்‌ பிரமாணத்தின்‌ கழ்‌ இருந்தனர்‌ 
என்பது பற்றி எவ்விதம்‌ குழப்பம்‌ அடைந்திருக்கலாம்‌ 
என்பதை விவரிக்கவும்‌. 


148 


11. 


12. 


. கிறிஸ்தவராகியிருந்தவரான யூதருடைய மனதில்‌ 


உண்மையில்‌ மாறுபட்டதாய்‌ நின்றதென்னவென்று நீங்கள்‌ 
நினைக்கின்றீர்கள்‌? 


. தேவனுக்கும்‌ பழைய ஏற்பாட்டு ஆசாரியருக்கும்‌ இடையில்‌ 


எவ்வகைப்பட்ட விசேஷித்த உறவு இருந்தது? 


. தேவனுடைய ஆசாரியா்களாயிருப்பதென்பது இன்றைய 


நாட்களில்‌ நமக்கு எவ்விதத்தில்‌ மதிப்பையும்‌ தனிச்‌ 
சிறப்பையும்‌ தருகின்றது? 


. “தேவனிடத்தில்‌ சேரும்‌ சிலாக்கியம்‌” என்ற சொற்றொடர்‌ 


அர்த்தப்படுத்துவது என்ன? 

தேவனிடத்தில்‌ சென்று சேருவகன்‌ விளைவாக 
நாம்‌ மகிழ்வுடன்‌ அனுபவிக்கும்‌ திட்டவட்டமான 
ஆசீர்வாதங்கள்‌ யாவை? 


. இன்றைய நாட்களில்‌ நாம்‌ தேவனுடைய ஆசாரியர்களாக 


எவ்விதம்‌ பணியாற்றுகின்றோம்‌? 


. கிறிஸ்தவர்களைத்‌ தேவனுடைய ஆசாரியர்கள்‌ என்று 


குறிப்பிடும்‌ வேக வசனங்களை அட்டவணைப்‌ படுத்துக. 


. வெளி. 5:9, 10 வசனப்‌ பகுதியானது விசுவாசிகளின்‌ 


ஆசாரியத்துவத்தை எவ்விதம்‌ பிரதிபலிக்கின்றது? 
இன்றைய நாட்களில்‌ ஒருவர்‌ எவ்விதத்தில்தேவனுடைய 
ஆசாரியராகின்றார்‌? 

இன்றைய நாட்களில்‌ எவரொருவரும்‌ தேவனுடைய 
ஆசாரியராக முடியுமா? 





149 


15 
கீறிஸ்துவின்‌ அடிமைகள்‌ 


“இப்பொழுது நீங்கள்‌ பாவத்தினின்று விதெலையாக்கப்பட்டு, 
தேவனுக்கு அடிமைகளானதினால்‌, பரிசுத்தமாகுதல்‌ உங்களுக்குக்‌ 
கிடைக்கும்‌ பலன்‌, முடிவோ நித்திய ஜீவன்‌ ” (ரோமர்‌ 6:22). 


ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு நான்‌ கலிஃபோர்னியாவில்‌ உள்ள 
மொடெஸ்டோ என்ற இடத்தில்‌ சுவிசேஷ பிரசங்கங்களின்‌ தொடர்‌ 
ஒன்றினைச்‌ செய்யச்‌ சென்றிருந்தேன்‌. எனது மனைவியும்‌ என்னுடன்‌ 
இருந்தார்‌, கூட்டம்‌ நடந்த காலத்தில்‌ இரு நாட்களுக்கு எங்களை ஒரு 
கிறிஸ்தவக்‌ குடும்பத்தார்‌ தங்கள்‌ இல்லத்தில்‌ சேர்த்துக்‌ கொண்டனர்‌. 
அவர்கள்‌ என்னையும்‌ சூசனையும்‌ இட வசதி மிகுந்த, பெரிய படுக்கையறை 
ஒன்றில்‌ தங்க வைத்தனர்‌. அவர்களுடன்‌ நாங்கள்‌ இருந்த இரண்டாம்‌ 
நாளானது மிகுந்த வேலைப்‌ பளு உள்ளதாயிற்று, ஊழியம்‌ முடியும்‌ 
வரையிலும்‌ அதாவது அன்றிரவும்‌ பத்து மணி வரையிலும்‌ எனது அன்றாட 
உடற்பயிற்சிக்கு நேரம்‌ நடை பயின்றபின்‌ வீடு திரும்பத்‌ தாமதமாகி 
விட்டது. முன்‌ அறையில்‌ ஒரு விளக்கைத்‌ தவிர மற்ற எல்லா விளக்குகளும்‌ 
அணைந்திருந்தன. எங்களுக்கு உபசாரம்‌ செய்தவரும்‌ அவரது துணை 
வியாரும்‌ எனக்காகக்‌ கதவைப்‌ பூட்டாமல்‌ வைத்திருந்தனர்‌, நான்‌ முன்‌ கதவு 
வழியே நழுவிச்‌ சென்று, வீட்டைக்‌ கடந்து அவர்கள்‌ எங்களுக்கு 
அளித்திருந்த படுக்கையறையை அடைந்தேன்‌. நான்‌ அவ்விதம்‌ சென்ற 
வழியில்‌, முன்னறையானது ஒரு படுக்கையறையாக மாற்றப்‌ 
பட்டிருந்ததைக்‌ கவனிக்காமல்‌ செல்ல இயலாதிருந்தது. சோஃபா என்பது 
ஒரு படுக்கையாக மாற்றப்பட்டிருந்தது, எங்களைக்‌ காத்து இருந்த 
கும்பதியர்‌ அந்த சோஃபாவில்‌ உறங்கிக்‌ கொண்டிருந்தனர்‌. இந்த இரு 
கிறிஸ்தவர்களும்‌ உண்மையான ஊழியக்காரர்களாய்‌ இருந்தனர்‌ என்பது 
தீவிரச்‌ செயல்விளைவுடன்‌ என்‌ சிந்தையில்‌ ஆழப்‌ பதிந்தது. அவர்கள்‌ 
முன்னறையில்‌ தயார்‌ செய்த படுக்கையொன்றைப்‌ பயன்படுத்துகையில்‌, 
தாங்கள்‌ கொண்டிருந்த மிகச்‌ சிறந்த படுக்கையறையை எங்களுக்குக்‌ 
கொடுத்திருந்தனர்‌! கிறிஸ்தவ அக்கறையில்‌ அவர்கள்‌ எங்களை 
முதலிடத்திலும்‌ தங்களைக்‌ கடைசி இடத்திலும்‌ வைத்தனர்‌! 

புதிய ஏற்பாட்டின்படி, இந்தத்‌ தம்பதியர்‌ சபையின்‌ ஒரு சிறு 
சித்தரிப்பாக இருக்க வேண்டும்‌. சபையில்‌ அரசர்களும்‌ அரசிகளும்‌ 





150 


இருப்பதில்லை, ஊழியர்களே இருக்கின்றனர்‌! சபையின்‌ தலைவரான நமது 
மீட்பர்‌, “உங்களில்‌ எவனாகிலும்‌ முதன்மையானவனாயிருக்க விரும்பி 
னால்‌, அவன்‌ உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்கக்‌ கடவன்‌. அப்படியே, 
மனுஷ குமாரனும்‌ ஊழியங்கொள்ளும்படி வராமல்‌, ஊழியஞ்‌ செய்யவும்‌, 
அநேகரை மீட்கும்பொருளாகத்‌ தம்முடைய ஜீவனைக்‌ கொடுக்கவும்‌ 
வந்தார்‌” (மத்‌. 20:27, 28) என்றுரைத்தார்‌. கிறிஸ்துவைப்‌ பின்பற்றுபவர்‌ 
களுக்குப்‌ பவுல்‌, “ஒன்றையும்‌ வாதினாலாவது, வீண்‌ பெருமையினாலாவது 
செய்யாமல்‌, மனத்‌ தாழ்மையினாலே ஒருவரையொருவர்‌ தங்களிலும்‌ 
மேன்மையானவர்களாக எண்ணக்‌ கடவீர்கள்‌. அவனவன்‌ தனக்கானவை 
களையல்ல, பிறருக்கானவைகளையே நோக்குவானாக” (பிலி. 2:3, 4) என்று 
எழுதியதில்‌ வியப்பேதும்‌ இல்லை. பேதுருவும்‌ கூட கிறிஸ்துவின்‌ 
சபையாருக்கு “சுயாதனமுள்ளவர்களாயிருந்தும்‌, உங்கள்‌ சுயாதனத்தைத்‌ 
துர்க்குணத்திற்கு மூடலாகக்‌ கொண்டிராமல்‌, தேவனுக்கு அடிமைகளா 
யிருங்கள்‌” (1 பேது. 2:16) என்று புத்தி கூறினார்‌. 

சபையை நாம்‌, கிறிஸ்துவின்‌ ஊழியக்காரர்களால்‌ ஆன ஒரு சரீரம்‌ 
என்று கண்ணோக்காத வரையில்‌ கிறிஸ்துவின்‌ அதிகாரப்‌ பூர்வமான 
சபையினுடைய இயல்பின்‌ திறவுகோல்‌ அம்சத்தை நாம்‌ தவற விட்டு 
விடுவோம்‌. சபையின்‌ அர்த்தம்‌ மற்றும்‌ வாழ்வு ஆகியவற்றில்‌ ஊழியத்துவக்‌ 
கருத்தானது பின்னிப்‌ பிணைந்துள்ளது. இந்தச்‌ சந்தனையானது சபையைத்‌ 
தோற்றுவித்தவரும்‌ அதன்‌ தலைவருமான கிறிஸ்துவில்‌ தொடங்கி 
ஒவ்வொரு உறுப்பினருக்கும்‌ கடந்து சென்று அவர்களின்‌ தரத்திற்கான 
அமைவை ஏற்படுத்துகின்றது. கிறிஸ்துவின்‌ சபை என்று தன்னை உரிமை 
கோரிக்‌ கொண்டும்‌, உலகில்‌ தன்‌ வாழ்வை தெளிவான, தைரியமான 
ஊழியத்துவத்தில்‌ கண்ணோக்காத சபை எதுவும்‌ தன்னிடம்‌ இல்லாத 
ஒன்றையே உரிமைகோருவதாக உள்ளது. 





சபையின்‌ மிகவுயர்ந்த இந்த முக்யெத்துவத்தின்‌ காரணமாக, 
கிறிஸ்துவின்‌ சபையாராயை நாம்‌ எவ்விதத்தில்‌ கிறிஸ்துவின்‌ ஊழியர்களாய்‌ 
இருக்கின்றோம்‌ என்பதைக்‌ கவனிக்க வேண்டும்‌. 


நியமனப்‌ பெயரில்‌ 

முதலாவது, நாம்‌ ஊழியர்கள்‌ என்ற வகையில்‌ நமது பணிப்‌ 
பொறுப்பை நமது நியமனப்‌ பெயரில்‌ காண்கின்றோம்‌. சடையானது 
கிறிஸ்துவின்‌ ஊழியர்களைக்‌ கொண்டது என்ற கருத்தானது சபையைப்‌ 
பற்றி விவரமான சொல்‌ விளக்கங்களினால்‌ புதிய ஏற்பாட்டில்‌ 
சுட்டிக்காட்டப்படுகின்றது. கிறிஸ்து, தம்முடைய மக்கள்‌ ஊழியார்களாய்‌ 
இருக்க வேண்டும்‌ என்று விரும்பினார்‌ என்பது தெளிவு, இல்லையென்றால்‌ 
அவர்‌ தம்முடைய சபையைப்‌ பற்றி இவ்விதமாய்ப்‌ பண்புபடுத்தி யிருக்க 
மாட்டார்‌. 

அவர் தம்மைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ மத்தியில்‌ உண்மையான மாபெரும்‌ 
தன்மையை ஊழியக்காரரின்‌ சித்தரிப்பு கொண்டு விளக்கப்படுத்தினார்‌: 
“புறஜாதியாருடைய அதிகாரிகள்‌ அவர்களை இறுமாப்பாய்‌ ஆளுகிறார்கள்‌ 


151 


என்றும்‌, பெரியவர்கள்‌ அவர்கள்மேல்‌ கடினமாய்‌ அதிகாரஞ்‌ செலுத்து 
கிறார்கள்‌ என்றும்‌ நீங்கள்‌ அறிந்திருக்கிறீர்கள்‌. உங்களுக்குள்ளே அப்படி 
இருக்கலாகாது; உங்களில்‌ எவனாகிலும்‌ பெரியவனாயிருக்க விரும்பினால்‌, 
அவன்‌ உங்களுக்குப்‌ பணிவிடைக்காரனாயிருக்கக்‌ கடவன்‌” (மத்‌. 20:25, 26). 
கிறிஸ்துவைப்‌ பொறுத்தமட்டில்‌, மாபெரும்‌ தன்மை என்பது உரிமை 
யாக்யெ உடமைகள்‌ அல்லது வகிக்கின்ற பதவிகள்‌ ஆகியவற்றின்‌ அடிப்‌ 
படையில்‌ காணப்படாமல்‌, செய்யப்பட்ட ஊழியத்தின்‌ அடிப்படையி 
லேயே காணப்படுகின்றது. 

கிறிஸ்துவுக்கு மனமாற்றத்தில்‌, பாவி ஒருவர்‌ தேவனுக்கும்‌ 
கிறிஸ்துவுக்கும்‌ ஊழியக்காரர்‌ ஆகின்றதைப்‌ பவுல்‌ சித்தரித்தார்‌. 
மனமாற்றத்திற்கு முன்‌ நாம்‌ பாவத்திற்கு ஊழியக்காரர்களாய்‌ இருந்தோம்‌, 
ஆனால்‌ மனமாற்றத்தைத்‌ தொடர்ந்து நாம்‌ நீதிக்கு அடிமைகளாய்‌ 
இருக்கின்றோம்‌ (ரோமர்‌ 6:17, 18). கிறிஸ்தவர்கள்‌ தங்களுக்கு உரியவர்கள்‌ 
அல்ல ஆனால்‌ தேவனுடைய தனிப்பட்ட, சொந்த உடமையாய்‌ உள்ளனர்‌: 
“இரயத்துக்குக்‌ கொள்ளப்பட்டீர்களே; ஆகையால்‌ தேவனுக்கு உடையவை 
களாகிய உங்கள்‌ சரீரத்தினாலும்‌ உங்கள்‌ ஆவியினாலும்‌ தேவனை 
மகிமைப்படுத்துங்கள்‌” (1 கொரி. 6:20). நாம்‌ வாழ்ந்தாலும்‌ மரித்தாலும்‌ 
கர்த்தருடையவர்களாய்‌ இருக்கின்றோம்‌: “நம்மில்‌ ஒருவனும்‌ தனக்கென்று 
பிழைக்கிறதுமில்லை, ஒருவனும்‌ தனக்கென்று மரிக்கிறதுமில்லை. நாம்‌ 
பிழைத்தாலும்‌ கர்த்தருக்கென்று பிழைக்கின்றோம்‌, நாம்‌ மரித்தாலும்‌ 
கர்த்தருக்கென்று மரிக்கின்றோம்‌; ஆகையால்‌ பிழைத்தாலும்‌ மரித்தாலும்‌ 
நாம்‌ கர்த்தருடையவர்களாயிருக்கின்றோம்‌” (ரோமர்‌ 14:7, 8). 

தேவனுக்கும்‌ கிறிஸ்துவுக்கும்‌ நாம்‌ ஊழியக்காரர்களாய்‌ இருத்தல்‌ 
என்ற கருத்தானது ஒருவருக்கொருவர்‌ நாம்‌ செய்யும்‌ ஊழியத்தில்‌ 
இயல்பாய்க்‌ காணப்பட வேண்டும்‌. இதன்படியாக, நமக்கு “தெய்வ 
பயத்தோடே ஒருவருக்கொருவர்‌ கீழ்ப்படிந்திருங்கள்‌” (எபே. 5:21) என்று 
கூறப்பட்டுள்ளது, இது நமது சொந்த வழியை வற்புறுத்துவதினால்‌ அல்ல, 
ஆனால்‌ எப்பொழுதும்‌ நமது சகோதரர்களின்‌ நலத்திலும்‌ ஆவிக்குரிய 
வாழ்விலும்‌ அக்கறை கொள்ளுவதால்‌ இகைச்‌ செய்ய வேண்டும்‌. பவுல்‌, 
“போஜனத்தினாலே உன்‌ சகோதரனுக்கு விசனமுண்டாக்கினால்‌, நீ 
அன்பாய்‌ நடக்கிறவனல்ல; அவனை உன்‌ போஜனத்தினாலே கெடுக்காதே, 
கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே ... இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியஞ்‌ 
செய்கிறவன்‌ தேவனுக்குப்‌ பிரியனும்‌ மனுஷரால்‌ அங்கிகரிக்கப்பட்டவனு 
மாயிருக்கிறான்‌” (ரோமர்‌ 14:15, 18). ஆகையால்‌, கிறிஸ்துவின்‌ ஊழியக்‌ 
காரர்கள்‌ என்ற வகையில்‌ நாம்‌, “சகோதர சிநேகத்திலே ஒருவர்‌ 
மேலொருவர்‌ பட்‌ சமாயிருக்கும்படியும்‌” மற்றும்‌ “கனம்‌ பண்ணுகிறதிலே 
ஒருவருக்கொருவர்‌ முந்திக்கொள்ளும்படியும்‌” (ரோமர்‌ 12:10) கட்டளை 
பெற்றுள்ளோம்‌. மேலும்‌ நமக்கு, “சகோதரரே, நீங்கள்‌ சுயாகீனத்திற்கென்று 
அழைக்கப்பட்டீர்கள்‌, இந்தச்‌ சுயாதீனத்தை நீங்கள்‌ மாம்சத்திற்கேதுவாக 
அநுசரியாமல்‌, அன்பினாலே ஒருவருக்கொருவர்‌ ஊழியஞ்‌ செய்யுங்கள்‌” 
(கலா. 5:13) என்றும்‌ கட்டளையிடப்பட்டுள்ளது. 

கிறிஸ்துவின்‌ ஊழியர்கள்‌ அவருடைய ஆணைகளை நிறைவேற்று 





152 


வதற்காகவே இவ்வுலகில்‌ இருக்கின்றனர்‌. அவர்கள்‌ தங்களுடைய 
சுவிசேஷத்தையல்ல, அவருடைய சுவிசேஷத்தையே பிரசங்கிக்கின்றனர்‌; 
அவர்கள்‌ தாங்கள்‌ திட்டமிட்டுள்ள ஊழியத்தையல்ல, அவருடைய 
ஊழியத்தையே நிறைவேற்ற நாடுகின்றனர்‌. பவுலுடன்‌ இணைந்து, 
அவர்கள்‌ “இப்பொழுது நான்‌ மனுஷரையா, தேவனையா, யாரை நாடிப்‌ 
போதிக்கிறேன்‌? மனுஷரையா பிரியப்படுத்தப்‌ பார்க்கிறேன்‌? நான்‌ 
இன்னும்‌ மனுஷரைப்‌ பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால்‌, நான்‌ கிறிஸ்துவின்‌ 
ஊழியக்காரனல்லவே” (கலா. 1:10) என்று கூறுகின்றார்‌. 

மகா அலெக்சாண்டருடைய படையில்‌ இருந்த ஒரு போர்‌ வீரனைப்‌ 
பற்றிய கதையொன்று கூறப்படுகின்றது. அந்த இளம்‌ வீரனின்‌ முதற்பெயர்‌ 
அலெக்சாண்டர்‌ என்றிருந்தது. அவன்‌, அலெக்சாண்டருடைய சக்தி மிக்க 
படையில்‌ உள்ள வீரனுடைய பண்புக்கு முற்றிலும்‌ புறம்பான தவறைச்‌ 
செய்து குற்றவாளியானான்‌. அவனது தவறான நடக்கை கண்டு 
பிடிக்கப்பட்டது, மற்றும்‌ அவன்‌ நியாயம்‌ தீர்ப்பதற்காக அரசனுக்கு 
முன்பாகக்‌ கொண்டு வரப்பட்டான்‌. அவனது பெயர்‌ என்னவென்று 
அலெக்ஸாண்டர்‌ கேட்டார்‌. அந்த வீரன்‌ மென்மையாக/மெதுவாக, 
“அலெக்சாண்டர்‌?” என்று கூறினான்‌. மகா சேனாதிபதி அவனை 








கடுமையாக, உக்ரெத்தோடு உற்றுப்பார்த்து, “வீரனே, ஒன்று உனது 
வாழ்வை மாற்றிக்கொள்‌ அல்லது உன்‌ பெயரை மாற்றிக்‌ கொள்‌!” என்று 
கூறினார்‌. 

தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரால்‌ சபைக்கு ஒரு நியமனப்‌ பெயர்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளது. “நாம்‌ உலகத்தில்‌ எப்படியிருக்க வேண்டுமென்று 
கிறிஸ்து விரும்பினாரோ, அப்படியாக சபை இருக்க முடிவது எப்படி?” 
என்ற கேள்விக்கு வேத வசனங்களில்‌ தீர்மானமாகப்‌ பதில்‌ அளிக்கப்‌ 
பட்டுள்ளது: “உங்களின்‌ நியமனப்‌ பெயருக்கு ஏற்றபடியாக வாழுங்கள்‌! 
நீங்கள்‌ எதற்காக அமைக்கப்பட்டீர்களோ, அந்தப்படியாகவே இருங்கள்‌. 
கிறிஸ்துவின்‌ ஊழியக்காரர்களாயிருங்கள்‌. ” 

வின்ஸ்டன்ட்‌ சர்ச்சில்‌ அவர்கள்‌, “யாரேனும்‌ ஒருவருக்குள்‌ 
ஒழுக்கத்தை உண்டாக்குவதற்கான சிறந்த வழி அவருக்கு அவ்வொழுக்‌ 
கத்தைப்‌ பண்புபடுத்துவதேயாகும்‌” என்று கூறினார்‌. தேவன்‌ தம்முடைய 
மக்களுக்கு ஊழியத்துவத்தின்‌ ஒழுக்கத்தை, நமக்குப்‌ பண்புபடுத்து 
வதினால்‌, நம்மை அவருடைய ஊழியக்காரர்கள்‌ என்று அழைப்பதினால்‌ 
நமக்குள்‌ செலுத்துகின்றார்‌. 

நாம்‌ ஊழியக்காரர்கள்‌ ஆகும்‌ முன்பு நாம்‌ ஊழியக்காரர்கள்‌ 
நினைப்பது போலவே நினைக்க வேண்டும்‌ என்பது கெளிவு. நாம்‌ 
ஊழியக்காரரின்‌ நினைப்பைப்‌ பழக்கப்படுத்திக்‌ கொள்வோம்‌. “இதிலிருந்து 
எனக்கு என்ன கிடைக்கும்‌?” என்று நாம்‌ கேட்க வேண்டாம்‌, ஆனால்‌ 
“எனது சகோகரருக்கு நான்‌ எவ்விதத்தில்‌ உதவியாய்‌ இருக்க முடியும்‌? அவர்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ வளருவதற்கு விசுவாசத்தில்‌ பலம்‌ பெற்றிருப்பதற்கும்‌ எந்த 
வகையில்‌ அதிகமான உதவி தேவையுள்ளவராயிருக்கின்றார்‌?”” என்று 
கேட்டுக்‌ கொள்வோமாக. “கர்த்தாவே நீர்‌ சமீபத்தில்‌ எனக்கு என்ன 
செய்திருக்கின்றீர்‌?” என்று நாம்‌ கேட்க வேண்டாம்‌, ஆனால்‌ “கர்த்தாவே, 





153 


இங்கே (இதோ) நான்‌ இருக்கின்றேன்‌. என்னை அனுப்பும்‌!” என்று 
கேட்போமாக. 


விருப்பத்தில்‌ 

நியமனப்பெயரில்‌ நாம்‌ கிறிஸ்துவின்‌ ஊழியக்காரர்களாய்‌ 
இருப்பதோடு மட்டுமின்றி, விருப்பத்திலும்‌ அவ்வாறே இருக்கின்றோம்‌. 
அவருடைய உண்மையான சபைக்கு வேறு எந்த விருப்பமும்‌ கிடையாது. 
எல்லா வித விருப்பங்களுக்கும்‌ மேலாக, அவருடைய ஜனங்கள்‌ அவருக்கு 
ஊழியம்‌ செய்யத்‌ தேடுகிறார்கள்‌. 

கிறிஸ்து வருவதற்கு முன்‌, நாம்‌ நம்பிக்கையில்லாதவர்களாக மற்றும்‌ 
நித்தியத்திற்கும்‌ நம்பிக்கையிழந்தவர்களாகவே இருந்தோம்‌. எந்த மனிதரும்‌ 
நமக்கு உதவியிருக்க முடியாது. மனிதர்களால்‌ கட்டியெழுப்பப்பட்ட 
எதுவும்‌ நம்மை இரட்சித்திருக்க முடியாது. எல்லாப்‌ பல்கலைக்‌ 
கழகங்களிலும்‌, மற்றும்‌ எல்லாக்‌ கல்வி மையங்களிலும்‌ நம்மை மீட்பதற்கு 
ஒரு வழியைத்‌ திட்டமிட்டு உருவாக்கியிருக்க முடியாது. தெய்வீக 
இடையிடுதல்‌ என்ற ஒன்றுதான்‌ நாம்‌ பெற்றிருந்த ஒரே வாய்ப்பு நிலையாக 
இருந்தது. 

ஆகையால்‌, தேவன்‌, கிறிஸ்துவை நமது தெய்வீக மீட்பராக இந்த 
பூமிக்கு அனுப்பினார்‌. அவர்‌ தேவத்துவத்தில்‌ இரண்டாம்‌ நபராயிருப்‌ பினு 
ம்‌, முழுமையான மனிதனாக ஆனார்‌. அவர்‌, நித்தியத்தில்‌ தேவன்‌ என்ற 
தம்முடைய மகிமையுள்ள இடத்தை விட்டு, நமக்காக மரணத்தை ருசி 
பார்க்கும்படியாக (எபி. 2:9) நம்மில்‌ ஒருவரானார்‌. அவர்‌ தம்முடைய 
பரலோகத்தின்‌ மேன்மையை சுயநலமற்று பக்கமாய்‌ ஒதுக்கி விட்டு, 
பூமியின்‌ தாழ்மைப்படுத்தலுக்குள்‌ பிரவேசித்தார்‌. அவர்‌, நாம்‌ யாவரும்‌ 
துன்புறும்‌ வழிகளில்‌ தாமும்‌ துன்புறுவும்‌, நம்‌ யாவரையும்‌ போலவே 
மரணத்திற்கு ஆளாகவும்‌ முற்றிலுமாய்‌ மனிதரானார்‌. அவர்‌ நமக்காகத்‌ 
தமது ஜீவனை பாவ நிவாரணப்‌ பலியாக ஓப்புக்‌ கொடுக்கும்‌ முன்னர்‌, 
நமக்கு முன்பாக ஒரு முழுமையான வாழ்வைக்‌ காட்சிப்படுத்துவதற்காக 
இவை எல்லாவற்றையும்‌ செய்தார்‌. தேவனுடைய தெய்வீகக்‌ குமாரன்‌ 
தம்முடைய பாவமற்ற வாழ்வைக்‌ கிரயம்‌ செலுத்துவதால்‌ மட்டுமே 
அடைபடக்‌ கூடிய ஒரு கடனை நமது பாவத்தின்‌ குற்றமானது 
உருவாக்கியிருந்தது. 

அவர்‌ ஒரு நிமிடம்‌ கூட இந்தப்‌ பூமியின்மீது செலவழிக்க 
வேண்டியிருந்ததில்லை, ஆனால்‌ அவர்‌ நம்மீது அன்புகூர்ந்ததாலும்‌, நம்மை 
மீட்க விரும்பியதாலும்‌, இந்த பூமிக்கு வந்தார்‌. அவர்‌ ஒரு வசதிக்‌ குறைவை 
அல்லது வேதனையைக்‌ கூடப்‌ பெற வேண்டியிருந்ததில்லை, ஆனால்‌ அவர்‌ 
நம்மை இரட்சிப்பதற்காக சிலுவையில்‌ அறையப்படுதல்‌ என்ற கற்பனை 
செய்ய முடியாத வேதனையின்‌ கீழ்ச்‌ சென்றார்‌. அவருடைய பிதா கூட 
அவரை சிலுவையில்‌ மரிக்கும்படி ஏற்படுத்தவில்லை; அவர்‌ நமக்கு 
இரட்சிப்பை அளிக்க விரும்பிய காரணத்தால்‌ தாமாகவே அசைச்‌ செய்தார்‌ 
(யோவா. 10:18). நம்மீது அவர்‌ கொண்ட அன்பானது மறைவான 


154 


விருப்பங்களோ, சொந்தமான, சுய நலமான திட்டங்களோ எதையும்‌ 
கொண்டி ருந்ததில்லை. அதில்‌ மாய்மாலமோ, பொய்யான பாவனையோ 
இல்லை, ஆனால்‌ அது தூய்மையும்‌ உண்மையுமானதாக இருந்தது. 

ஆகையால்‌ நாம்‌, வார்த்தைகளால்‌ விவரிக்க முடியாத அளவுக்கு 
இயேசுவுக்குக்‌ கடன்பட்டுள்ளோம்‌. முதலாவதாக, அவரிடத்திலிருந்து நாம்‌ 
மீட்பைப்‌ பெற்றுக்‌ கொண்டுள்ளோம்‌: “அவருடைய கிருபையின்‌ 
ஐசுவரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய 
மீட்பு இவருக்குள்‌ நமக்கு உண்டாயிருக்றெது” (எபே. 1:7); “உங்கள்‌ 
முன்னோர்களால்‌ பாரம்பரியமாய்‌ நீங்கள்‌ அநுசரித்து வந்த வீணான 
நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும்‌ 
பொன்னினாலும்‌ மீட்கப்படாமல்‌, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்‌ 
குட்டியாகிய கிறிஸ்துவின்‌ விலையேறப்‌ பெற்ற இரத்தத்தினாலே 
மீட்கப்பட்டீர்களென்று ...” (1 பேது. 1:18, 19) நாம்‌ வாசிக்கிறோம்‌. 

இரண்டாவதாக, அவரிடத்திலிருந்து நாம்‌ ஒரு கொடையைப்‌ 
பெற்றுள்ளோம்‌. நமது திறமைகளும்‌ உடைமைகளும்‌ அவரிடமிருந்து வந்த 
விலையேறப்பெற்ற வெகுமதிகளாக உள்ளன. “ 
கிறவைகளில்‌ நீ பெற்றுக்‌ கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்‌ கொண்டவனா 
னால்‌ பெற்றுக்‌ கொள்ளாதவன்‌ போல்‌ ஏன்‌ மேன்மைபாராட்டுகிறாய்‌?” 
(1 கொரி. 4:7). 

மூன்றாவதாக, அவர்‌ நமக்கு அடையாளத்தைக்‌ கொடுத்துள்ளார்‌, 
அவருடைய இரத்தத்தினால்‌ மீட்கப்பட்டும்‌, மற்றும்‌ அவருடைய 
கிருபையின்‌ மூலமாக அவரது ஊழியத்திற்காகக்‌ கொடை அளிக்கப்பட்டும்‌ 
உள்ள நாம்‌, அவருடைய உக்ரொணக்காரர்களாய்‌ இருக்கின்றோம்‌. நாம்‌ 
முற்றிலுமாக அவருக்கே உரியவர்கள்‌. நாம்‌ பெற்றுள்ள எதையும்‌ நமக்குச்‌ 
சொந்தமானதென்று நாம்‌ உரிமைகோருவதில்லை. நமது தலைகளில்‌ உள்ள 
முடியிலிருந்து நமது கால்களின்‌ பாதங்களில்‌ உள்ள விரல்களின்‌ நுனி 
வரைக்கும்‌, நாம்‌ அவருடைய உடைமையாய்‌ இருக்கின்றோம்‌. அவருக்கு 


.. உனக்கு உண்டாயிருக்‌ 





சேவை செய்வதே நமது ஒரே விருப்பமாக உள்ளது. அவர்‌ நமக்குச்‌ 
செய்துள்ளதற்காக, நாம்‌ இதை வேறு எவ்வழியிலும்‌ கொண்டிருக்க 


மாட்டோம்‌. 


வாழ்வதற்கு நாம்‌ அமைக்கப்பட்டுள்ள 
வாழ்வும்‌, நாம்‌ பெற்றுள்ள ஊரியமும்‌, மற்றும்‌ 
நாரம்‌ பிரசங்கிக்கு.ீம்‌ செய்தியும்‌ 
ஊரழியத்துவத்தின்‌ ஆவியைப்‌ பிரதிபலிக்க வேண்டும்‌. 


அமெரிக்க உள்நாட்டுப்போருக்குச்‌ சற்று முன்னதாக ஏலத்தில்‌ 
விடப்பட்ட அடிமைப்‌ பெண்ணைப்‌ பற்றிய கதையொன்று கூறப்‌ 
படுகின்றது. அவள்‌ தனது பிந்திய இளம்‌ வயதுகளில்‌ இருந்தாள்‌. மற்ற 
சூழ்நிலைகளின்‌ கீழ்‌, அவள்‌ வாழ்வதற்கான ஒரு வைராக்கியம்‌ 


155 


கொண்டவளாகவும்‌, ஒரு மகிழ்வான பயணத்தின்மீது தொடங்கப்‌ 
பெற்றதென்ற வகையில்‌, எதிர்காலத்தில்‌ புகுந்திருந்தவளாகவும்‌ இருந்திருப்‌ 
பாள்‌. இருப்பினும்‌, அவள்‌ ஒரு அடிமையாய்‌ இருந்தாள்‌, மற்றும்‌ அவளது 
ஆன்மாவின்‌ ஏமாற்றமடைந்த பேராவலை அவளது கண்கள்‌ பிரதிபலித்தன. 
அவளை உரிமையாக்கிக்‌ கொள்வதற்கான விலைகோருதலுக்கு 
வாய்ப்பொன்றை எதிர்நோக்கிக்‌ காத்திருந்த கூட்டத்தின்‌ மீது அவளது 
பார்வை பட்டபொழுது, தனக்கு எந்த வகையான எதிர்காலம்‌ இருக்கும்‌ 
என்று நினைக்கவே மனம்‌ நடுங்கினாள்‌. விரைவிலையே அங்கிருந்த 
காற்றில்‌, ஏலம்‌ விடுபவரின்‌ விலைகோருதலுக்கான பலத்த குரலானது 
நிரம்பலாயிற்று. விலைகோருதலானது மேலும்‌ மேலும்‌ உயர்ந்தது. 
கடைசியில்‌ விலைகோருகல்‌ முடிந்து போய்‌, ஏலம்‌ விடுபவர்‌ மரியாதை 
நிறைந்த மற்றும்‌ எலும்பைக்‌ குளிரச்‌ செய்யும்‌ முடிவுடன்‌ “விற்கப்‌ 
பட்டாயிற்று!” என்று கூறும்‌ வரைக்கும்‌ கூட்டத்தின்‌ மத்தியில்‌ அமைதி 
நிலவிற்று. அவ்வார்த்தையானது அந்த இளம்‌ பெண்ணை அவளது 
பார்வையிலிருந்து அசைத்தது, மற்றும்‌ அவளை ஒரு உடைமையாக 











உரிமைகோர முன்னால்‌ வந்து கொண்டிருப்பது யார்‌ என்று காண்பதற்காக 
அவள்‌ கூட்டத்தை நோக்கிப்‌ பார்த்தாள்‌. நடுத்தர வயதுள்ள ஒரு மனிதர்‌ 
கூட்டத்தைத்‌ கள்ளி விலக்கிக்‌ கொண்டு முன்னால்‌ வந்தார்‌. அவர்‌ அருகில்‌ 
அடியெடுத்து வைத்து தாம்‌ கோரியிருந்த தொகையைச்‌ செலுத்தினார்‌. 
பின்பு அவர்‌ திரும்பி அவளை நோக்கி நடந்து வந்தார்‌. தமது கையில்‌ 
அவளைப்‌ பிடித்துக்‌ கொண்டு, கூட்டத்தை விட்டு விலகி அவளை நடத்தி 
வந்தார்‌. அவளிடத்தில்‌ ஒரு வார்த்தையும்‌ பேசாமல்‌, ஒரு துண்டுத்‌ தாளை 
எடுத்து அதில்‌, “இந்தத்‌ தேதியில்‌ நான்‌ உன்னை விலைக்கு வாங்கினேன்‌, 
மற்றும்‌ நான்‌ உனக்கு உன்‌ விடுதலையை அனுமதித்துள்ளேன்‌” என்று 
எழுதினார்‌. அந்தப்‌ பக்கத்தின்‌ அடியில்‌ அவர்‌ தம்‌ பெயரைக்‌ 
கையெழுத்திட்டு, பின்பு அந்த விடுதலையின்‌ பத்திரத்தை அந்த இளம்‌ 
பெண்ணிடம்‌ கையளித்தார்‌. அவள்‌ தனது கரங்கள்‌ நடுங்க, மற்றும்‌ 
கட்டுப்படுத்த முடியாத உணர்வுடன்‌ அவளது உடல்‌ குலுங்க, அந்தத்‌ 
தாளைத்‌ தனது மார்புடன்‌ அணைத்துக்‌ கொண்டு, இது கனவல்ல 








நனவுதானா என்று ஆச்சரியப்பட்டாள்‌. நடந்தது என்ன என்பது முற்றிலும்‌ 
அமிழ்ந்து புரிந்து கொள்ளுதலுக்குப்‌ பின்பு அவள்‌ அந்த மனிதரின்‌ 
பாதங்களில்‌ விழுந்து, “ஜயா, நான்‌ மகிழ்வுடன்‌, விருப்பத்துடன்‌ மற்றும்‌ 
சுயாதனத்துடன்‌ என்றென்றும்‌ உங்கள்‌ ஊழியக்காரியாய்‌ இருப்பேன்‌” 
என்று கூறினாள்‌. 

இவளது சித்தரிப்பானது சபையின்‌ சித்தரிப்பாகவும்‌ உள்ளது. நாம்‌ 
பாவத்தின்‌ அடிமைகளாய்‌ இருந்தோம்‌, மற்றும்‌ சாத்தானுடைய இய 
தூண்டுதல்கள்‌ மற்றும்‌ விருப்பங்களினால்‌ கட்டுப்படுத்தப்பட்டு, ஆளுகை 
செய்யப்பட்டு துன்மார்க்கத்தின்‌ அடிமைத்தனத்தினுடைய இழிவான 
வாழ்வுக்கு நியமிக்கப்பட்டவர்களாய்‌ இருந்தோம்‌, ஆனால்‌ இயேசு 
கும்முடைய இரத்தத்தை விலையாகக்‌ கொடுத்து நம்மை வாங்கு, 
விடுதலையாக்கினார்‌. இப்பொழுது நாம்‌ அவருக்காக வாழ்கிறோம்‌. நாம்‌ 
அவரது பாதங்களில்‌ விழுந்து வணங்கி, முடிவில்லா அன்பினாலும்‌ நமக்கு 


126 


அவர்‌ செய்துள்ளதை மதிக்கும்‌ நிலையிலும்‌ அவருக்கு நமது பற்றுறுதியை 
வாக்களித்தோம்‌. 

கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரனாக இருக்க விரும்பாத கிறிஸ்தவர்‌ எவரும்‌ 
தாம்‌ கிறிஸ்துவுக்குக்‌ கடன்பட்டி ருப்பது என்ன என்பதை முற்றிலும்‌ ஆழ்ந்து 
சிந்தித்திருக்கவில்லை. அவரின்றி நாம்‌ ஒன்றுமற்றவர்களாகி இருப்போம்‌. 
உங்கள்‌ மனதில்‌ ஒரு பூஜ்யத்தை வரைந்து, அந்தப்‌ பூஜ்யத்தின்‌ துளையை, 
இந்தப்‌ பூமியைக்‌ காட்டிலும்‌ பெரிதாகும்‌ வரை இழுத்து அகலமாக்குங்கள்‌. 
அதன்பின்‌ மட்டுமே, கிறிஸ்துவன்றி நாம்‌ எதுபோல்‌ இருப்போம்‌ என்பதை 
விளக்குகின்ற ஒரு பூஜ்யத்தை நீங்கள்‌ பெறுவீர்கள்‌! கிறிஸ்து இன்றி நாம்‌ 
ஒன்றும்‌ இல்லாமையை விடவும்‌ குறைந்தவர்களாய்‌ இருந்தோம்‌! கிறிஸ்து 
நமக்காகச்‌ செய்துள்ளவற்றைப்‌ பற்றிய ஒரு புரிந்து கொள்ளுதலானது 
அன்றாடம்‌ அவருக்கு ஊழியம்‌ செய்வதில்‌ நமது நன்றியை வெளிப்படுத்த 
நம்மைக்‌ கட்டாயப்படுத்துகின்றது. 


செயல்‌ விளக்கத்தில்‌ 

மூன்றாவதாக, கிறிஸ்துவின்‌ சபையாராகிய நாம்‌, செயல்‌ விளக்கத்தில்‌ 
கிறிஸ்துவின்‌ ஊழியக்காரர்களாகவும்‌ இருக்கின்றோம்‌. நாம்‌ வாழும்படி 
அமைக்கப்பட்டுள்ள வாழ்வு, நாம்‌ கொண்டுள்ள ஊழியம்‌, மற்றும்‌ நாம்‌ 
பிரசங்கிக்கும்‌ செய்தி ஆகியவை ஊழியத்துவத்தின்‌ ஆவியைப்‌ 
பிரஇபலிக்கின்றன. 

ஊழியத்துவம்‌ என்பது எப்பொழுதுமே கிறிஸ்தவ வாழ்வின்‌ இருதயம்‌ 
போன்ற மையப்‌ பகுதியில்‌ உள்ளது. கிறிஸ்தவ வாழ்வு என்பது “இறிஸ்து 
நம்முள்‌ இருக்கும்‌” வாழ்வாக இருக்கும்‌ காரணத்தினால்‌ இது உண்மையாய்‌ 
உள்ளது, மற்றும்‌ கிறிஸ்து, இந்த உலகம்‌ கண்டவர்களிலேயே மாபெரும்‌ 
ஊழியக்காரராக இருந்தார்‌. பவுல்‌, “கிறிஸ்துவுடனே கூடச்‌ சிலுவை 
யிலறையப்பட்டேன்‌; ஆயினும்‌ பிழைத்திருக்கிறேன்‌; இனி நான்‌ அல்ல, 
கிறிஸ்துவே எனக்குள்‌ பிழைத்திருக்கிறார்‌; நான்‌ இப்பொழுது மாம்சத்தில்‌ 
பிழைத்திருக்கிறதோ என்னில்‌ அன்புகூர்ந்து எனக்காகத்‌ தம்மைத்தாமே 
ஒப்புக்‌ கொடுத்த தேவனுடைய குமாரனைப்பற்றும்‌ விசுவாசத்தினாலே 
பிழைத்திருக்கிறேன்‌” (கலா. 2:20) என்று எழுதினார்‌. விஷயம்‌ 
அப்படியிருக்க, பவுல்‌ ஒரு ஊழியக்காரருடைய வாழ்வை வாழ்ந்தாரென்று 
காண்பது நம்மைத்‌ திகைப்படையச்‌ செய்யக்‌ கூடாது: அவர்‌ சுய நலமும்‌ 
தனக்கு ஊழியம்‌ செய்தலுமாய்‌ இராமல்‌, சுயநலமின்மையும்‌ தியாகமும்‌ 
கொண்டிருந்தார்‌. அவர்‌ நமக்கு, “கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே 
உங்களிலும்‌ இருக்கக்‌ கடவது” (பிலி. 2:5) என்று எழுதினார்‌. நாம்‌ 
அவருடைய புத்தி கூறுதலைப்‌ பின்பற்றி, கிறிஸ்துவின்‌ சிந்தையுடன்‌ 
வாழ்வோமென்றால்‌, நாம்‌ மற்றவர்களைப்‌ பற்றி நினைத்து 
மற்றவர்களுக்காகவே வாழ்வோம்‌. 





அவர்‌ தேவனுடைய ரபமாயிருந்தும்‌, தேவனுக்குச்‌ 
சமமாயிருப்பதைக்‌ கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்‌, 


127 


கும்மைத்தாமே வெறுமையாக்கி, அடிமையின்‌ ரூபமெடுத்து, மனுஷர்‌ 
சாயலானார்‌. அவர்‌ மனுஷ ரூபமாய்க்‌ காணப்பட்டு, மரணடரியந்தம்‌, 
அதாவது சிலுவையின்‌ மரண பரியந்தமும்‌ கீழ்ப்படிந்தவராகி, 
கும்மைத்‌ தாமே தாழ்த்தினார்‌ (பிலி. 2:6-8). 


கிறிஸ்துவின்‌ சிந்தையானது சுயத்தை வெறுமையாக்கும்‌ சந்தையாக 
இருந்தது. அவர்‌ தம்முடைய பரலோக மகிமையைப்‌ புறம்பே வைத்து 
விட்டு, தம்முடைய சொந்த படைப்பான மனிதர்களுக்கு ஒரு ஊழியக்‌ 
காரராகி, மனிதரின்‌ இரட்சிப்புக்காக சிலுவையில்‌ அறையப்படுதலுக்குத்‌ 
தம்மைக்‌ கீழ்ப்படுத்தினார்‌. நாம்‌ அவருடைய சிந்தையுடன்‌ வாழ்வோ 
மென்றால்‌, மனிதர்களுக்கு ஊழியம்‌ செய்கல்‌ என்பது தவிர வேறேந்தப்‌ 
பங்கையும்‌ நாம்‌ நிறைவேற்ற முடியாது. 

கிறிஸ்து தம்முடைய மக்களுக்குக்‌ கொடுத்துள்ள ஊழியமானது, 
ஊழியத்துவமின்றி செயல்படுத்தப்பட முடியாது. இயேசு தம்முடைய 
வரையறைக்குட்பட்ட கட்டளையின்‌ கீழ்த்‌ தம்முடைய சீஷர்களை 
அனுப்பிய பொழுது, “இலவசமாய்ப்‌ பெற்றீர்கள்‌, இலவசமாய்க்‌ 
கொடுங்கள்‌” (மத்‌. 10:8) என்று கூறினார்‌. அவர்‌ தம்முடைய சீஷர்களுக்கு, 
உலகளாவிய தமது நிறைவுக்‌ கட்டளையைக்‌ கொடுத்த பொழுது, அவர்‌ 
ஊழியத்துவத்தையே அதிகாரப்படுத்தினார்‌: “நீங்கள்‌ உலகமெங்கும்‌ போய்‌, 
சர்வ சிருஷ்டிக்கும்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கியுங்கள்‌” (மாற்‌. 16:15). அவரது 
கட்டளை நிறைவேற்றப்பட வேண்டும்‌ என்றால்‌, நம்மில்‌ பலர்‌ 





போவதற்கும்‌ நாம்‌ மிகவும்‌ அன்பாகப்‌ பற்றிக்‌ கொண்டுள்ள மக்கள்‌, 
உடைமைகள்‌, மற்றும்‌ கலாச்சாரங்கள்‌ ஆகியவற்றைப்‌ பின்விட்டுச்‌ செல்லு 
வதற்கும்‌ விருப்பமாய்‌ இருக்க வேண்டும்‌; நம்மில்‌ எஞ்சியுள்ள மற்றவர்கள்‌, 
அவ்வாறு செல்பவர்களை அனுப்புவதற்குத்‌ தியாகத்துடன்‌ கொடுப்பவர்‌ 
களாக, நமக்குச்‌ செலவழித்திருக்கக்‌ கூடிய பணத்தைக்‌ கொடுப்பவர்களாக 





இருக்க வேண்டும்‌. செல்கின்றவர்களும்‌, கொடுக்கின்றவர்களும்‌ ஊழியக்‌ 
காரர்களின்‌ பங்கை நிறைவேற்றுகின்றவர்களாய்‌ இருப்பார்கள்‌. எவரொரு 
வரும்‌ பணக்காரராக வேண்டும்‌ என்பதற்காக ஊழியக்‌ களத்திற்குச்‌ 
செல்வதில்லை, மற்றும்‌ எவரொருவரும்‌ பணக்காரராக வேண்டும்‌ 
என்பதற்காகக்‌ கொடுப்பதில்லை. இவ்விரு சாராருமே தாங்கள்‌ செய்வதை, 
கிறிஸ்துவின்‌ ஊழியக்காரார்கள்‌ என்ற வகையிலேயே செய்கின்றனர்‌. 

நாம்‌ பிரசங்கிக்கின்ற செய்தியானது நம்முடைய சொந்த செய்தியாக 
இருப்பதில்லை. நாம்‌ கடிதத்தை எழுதியிருக்கவில்லை; நாம்‌ கிறிஸ்து 
எழுதியுள்ள கடிதத்தை விநியோகம்‌ செய்கின்ற பொது ஊழியர்களாக 
மட்டுமே இருக்கின்றோம்‌. அவர்‌ அனுப்பிய செய்தியானது திரிக்கப்படாத 
படியும்‌, கெளிவற்றுப்‌ போகாதபடியும்‌ நாம்‌ அகைக்‌ காத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. அதை மறுபடியும்‌ மாற்றி எழுதுவதற்கு நமது அரசரிடமிருந்து 
கட்டளைகளை நாம்‌ பெற்றிருக்கவில்லை; அது மிகச்‌ சரியாக விநியோகிக்‌ 
கப்படும்படி பார்த்துக்‌ கொள்ளும்படி மட்டும்‌ நாம்‌ கட்டளையிடப்‌ 
பட்டுள்ளோம்‌. இந்தச்‌ செய்தியின்றி இவ்வுலகமானது இழந்துபோகப்‌ 
பட்டுள்ளது என்று நாம்‌ அறிகின்றோம்‌. ஆகையால்‌, பரிவிரக்கம்‌ மற்றும்‌ 


128 


அன்பிரக்கம்‌ ஆகியவற்றினால்‌, சாத்தியப்படும்‌ ஒவ்வொரு வழிமுறையிலும்‌ 
அச்சிட்ட பக்கம்‌, வானொலி மற்றும்‌ தொலைக்காட்சி மூலமாக, பிரசங்க 
மேடைகளில்‌ இருந்து, தனிப்பட்ட தொடர்புகள்‌ மூலமாக, மற்றும்‌ 
அன்றாட வாழ்வில்‌ நாம்‌ அவருடைய செய்தியை உயர்த்திப்‌ பிடிக்கன்‌ 
றோம்‌. நாம்‌ அவரது செய்தியை முதலாவது இடத்தில்‌ வைக்கின்றோம்‌ 
நமது சொந்த வசதிகள்‌ மற்றும்‌ கனவுகள்‌ ஆகியவற்றிற்கும்‌ கூட 
மேலானதாக வைக்கின்றோம்‌. அதன்‌ பிரசங்கித்தலுக்காக, நாம்‌ நமது 
திறமைகளை, நமது பணத்தை, நமது நேரத்தை, நமது சிந்தைகளை, நமது 
கரங்களை, நமது பாதங்களை, ஆம்‌ நமது இருதங்களையே கூட 
அளிக்கின்றோம்‌. 

நமது அரசர்‌ மற்ற எல்லா அரசர்களிலும்‌ இருந்து மாறுபட்டவராய்‌ 
இருக்கின்றார்‌! அவர்‌ அரசர்களுக்கெல்லாம்‌ அரசராக, அண்டம்‌ 
அனைத்தையும்‌ படைத்து பராமரிப்பவராக இருந்தாலும்‌, அவர்‌ ஒரு 
ஊழியக்காரராகவே நம்மிடைய வாழ்ந்தார்‌. இந்த சத்தியமானது, கடைசி 
இராப்போஜனத்தின்‌ போது இயேசு தம்முடைய சீஷர்களின்‌ பாதங்களைக்‌ 
கழுவிய நிகழ்ச்சியின்‌ மூலமாக விசேஷித்த வகையில்‌ பளிச்சிடுகன்றது 
(யோவா. 13:1-16). பூமிக்குரிய அரசர்‌ ஒருவர்‌ நம்மிடையே வரும்‌ பொழுது, 
மக்கள்‌ அவருக்கு முன்னாக விழுந்து வணங்கி, அவரைத்‌ தொட்டுப்‌ பார்க்க 
நாடுகின்றனர்‌. போப்‌ தனது மக்கள்‌ மத்தியில்‌ வரும்‌ பொழுது, அவர்கள்‌ 
அவருக்கு முன்பாக விழுந்து வணங்கி, அவரது கையை முத்தம்‌ செய்ய 
நாடுகின்றனர்‌. இருப்பினும்‌, கிறிஸ்து தம்முடைய மரணத்திற்கு முதல்‌ நாள்‌ 
இரவில்‌ தம்முடைய சீஷர்களுடன்‌ இருந்தபொழுது, அவர்‌ ஒரு 
பாத்திரத்தில்‌ தண்ணீரை நிரப்பி, அவர்களின்‌ பாதங்களைக்‌ கழுவினார்‌. 








அவர்‌ ஏன்‌ இதைச்‌ செய்தார்‌? அவர்‌ இகைச்‌ செய்ய வேண்டியிருந்தது 
என்பதற்காகவோ அல்லது இதைச்‌ செய்ய வேறொருவரும்‌ இல்லை 
என்பதற்காகவோ அல்ல. ஒரு விளக்கமானது தம்முடைய சீஷர்களுக்கு 
மதிப்புமிக்கதாயிருக்கும்‌ என்று அவர்‌ அறிந்திருந்ததால்‌ மட்டும்‌ இதைச்‌ 
செய்யவில்லை. அவர்‌ தாம்‌ யாராக இருக்கின்றாரோ அதாவது அவர்‌ 
தேவனுடைய குமாரனாகவும்‌ மனிதர்களுக்கு ஊழியக்காரராகவும்‌ 
இருக்கின்ற அந்த காரணத்தினாலேயே இதைச்‌ செய்தார்‌. அவர்‌ ஒரு 
ஊழியராக வந்தார்‌, ஒரு ஊழியராக வாழ்ந்தார்‌ மற்றும்‌ ஒரு ஊழியராகவே 
மரித்தார்‌. நடப்பதைப்‌ போல்‌ அல்லது உண்பதைப்‌ போல்‌, மற்றவர்களுக்கு 
ஊழியம்‌ செய்வதென்பது அவருக்கு சாதாரணமாகவே இருந்தது. 
மற்றவர்களுக்கு நாம்‌ யாராயிருக்கன்றோமோ, அந்தக்‌ காரணத்தினால்‌, 
அவர்‌ தம்மைப்‌ பின்பற்றுபவர்களை அதே வகையான வாழ்வுக்கு 
அழைக்கின்றார்‌: 


நீங்கள்‌ என்னைப்‌ போதகரென்றும்‌, ஆண்டவரென்றும்‌ 
சொல்லுகிறீர்கள்‌, நீங்கள்‌ சொல்லுகிறது சரியே, நான்‌ அவர்தான்‌. 
ஆண்டவரும்‌ போதகருமாகிய நானே உங்கள்‌ கால்களைக்‌ 
கழுவினதுண்டானால்‌, நீங்களும்‌ ஒருவருடைய கால்களை ஒருவர்‌ 
கழுவக்‌ கடவீர்கள்‌. நான்‌ உங்களுக்குச்‌ செய்ததுபோல நீங்களும்‌ 
செய்யும்படி உங்களுக்கு மாதிரியைக்‌ காண்பித்தேன்‌. மெய்யாகவே 


159 


மெய்யாகவே நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌, ஊழியக்காரன்‌ தன்‌ 
எஜமானிலும்‌ பெரியவனல்ல. அனுப்பப்பட்டவன்‌ தன்னை 
அனுப்பினவரிலும்‌ பெரியவனல்ல (யோவா. 13:13-16). 


இயேசு நடந்தது போலவே நாம்‌ நடக்க வேண்டியுள்ளது. மற்றவர்‌ 
களுக்கு ஊழியம்‌ செய்வதில்‌ நமது சிந்தனைகளை மையப்படுத்தாமல்‌ நாம்‌ 
உண்மையான கீறிஸ்தவ வாழ்வில்‌ ஈடுபட முடியாதென்று கூறுமளவுக்கு 
ஊழியத்துவமானது கிறிஸ்தவரின்‌ வாழ்விலும்‌, ஊழியத்திலும்‌ மற்றும்‌ 
செய்தியிலும்‌ பின்னிப்‌ பிணைந்துள்ளது. 

நீங்கள்‌ ஒரு ஊழியக்காரரின்‌ வாழ்வை எவ்விதம்‌ வாழ முடியும்‌ என்று 
வியப்படைந்தால்‌, கிறிஸ்து உங்களை என்ன செய்யும்படி கேட்டுக்‌ 
கொண்டாரோ, அதை மாத்திரம்‌ செய்யுங்கள்‌. ஒரு ஊழியக்காரராய்‌ 
இராமல்‌, நீங்கள்‌ அவருடைய சித்தத்தைச்‌ செய்ய முடியாது என்று 
காண்பீர்கள்‌. நீங்கள்‌ ஒரு ஊழியக்காரராக இருந்தாலன்றி அவர்‌ உங்களி 





டத்தில்‌ கேட்டுக்‌ கொண்டபடியாக அவரது சுவிசேஷத்தை நீங்கள்‌ 
மற்றவர்களுக்குப்‌ போதிக்க முடியாது; நீங்கள்‌ ஒரு ஊழியக்காரராக 
இராமல்‌, அவர்‌ உங்களுக்குக்‌ கூறியபடி ஏழைகள்‌ மீது அக்கறையாய்‌ இருக்க 
முடியாது; ஒரு ஊழியக்காரரின்‌ இருதயத்தைக்‌ கொண்டிராமல்‌ நீங்கள்‌ 
அவர்‌ உங்களுக்குக்‌ கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது. 


முடிவுரை 

சபையானது கிறிஸ்துவின்‌ ஊழியக்காரர்களால்‌ உருவானது என்பதைப்‌ 
புதிய ஏற்பாடானது தெளிவு படுத்துகின்றது. நாம்‌ நியமனப்‌ பெயரிலும்‌, 
விருப்பத்திலும்‌ மற்றும்‌ செயல்விளக்கத்திலும்‌ ஊழியக்காரர்களாய்‌ 
இருக்கின்றோம்‌. சிலுவையின்‌ அடியில்‌ உள்ள தரையானது சமமான 
பரப்புடையதாக உள்ளது. எந்த ஒரு ஊழியரும்‌ மற்றவர்களுக்கு மேலாக 
உயர்த்தப்படுவதில்லை, மற்றும்‌ எந்த ஒரு ஊழியரும்‌ மற்றவர்களுக்குக்‌ 
கீழாகத்‌ தாழ்த்தப்படுவதில்லை. நாம்‌ யாவரும்‌ ஊழியர்களாக மட்டுமே 
இருக்கின்றோம்‌. 

குளோவிஸ்‌ சேப்பல்‌ அவர்கள்‌, ஒரு கப்பலில்‌ தாம்‌ பெருங்‌ கடலைக்‌ 
கடந்ததைப்பற்றிக்‌ கூறினார்‌. இது அவர்‌ மேற்‌ கொண்ட இவ்வகைப்‌ 
பயணங்களில்‌ முதலாவதாக இருந்தது, மற்றும்‌ அந்தப்பயணமானது 
அவரால்‌ சகிக்க முடியாததாக இருந்தது. அவர்‌ நிற்பதே அரிதாகுமளவுக்கு, 
கப்பல்‌ இயக்கத்தால்‌ ஏற்படும்‌ குமட்டல்‌ நோய்க்கு ஆளானார்‌. மேல்‌ உள்ள 
துயிலறையே அவர்‌ தூங்கும்‌ இடமாயிருந்தது, அது மேற்பகுதியில்‌ இருந்த 
துயிலறையானகால்‌ அவரால்‌ தாங்க முடியாமல்‌ போயிற்று. தாம்‌ மரிக்கப்‌ 





போவதாகத்‌ தாம்‌ நினைத்ததாக அவர்‌ கூறினார்‌. அவருக்கு நேர்‌ கீழுள்ள 
துயிலறையில்‌ இருந்த மனிதர்‌ இவருக்கு முற்றிலும்‌ அந்நியராய்‌ இருந்தார்‌, 
அவர்‌ இவரது நோயின்‌ தன்மையை அறிந்தவராக, மூச்சு விடுதல்‌ போன்ற 
இயல்பான பரிவிரக்கத்துடன்‌, துயிலறைகளை மாற்றிக்‌ கொள்ளலாம்‌ என்று 
ஆலோசனை தெரிவித்தார்‌. பின்பு அவர்‌ இவருக்கு, ஒரு மருத்துவத்‌ தாதி 
நோயாளிக்குச்‌ செய்வது போல உதவி செய்யத்‌ தொடங்கினார்‌. 


160 


சேப்பலிடம்‌ இருந்து எந்த ஒரு வேண்டுகோளும்‌ இல்லாத நிலையிலேயே, 
மென்மையான அக்கறையுடன்‌ இவரது தேவைகளைக்‌ கவனிக்க அவர்‌ 
விரைந்தார்‌. ஊழியத்துவம்‌ என்பது அவருக்கு வாழ்வின்‌ ஒரு வழிமுறையாக 
இருந்த காரணத்தினால்‌, அந்த மனிதரைப்‌ பல ஆண்டுகள்‌ தாம்‌ நினைவில்‌ 
வைத்திருந்ததாகத்‌ திருவாளர்‌. சேப்பல்‌ அவர்கள்‌ கூறினார்‌. அந்த மனிதர்‌ 
ஒரு ஊழியன்‌ சிந்திக்கின்ற வகையிலேயே சிந்தித்திருக்க வேண்டும்‌, மற்றும்‌ 
இவ்விதமாகவே அம்மனிதர்‌ தாம்‌ வீட்டிலோ அல்லது வெளியிலோ, 
எங்கிருந்தாலும்‌ ஒரு ஊழியக்காரராகவே வாழ்ந்தார்‌. 

கிறிஸ்துவைப்‌ பின்பற்றுகின்றவர்கள்‌ தங்கள்‌ தலைமுடியை சீவிக்‌ 
கொள்வது போலவோ அல்லது நடப்பது போலவோ இயல்பானதாக, ஒரு 
டம்ளர்‌ நீர்‌ அருந்துவது அல்லது உணவு உண்பது போலவோ இயல்பான 
காக ஊழியர்களாய்‌ இருப்பதைப்‌ போல தங்களைக்‌ காண வேண்டும்‌. நமது 
வாழ்வானது சுயமையப்படுத்துதலில்‌ இருந்து குமாரனை மையப்படுத்து 
தலுக்கு மாற்றப்பட்டுள்ளது, மற்றும்‌ இது ஒன்றே ஒன்றை - ஊழியத்துவம்‌ 
என்பதை மட்டுமே அர்த்தப்படுத்த முடியும்‌. 

கிறிஸ்துவின்‌ அழைப்பானது எப்பொழுதுமே பாவிகளை இரட்சிப்புக்‌ 
குள்ளும்‌ ஊழியத்துவத்திற்குள்ளும்‌ வருமாறு அழைப்பதாகவே உள்ளது. 
அவர்‌ நம்மிடத்தில்‌ “வா” என்றும்‌ (மத்‌. 11:28, 29) மற்றும்‌ “போ” (மத்‌. 28:19, 
20) என்றும்‌ கூறுகின்றார்‌. வருகின்ற எவரையும்‌ அவர்‌ ஏற்றுக்‌ கொள்வார்‌, 
ஆனால்‌ அவர்‌ வரும்‌ பொழுது எவரொருவரையும்‌ அவர்‌ இருக்கின்ற 
நிலையில்‌ விட்டு வைக்கமாட்டார்‌. அவர்‌ நம்மைப்‌ பாவிகள்‌ என்ற 
வகையில்‌ ஏற்றுக்‌ கொள்கின்றார்‌, ஆனால்‌ நம்மை மனிதர்களுக்கு 
ஊழியக்காரர்களாக அவர்‌ மாற்றுகின்றார்‌. ஆகையால்‌ அவருடைய 








உண்மையான சபையானது ஊழியரின்‌ ஊழியக்காரர்களால்‌ ஆனதாக 
உள்ளது. 
நீங்கள்‌ கிறிஸ்துவின்‌ ஊழியக்காரராக இருக்கின்றீர்களா? 


படிப்பு மற்றும்‌ கலந்துரையாடலுக்கான 
கேள்விகள்‌ 

1. “ஊழியக்காரர்‌” என்பதைச்‌ சுருக்கமாக விளக்கவும்‌. 

2. “நாம்‌ சுயாகீனராயினும்‌ கிறிஸ்துவின்‌ அடிமைகளாய்‌ 
இருக்கின்றோம்‌”? என்ற கூற்றினைப்‌ பற்றி 
கலந்துரையாடவும்‌. 

3. கிறிஸ்துவைப்‌ பொறுத்தமட்டில்‌ ஊழியத்துவமானது 
எவ்விதத்தில்‌ மாபெரும்‌ தன்மைக்கு வழி நடத்துகிறது என்று 
விளக்கப்‌ படுத்தவும்‌ (மத்‌. 20: 25, 26). 

4. “நீதிக்கு ஊழியக்காரராய்‌”” இருத்தல்‌ என்பது எதனை 
அர்த்தப்‌ படுத்துகின்றது? 

5. நாம்‌ ஏன்‌ கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய்‌ இருக்கின்றோம்‌? 








161 


16.2 


14. 


15. 


. தேவ பயத்தோடே ஒருவருக்கொருவர்‌ “&ழ்ப்படிந்திருத்தல்‌” 


என்பது எதனை அர்த்தப்படுத்துகின்றது? 
உணவினால்‌ ஒருவர்‌ தம்‌ சகோதரரை எவ்விதத்தில்‌ கெடுக்க 
முடியும்‌? 





. சகோதர சிநேகத்துடனே ஒருவருக்கொருவர்‌ 


பட்சமாயிருத்தல்‌” என்பது எதனை அர்த்தப்படுத்துகின்றது? 


. சபையானது ஏன்‌ கிறிஸ்துவின்‌ ஊழியர்களாய்‌ இருக்கும்படி 


விரும்ப வேண்டும்‌? 


. கிறிஸ்துவுக்கு நாம்‌ எந்த மூன்று வழிகளில்‌ கடன்‌ 


பட்டிருக்கின்றோம்‌? 


. “திறிஸ்து நமக்குள்‌ இருக்கும்‌” வாழ்வு என்ற வகையில்‌ 


கிறிஸ்தவ வாழ்வை விளக்கப்படுத்தவும்‌. 


. சுயத்தை வெறுமையாக்கும்‌ சிந்தை என்றால்‌ என்ன? 
. ஊழியத்துவம்‌ இல்லாமல்‌ கிறிஸ்து நமக்குக்‌ கொடுத்த 


ஊழியத்தை நம்மால்‌ செயல்படுத்தப்பட முடியுமா? 
கிறிஸ்து தம்முடைய சீஷர்களின்‌ பாதங்களைக்‌ கழுவியதன்‌ 
மூலம்‌ எதைப்‌ போதிக்க நாடினார்‌? 

“சிலுவையின்‌ அடியில்‌ உள்ள தரையானது சமதளப்‌ 
பரப்புடையதாக இருக்கின்றது” என்ற வாக்கிய விளக்கம்‌ 
அர்த்தப்‌ படுத்துவது என்ன? 


பின்னுரை 


உள்ளாகர்‌ பார்க்கீன்ற 
நீங்கள்‌ ஸறம்யே 
இருப்பவரானால்‌ 


“ஆவியும்‌ மணவாட்டியும்‌ வா என்கிறார்கள்‌; கேட்றெவனும்‌ வா 
என்பானாக; ,தாகமாயிருக்றெவன்‌ வரக்‌ கடவன்‌; விருப்பமுள்ளவன்‌ 
ஜீவத்‌ தண்ணீரை இலவசமாய்‌ வாங்கிக்கொள்ளக்கடவன்‌” 


(வெளி. 22:17). 


நீங்கள்‌ எங்கே இருக்கின்றீர்கள்‌? நீங்கள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
இருக்கின்றீர்களா அல்லது அவருக்குப்‌ புறம்பே இருக்கின்றீர்களா? நீங்கள்‌, 
“நான்‌ புறம்பேயிருந்து உள்ளே நோக்குவதைப்‌ பார்க்கிலும்‌, உள்ளே 
இருந்து புறம்பே நோக்குபவனாயிருக்க விரும்புகிறேன்‌” என்ற பல்லவியைக்‌ 
கேட்டிருக்கலாம்‌. இந்தப்‌ பல்லவியின்‌ வசனமானது ஒரு சிறைச்சாலையைக்‌ 
குறிப்பதாக இருந்தால்‌ நான்‌ உள்ளே இருந்து கொண்டு புறம்பே நோக்கு 
பவனாக அல்ல, மாறாக வெளியே இருந்து உள்ளே நோக்குபவனாக 
இருப்பதையே விரும்புவதால்‌ இதை நான்‌ ஒப்புக்‌ கொள்ள மாட்டேன்‌! 
இருப்பினும்‌ இவ்விடத்தில்‌ கிறிஸ்துவின்‌ சபை என்பது பாடக்‌ கருத்தாய்‌ 
இருந்தால்‌, எந்த ஆட்சேபனைகளுமின்றி நான்‌ இப்பாடலைப்‌ பாட 
முடியும்‌ - நான்‌ உள்ளிருந்து புறம்பே நோக்குபவனாக இருக்க விரும்பு 
கின்றேன்‌. 

புதிய ஏற்பாட்டில்‌ சபையுடன்‌ தொடர்புடைய வேத வசனங்களைக்‌ 
கவனித்து அறிந்த பிறகு, நீங்களும்‌ நிச்சயமாக நான்‌ நம்புவதைப்‌ போலவே 
நம்புவீர்கள்‌. “சடை”க்கான தேவனுடைய வடிவ மாதிரியைப்‌ பற்றி ஆழ்ந்து 
சிந்தித்துப்‌ பார்த்து விட்டு, அதன்‌ அங்கமாயிருக்க விரும்பாமல்‌, உள்ளிருந்து 
வெளியே நோக்க ஏக்கம்‌ கொள்ளாமலிருக்க யாரால்‌ முடியும்‌? 

நீங்கள்‌ சபையின்‌ புறம்பே இருந்து கொண்டு, அதன்‌ உள்ளாக 








163 


நோக்குபவராய்‌ இருந்தால்‌, இங்கிருந்து நீங்கள்‌ எங்கு செல்லுகின்றீர்கள்‌? 
நீங்கள்‌ எவ்விதத்தில்‌ சபைக்குள்‌ பிரவேசிக்கவோ அல்லது கிறிஸ்துவின்‌ 
சரீரத்தில்‌ உறுப்பாகவோ முடியும்‌? 

இயேசுவே நம்மை அவருடைய சபைக்குள்‌ சேர்த்துக்‌ கொள்கின்றார்‌. 
இந்த வார்த்தையின்‌ உலகப்படியான அர்த்தத்தில்‌ நீங்கள்‌ அதில்‌ இணைய 
முடியாது; ஆயினும்‌, முதல்‌ நூற்றாண்டில்‌ வசனத்தைச்‌ சந்தோஷமாய்‌ 
ஏற்றுக்‌ கொண்டு அதற்குக்‌ கீழ்ப்படி ந்தவர்களுக்கு அவர்‌ செய்தது போலவே 
(அப்‌. 2:47) உங்களையும்‌ அவர்‌ அதனுள்‌ மகிழ்வுடன்‌ சேர்த்துக்‌ கொள்வார்‌. 
அவர்கள்‌, வசனத்தில்‌ தங்களுக்குச்‌ சித்தரிக்கப்பட்ட இயேசுவை 
விசுவாசித்தனர்‌ (அப்‌. 2:41; ரோமர்‌ 10:17), அவர்கள்‌ தங்களுடைய 
பாவங்களுக்கு மனந்திரும்பி அன்றாட வாழ்வில்‌ கிறிஸ்துவைப்‌ 
பின்பற்றும்படியாக தீர்மானமான முடிவெடுத்தனர்‌ (அப்‌. 17:30, 31), 
அவர்கள்‌ தங்கள்‌ உதடுகளினால்‌ இயேசுவைத்‌ தேவனுடைய குமாரன்‌ 
என்று அறிக்கையிட்டதினால்‌ கிறிஸ்துவின்மீது தங்கள்‌ இருதயங்களில்‌ 
கொண்டிருந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தினர்‌ (ரோமர்‌ 10:10), மற்றும்‌ 
தங்களின்‌ பாவங்கள்‌ மன்னிக்கப்படுவதற்காக முழுக்காட்டப்‌ படுதலினால்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றனர்‌ (ரோமர்‌ 6:3; அப்‌. 2:38; 22:16). 
அவர்கள்‌ தங்களுக்குப்‌ பிரசங்கிக்கப்பட்ட வசனத்திற்குக்‌ கீழ்ப்படிந்த 
பொழுது, கிறிஸ்து தம்முடைய சபையில்‌ அவர்களைச்‌ சேர்த்துக்‌ 
கொண்டார்‌ (அப்‌. 2:47). அவர்கள்‌ செய்தவற்றை நீங்களும்‌ செய்யுங்கள்‌, 
அப்பொழுது கிறிஸ்து அவர்களுக்குச்‌ செய்ததை உங்களுக்கும்‌ செய்வார்‌. 
முதல்‌ நூற்றாண்டில்‌ அவர்களைக்‌ கிறிஸ்தவர்களாக்கிய அதே சுவிசேஷம்‌ 
இன்று உங்களையும்‌ கிறிஸ்தவராக்கும்‌. 

நீங்கள்‌ கிறிஸ்தவராவது எப்படி என்பதை அறிந்தும்‌, முதலாவது எந்த 
அடிவைப்பை எடுத்து வைப்பது என்பதை அறியாதிருந்தால்‌, உங்களுக்கு 
அருகிலிருக்கும்‌ சுவிசேஷப்‌ பிரசங்கியார்‌ ஒருவரை அழையுங்கள்‌. உங்கள்‌ 
தொலைபேசி எண்‌ அட்டவணைப்‌ புத்தகத்தில்‌ கிறிஸ்துவின்‌ சபை 
என்பதில்‌ அட்டவணைப்‌ படுத்தப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணைக்‌ 
கொண்டு, நீங்கள்‌ அவரைத்‌ தொலைபேசியில்‌ அழைக்கலாம்‌. அவர்‌ 
உங்களுக்கு உதவி செய்வதில்‌ மிக்க மகிழ்சியடைவார்‌. எஜமானர்‌ 
தம்முடைய ஏவப்பட்ட வசனத்தின்‌ மூலமாக நமக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ 
இரட்சிப்பின்‌ திட்டம்‌ தவிர வேறெந்தக்‌ திட்டத்திற்கும்‌ உடன்படாதர்கள்‌. 
நீங்கள்‌ கிறிஸ்துவின்‌ வசனத்திற்குக்‌ கீழ்ப்படிறெவர்‌ என்ற வகையில்‌ உங்கள்‌ 
முழு இருதயத்தையும்‌ அவருக்குக்‌ கொடுங்கள்‌, அப்பொழுது அவர்‌ 
தம்முடைய சரீரத்தில்‌ (சபையில்‌) உங்களை இணைத்துக்‌ கொள்வார்‌ என்று 
நீங்கள்‌ உறுதிப்படுத்திக்‌ கொண்டவர்களாய்‌ இருக்க முடியும்‌. கிறிஸ்துவுக்கு 
நீங்கள்‌ இவ்விதமாகக்‌ கீழ்ப்படிந்த பிறகு, அவரது சபையாராக அவருக்காக 
வாழுங்கள்‌. உங்களுக்கு அருகாமையில்‌ கிறிஸ்துவின்‌ சபை எதுவும்‌ 
இல்லையென்றால்‌, இப்புத்தகத்தின்‌ முன்‌ பகுதியில்‌ உள்ள பக்கத்தில்‌ 
கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு எழுதுங்கள்‌, நாங்கள்‌ உங்களுக்கு 
உதவும்படியாகச்‌ சிலரை உங்கள்‌ பகுதியில்‌ நீங்கள்‌ கண்டறிய உதவுவோம்‌. 

இயேசு கட்டியெழுப்பிய சபையைப்‌ பற்றி நீங்கள்‌ அதிகமாய்ப்‌ படிக்க 














164 


விரும்பினால்‌, முன்பக்கத்தில்‌ உள்ள முகவரிக்கு எழுதுங்கள்‌, மற்றும்‌ 
நாங்கள்‌ உங்களை அஞ்சல்‌ வழி வேதாகமப்‌ பாடத்தில்‌ பதிவு 
செய்து கொள்வோம்‌. தயவு செய்து புறம்பேயிருந்து உள்ளே 
நோக்குபவராயிராதர்கள்‌; கிறிஸ்து தம்முடைய மகிமையுள்ள சபையில்‌ 
உங்களை சேர்த்துக்‌ கொள்ளும்படி அனுமதியுங்கள்‌ அதனால்‌, நீங்கள்‌ 
இப்பொழுது பரிபூரணமான வாழ்வையும்‌ வரவிருக்கும்‌ உலகில்‌ நித்திய 
ஜீவனையும்‌ மகிழ்வுடன்‌ அனுபவிக்க முடியும்‌. 


165 


[ஏறு சாக்கை 1 


மாற்றத்தீற்கான 
தெய்வீக செயல்பாறு 


“ஒவ்வொன்றும்‌ நிறைவில்‌ தேவனுடைய கிருபையையே 
சார்ந்துள்ளது. அவருடைய கிருபையே இரட்சிப்பின்‌ மூல 
ஆதாரமாகவும்‌ இரட்சிப்பை நிலைநிறுத்தும்‌ வல்லமையாகவும்‌, அதை 
ஊக்கப்படுத்துவதாகவும்‌ உள்ளது. “ 


பாவியொருவர்‌ கிறிஸ்தவராகுவதைத்‌ தேர்ந்து கொள்ளும்‌ போது 
அவருக்குத்‌ தேவன்‌ என்ன செய்கின்றார்‌? பாவியை இரட்சிப்புக்குள்‌ அவர்‌ 
(தேவன்‌) கொண்டு வருகையில்‌ என்ன தெய்வீகச்‌ செயல்பாடுகளைச்‌ 
செய்கின்றார்‌? கிறிஸ்துவின்‌ சரீரமாகிய சபைக்குள்‌ நாம்‌ பிரவேசிக்கும்‌ 
பொழுது நமக்கு தேவன்‌ என்ன செய்கின்றார்‌ என்பதை நாம்‌ புரிந்து 
கொள்ள முடிந்தால்‌, “கிறிஸ்துவுக்கென்று மாறுதல்‌” என்று நாம்‌ அழைக்‌ 
கின்ற இந்த “சிறப்பான தொடக்கத்திற்கான” நமது பாராட்டுதலானது 
அளவிடற்கரிய முறையில்‌ பெருகும்‌. 

ஒருவர்‌ கிறிஸ்தவராகும்பொழுது அவருக்குத்‌ தேவன்‌ செய்கின்ற 
செயல்கள்‌ பற்றிய பின்வரும்‌ அட்டவணையை கவனமாய்ப்‌ படியுங்கள்‌. 
ஒவ்வொரு குறிப்பிட்ட செயலின்‌ கீழும்‌ உண்மையில்‌ தேவன்‌ இச்செயலைச்‌ 
செய்கின்றார்‌ என்று குறிப்பிடுகின்ற வேக வசனப்‌ பகுதிகளில்‌ குறைந்தது 
ஒன்றையாவது நீங்கள்‌ காண்பீர்கள்‌. சில நிகழ்ச்சிகளுக்கு எண்ணற்ற வசனப்‌ 
பகுதிகளைக்‌ குறிப்பிட முடியும்‌, ஆனால்‌ அந்தச்‌ செயல்‌ நடை பெறுகின்றது 
என்பதை நிரூபிக்க ஒரு வசனமே போதுமானதாகும்‌. ஒருவர்‌ கிறிஸ்த 
வராகும்போது நமது கிருபையுள்ள தேவனால்‌ இந்த அட்டவணையின்படி, 
நாற்பத்தியிரண்டு மாறுபட்ட மற்றும்‌/அல்லது தொடர்புடைய 
செயல்பாடுகள்‌ நிறைவேற்றப்படுகின்றன என்பதை நீங்கள்‌ கவனிப்பார்கள்‌. 
இந்த நியமனப்‌ பெயர்களில்‌ சில ஒன்றின்‌ மீது மற்றொன்று அமைந்த 
நிலையில்‌ உள்ளன, மற்றும்‌ அவை ஒரே விஷயத்தை மாறுபட்ட வகையில்‌ 


166 


கூறுவதாய்‌ உள்ளன. இந்த சந்தர்ப்பப்‌ பொருளில்‌, செயல்பாடுகளுக்கு 
மத்தியில்‌ வித்தியாசப்‌ படுத்துவதற்கான நேர்த்தியான கோடுகள்‌ எதுவும்‌ 
வரையப்பட்டிருக்கவில்லை. தேவன்‌ தம்முடைய குடும்பமாகிய சபையில்‌ 
நம்மை நடத்தி அமர்த்துகையில்‌ அவருடைய செயல்பாடுகளை விளக்கு 
கின்ற வேத வசனப்‌ பகுதிகளை நமக்குமுன்‌ கொண்டுவருதல்‌ என்பதே இந்த 
அட்டவணையின்‌ நோக்கமாக உள்ளது. இந்தச்‌ செயல்பாடுகளின்‌ நோக்க 
எல்லையை ஏறக்குறைய மேம்போக்காக நாம்‌ காண்போம்‌. 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


இரட்சகராகக்‌ கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளார்‌. 

இத்து 3:5, 7 

“நாம்‌ செய்த நீதியின்‌ கிரியைகளினிமித்தம்‌ அவர்‌ நம்மை 
இரட்சியாமல்‌, தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம 
முழுக்கினாலும்‌, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும்‌ 
நம்மை இரட்சித்தார்‌ ... அவர்‌ நமது இரட்சகராகிய இயேசு 
கிறிஸ்து மூலமாய்‌, அந்தப்‌ பரிசுத்த ஆவியை நம்மேல்‌ 
சம்பூரணமாய்ப்‌ பொழிந்தருளினார்‌. ” 


ஓரே சரீரத்திற்குள்ளாக நாம்‌ கொண்டுவரப்படுகின்றோம்‌. 

1 கொரி. 12:13 

“நாம்‌ யூதராயினும்‌, கிரேக்கராயினும்‌, அடிமைகளாயினும்‌, 
சுயாதனராயினும்‌ எல்லாரும்‌ ஒரே ஆவியினாலே ஓரே சரீரத்திற்‌ 
குள்ளாக ஞானஸ்நானம்‌ பண்ணப்பட்டு, எல்லாரும்‌ ஒரே 
அவிக்குள்ளாகவே தாகந்தீர்க்கப்பட்டோம்‌. ” 


கிறிஸ்துவைக்கொண்டு நாம்‌ தரிப்பிக்கப்படுகின்றோம்‌. 

கலா. 3:27 

“ஏனெனில்‌, உங்களில்‌ கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ 
பெற்றவர்கள்‌ எத்தனை பேரோ, அத்தனை பேரும்‌ கிறிஸ்துவைத்‌ 
கரித்துக்‌ கொண்டார்களே.” 


கிறிஸ்துவினுடைய மரணத்தின்‌ பலன்களை நாம்‌ பெறுகின்றோம்‌. 
ரோமர்‌ 6:3 

“கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்ற நாமனை 
வரும்‌ அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்றதை 
அறியாமலிருக்கிறீர்களா?” 


தேவனால்‌ நாம்‌ பிறந்துள்ளோம்‌. 

1 யோவா. 5:1 

“இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும்‌ 
தேவனால்‌ பிறந்திருக்கிறான்‌; பிறப்பித்தவரிடத்தில்‌ அன்புகூருறெ 
எவனும்‌ அவரால்‌ பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும்‌ அன்பு 
கூருறொன்‌. ” 


167 


(6) 


(7) 


(8) 


(9) 


(10) 


(11) 


168 


கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ நாம்‌ கழுவப்பட்டிருக்கின்றோம்‌. 
வெளி. 1:6 

“நம்மிடத்தில்‌ அன்புகூர்ந்து, தமது இரத்தத்தினாலே நம்முடைய 
பாவங்களற நம்மைக்‌ கழுவி, ... அவருக்கு மகிமையும்‌ 
வல்லமையும்‌ என்றென்றைக்கும்‌ உண்டாயிருப்பதாக. ஆமென்‌.” 


நாம்‌ இரட்சிக்கப்பட்டிருக்னெறோம்‌. 

மாற்‌. 16:16 

“விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம்‌ பெற்றவன்‌ இரட்சிக்கப்‌ 
படுவான்‌; விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கப்‌ 
படுவான்‌.” 


நமது பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டிருக்கின்றோம்‌. 

கொலோ. 1:13, 14 

“இருளின்‌ அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, தமது 
அன்பின்‌ குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமா 
யிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம்‌. [குமாரனாகிய] 
அவருக்குள்‌, அவருடைய இரத்தத்தினாலே, பாவமன்னிப்பாகிய 
மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ” 


தேவனுடைய பார்வையில்‌ நாம்‌ நீதிமான்களாக்கப்‌ 
பட்டிருக்கின்றோம்‌. 

ரோமர்‌ 3:23, 24 

“எல்லாரும்‌ பாவஞ்செய்து, தேவ மகிமையற்றவர்களாகி, 
இலவசமாய்‌ அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசு 
விலுள்ள மீட்பைக்‌ கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள்‌. ” 


நாம்‌ மீட்கப்பட்டிருக்கின்றோம்‌. 

எபே. 1:7 

“அவருடைய கிருபையின்‌ ஐசுவரியத்தின்படியே இவருடைய 
இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள்‌ நமக்கு 
உண்டாயிருக்கிறது. ” 


பாவத்தின்‌ அடிமைத்தனத்தினின்று நாம்‌ விடுவிக்கப்‌ 
பட்டுள்ளோம்‌. 

ரோமர்‌ 6:17, 18 

“முன்னே நீங்கள்‌ பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும்‌, 
இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச 
சட்டத்திற்கு நீங்கள்‌ மனப்பூர்வமாய்க்‌ கழ்ப்படிந்ததினாலே 
தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌. பாவத்தினின்று நீங்கள்‌ 
விடுதலையாக்கப்பட்டு, நீதிக்கு அடிமைகளானீர்கள்‌. ” 


(12) 


(13) 


(14) 


(15) 


(16) 


(17) 


(18) 


நாம்‌ பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்றோம்‌ அல்லது 
பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம்‌. 

1 கொரி. 6:11 

“உங்களில்‌ சிலர்‌ இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள்‌; ஆயினும்‌ 
கர்த்தராகிய இயேசுவின்‌ நாமத்தினாலும்‌, நமது தேவனுடைய 
ஆவியினாலும்‌ கழுவப்பட்டீர்கள்‌, பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்‌, 





நீதிமான்களாக்கப்பட்டீர்கள்‌. ” 


நாம்‌ தேவனுடைய புத்திரராகச்‌ சுவிகரிக்கப்பட்டிருக்கன்றோம்‌. 
எபே. 1:6 

“தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, நம்மை இயேசு கிறிஸ்து 
மூலமாய்த்‌ தமக்குச்‌ சுவிகாரபுத்திரராகும்படி முன்‌ 
குறித்திருக்கிறார்‌.” 


நாம்‌ ஆவிக்குரிய வகையில்‌ உயிர்ப்பிக்கப்பட்டி ருக்கின்றோம்‌. 
எபே. 2:5 

“அக்ரெமங்களில்‌ மரித்தவர்களாயிருந்த நம்மைக்‌ கறிஸ்துவுடனே 
கூட உயிர்ப்பித்தார்‌, கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள்‌.” 


நாம்‌ கிறிஸ்துவுடன்‌ கூட அமரச்‌ செய்யப்பட்டிருக்கின்றோம்‌. 
எபே. 2:7 

“திறிஸ்து இயேசுவுக்குள்‌ நம்மை அவரோடே கூட எழுப்பி, 
உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும்‌ செய்தார்‌.” 


நாம்‌ தேவனுடைய கிருபையைப்‌ பெறுகின்றவர்களாகிறோம்‌. 
எபே. 2:8, 9 

“திருபையினாலே விசுவாசத்தைக்‌ கொண்டு இரட்சிக்கப்‌ 
பட்டீர்கள்‌; இது உங்களால்‌ உண்டானதல்ல, இது தேவனுடைய 
ஈவு. ஒருவரும்‌ பெருமைப்பாராட்டாதபடிக்கு இது 
கிரியைகளினால்‌ உண்டானதல்ல. ” 


நாம்‌ தேவனுடன்‌ ஒப்புரவாக்கப்பட்டிருக்கின்றோம்‌. 

கொலோ. 1:19, 20 

“சகல பரிபூரணமும்‌ அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும்‌, அவர்‌ 

சிலுவையில்‌ சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்க, 
. அவர்‌ மூலமாய்த்‌ தமக்கு ஓப்புரவாக்கிக்‌ கொள்ளவும்‌ 

அவருக்குப்‌ பிரியமாயிற்று. ” 


நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ ஒன்றாக ஆக்கப்பட்டிருக்கின்றோம்‌. 

எபே. 2:14-16 

“எப்படியெனில்‌, அவரே நம்முடைய சமாதான காரணராக, 
இருதிறத்தாரையும்‌ ஒன்றாக்கி, பகையாக நின்ற பிரிவினையாகிய 


169 


(19) 


(20) 


(21) 


170 


நடுச்சுவரைத்‌ தகர்த்து, ... இருதிறத்தாரையும்‌ தமக்குள்ளாக ஓரே 
புதிய மனுஷனாகச்‌ சிருஷ்டித்து, இப்படிச்‌ சமாதானம்‌ பண்ணி, 
பகையைச்‌ சிலுவையினால்‌ கொன்று, அதினாலே இருதிறத்‌ 
தாரையும்‌ ஒரே சரீரமாகத்‌ தேவனுக்கு ஒப்புரவாக்கினார்‌. ” 


நாம்‌ புது சிருஷ்டிகளாக்கப்பட்டிருக்கின்றோம்‌. 

2 கொரி. 5:17 

“இப்படியிருக்க, ஒருவன்‌ கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால்‌, புது 
சிருஷ்டியாயிருக்கிறான்‌; பழையவைகள்‌ ஓழிந்து போயின, 
எல்லாம்‌ புதிதாயின. ” 


நாம்‌ தேவனுடைய சுதந்தரராக்கப்பட்டிருக்கின்றோம்‌. 

ரோமர்‌ 8:17 

“நாம்‌ பிள்ளைகளானால்‌ சுதந்தரருமாமே; தேவனுடைய 
சுதந்தரரும்‌ கிறிஸ்துவுக்கு உடன்‌ சுதந்தரருமாமே; கிறிஸ்து 
வுடனேகூட நாம்‌ மகுமைப்படும்படிக்கு அவருடனேகூடப்‌ 
பாடுபட்டால்‌ அப்படியாகும்‌.” 


தெய்வீகம்‌ நமக்குள்‌ வாசமாயிருக்கும்படியாக்கப்‌ 
பட்டிருக்கின்றோம்‌. 


ஆவியானவர்‌ வாசமாயிருத்தல்‌ 

கலா. 4:6 

“மேலும்‌ நீங்கள்‌ புத்திரராயிருக்கிறபடியினால்‌, அப்பா, 
பிதாவே! என்று கூப்பிடத்தக்ககாகத்‌ தேவன்‌ தமது குமாரனு 
டைய ஆவியை உங்கள்‌ இருதயங்களில்‌ அனுப்பினார்‌.” 





தேவன்‌ வாசமாயிருத்தல்‌ 

1 யோவா. 4:15 

“இயேசுவானவர்‌ தேவனுடைய குமாரனென்று அறிக்கை 
பண்ணுறெவன்‌ எவனோ அவனில்‌ தேவன்‌ நிலைத்திருக்கிறார்‌, 
அவனும்‌ தேவனில்‌ நிலைத்திருக்கிறான்‌. ” 


கிறிஸ்து வாசமாயிருத்தல்‌ 

யோவா. 14:23 

“இயேசு அவனுக்குப்‌ பிரதியுத்தரமாக, ஒருவன்‌ என்னில்‌ 
அன்பாயிருந்தால்‌, அவன்‌ என்‌ வசனத்தைக்‌ 
கைக்கொள்ளுவான்‌, அவனில்‌ என்‌ பிதா அன்பாயிருப்பார்‌; 
நாங்கள்‌ அவனிடத்தில்‌ வந்து, அவனோடே 


வாசம்பண்ணுவோம்‌ என்றார்‌.” 


(22) 


(23) 


(24) 


(25) 


(26) 


(27) 


ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும்‌ பெற நமக்கு சிலாக்கியம்‌ 
அளிக்கப்பட்டி ருக்கிறது. 

எபே. 1:3 

“நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ பிதாவாகிய 
தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌; அவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ உன்னதங்களிலே 
ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும்‌ நம்மை ஆசீர்வதித்‌ 
இருக்கிறார்‌.” 


நாம்‌ தேவனுடைய இராஜ்யத்தின்‌ குடிமக்களாக்கப்‌ 
பட்டிருக்கின்றோம்‌. 

யோவா. 3:3 

“இயேசு அவனுக்குப்‌ பிரதியுத்தரமாக, ஒருவன்‌ மறுபடியும்‌ 
பிறவாவிட்டால்‌ தேவனுடைய ராஜ்யத்தைக்‌ காணமாட்டான்‌ 
என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌ 
என்றார்‌. ” 


நாம்‌ ஆக்கினைத்‌ தீர்ப்பிலிருந்து வெளியே கொண்டு 
வரப்பட்டிருக்கின்றோம்‌. 

ரோமர்‌ 8:1 

“ஆனபடியால்‌, கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து, 
மாம்சத்தின்படி நடவாமல்‌, ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு 
ஆக்கினைத்‌ தீர்ப்பில்லை. ” 


தேவன்‌, கிறிஸ்து மற்றும்‌ ஆவியானவர்‌ ஆகியோருடன்‌ நமக்கு 
ஐக்கியம்‌ தரப்பட்டுள்ளது. 

1 யோவா. 1:3 

“நீங்களும்‌ எங்களோடே ஐக்கியமுள்ளவர்களாகும்படி, நாங்கள்‌ 
கண்டும்‌ கேட்டும்‌ இருக்றெதை உங்களுக்கும்‌ அறிவிக்கிறோம்‌; 
எங்களுடைய ஐக்கியம்‌ பிதாவோடும்‌ அவருடைய குமாரனாகிய 


இயேசு கறிஸ்துவோடும்‌ இருக்கிறது. ” 


தொடர்ந்து நிகழும்‌ சுத்திகரிப்பில்‌ நாம்‌ பிரவேசிக்கின்றோம்‌. 

1 யோவா. 1:7 

“அவர்‌ ஒளியிலிருக்றெதுபோல நாமும்‌ ஒளியிலே நடந்தால்‌ 
ஒருவரோடொருவர்‌ ஐக்கியப்பட்டிருப்போம்‌; அவருடைய 
குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ சகல பாவங்களையும்‌ 
நீக்கி, நம்மைச்‌ சுத்திகரிக்கும்‌.” 


நாம்‌ திவ்விய சுபாவத்திற்குப்‌ பங்குள்ளவர்களாகும்படி 
ஆக்கப்பட்டிருக்கின்றோம்‌. 

2 பேது. 1:4 

“இச்சையினால்‌ உலகத்திலுண்டான கேட்டுக்குத்‌ தப்பி, இவ்விய 


171 


(28) 


(29) 


(30) 


(31) 


(32) 


172 


சுபாவத்துக்குப்‌ பங்குள்ளவர்களாகும்‌ பொருட்டு, மகா மேன்மை 
யும்‌ அருமையுமான வாக்குத்தத்தங்களும்‌ அவைகளினாலே நமக்கு 
அளிக்கப்பட்டிருக்கிறது. ” 


ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு அளிக்கப்பட்டிருக்றெது. 

1 பேது. 1:3, 4 

“நம்முடைய கர்த்தராயெ இயேசு கிறிஸ்துவின்‌ பிதாவாகிய 
தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌ உண்டாவதாக; அவர்‌, இயேசு கிறிஸ்து 
மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, அழியாததும்‌ மாசற்றதும்‌ 
வாடாததுமாகிய சுதந்தரத்திற்கேதுவாக, ஜீவனுள்ள நம்பிக்கை 
உண்டாகும்படி, தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை 
மறுபடியும்‌ ஜெநிப்பித்தார்‌.” 


நாம்‌ தேவனுடைய பாதுகாப்பின்‌&ழ்க்‌ கொண்டு 
வரப்பட்டிருக்கின்றோம்‌. 

1 பேது. 1:3-5 

“நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ பிதாவாகிய 
தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌ உண்டாவதாக; ... தமது மிகுந்த 
இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும்‌ ஜெநிப்பித்தார்‌. கடைசிக்‌ 
காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்றெ இரட்சிப்‌ 
புக்கு ஏதுவாக விசுவாசத்தைக்‌ கொண்டு தேவனுடைய 
பலத்தினாலே காக்கப்பட்டிருக்றெ உங்களுக்கு அந்தச்‌ சுதந்தரம்‌ 
பரலோகத்தில்‌ வைக்கப்பட்டிருக்றெது. ” 


தேவனுடன்‌ நமக்கு நீதியான சமாதானம்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. 
ரோமர்‌ 5:1 

“இவ்விதமாக நாம்‌ விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்‌ 
பட்டிருக்கிறபடி யால்‌, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 
மூலமாய்‌ தேவனிடத்தில்‌ சமாதானம்‌ பெற்றிருக்கிறோம்‌. ” 





தேவனுடைய அன்றாட சமாதானம்‌ பெறும்‌ சிலாக்கியம்‌ 
நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது. 

பிலி. 4:7 

“அப்பொழுது, எல்லாப்‌ புத்திக்கும்‌ மேலான தேவ சமாதானம்‌ 
உங்கள்‌ இருதயங்களையும்‌ உங்கள்‌ சிந்தைகளையும்‌ கிறிஸ்து 
இயேசுவுக்குள்ளாகக்‌ காத்துக்‌ கொள்ளும்‌.” 


பரிந்து பேசுகிறவராக கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளார்‌. 

1 யோவா. 2:1 

“என்‌ பிள்ளைகளே, நீங்கள்‌ பாவஞ்‌ செய்யாதபடிக்கு இவைகளை 
உங்களுக்கு எழுதுகிறேன்‌, ஒருவன்‌ பாவஞ்செய்வானானால்‌, 
நீதிபரராயிருக்றெ இயேசு கிறிஸ்து நமக்காகப்‌ பிதாவினிடத்தில்‌ 


(33) 


(34) 


(35) 


(36) 


(37) 


(38) 


பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார்‌. ” 


நமக்கு நித்திய ஜீவன்‌ அளிக்கப்பட்டிருக்கன்றது. 

1 யோவா. 5:12 

“குமாரனை உடையவன்‌ ஜீவனை உடையவன்‌, தேவனுடைய 
குமாரன்‌ இல்லாதவன்‌ ஜீவன்‌ இல்லாதவன்‌. ” 





பரலோகத்தின்‌ ஈவை ௬௫ பார்க்கும்படியாக நாம்‌ அனுமதிக்கப்‌ 
பட்டிருக்கின்றோம்‌. 

எபி. 6:4-6 

“ஏனெனில்‌, ஒருதரம்‌ பிரகாசிக்கப்பட்டும்‌, பரம ஈவை 
ருசிபார்த்தும்‌, பரிசுத்த ஆவியைப்‌ பெற்றும்‌, தேவனுடைய 
நல்வார்த்தையையும்‌ இனிவரும்‌ உலகத்தின்‌ பெலன்களையும்‌ ௬சி 
பார்த்தும்‌ ...” 


நமது பெயர்கள்‌ பரலோகத்தில்‌ எழுதப்பட்டி ருக்கின்றன. 

லூக்‌. 10:20 

“அகிலும்‌, ஆவிகள்‌ உங்களுக்குக்‌ கீழ்ப்படிறெதற்காக நீங்கள்‌ 
சந்தோஷப்படாமல்‌, உங்கள்‌ நாமங்கள்‌ பரலோகத்தில்‌ 
எழுதியிருக்கெதற்காகச்‌ சந்தோஷப்படுங்கள்‌ ...” 


நாம்‌ தேவனால்‌ தெரிந்துகொள்ளப்பட்டவர்களாய்‌ 
இருக்கின்றோம்‌. 

எபே. 1:4 

“தமக்கு முன்பாக நாம்‌ அன்பில்‌ பரிசுத்தமுள்ளவர்களும்‌ 
குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு, அவர்‌ உலகத்‌ தோற்றத்துக்கு 
முன்னே கிறிஸ்துவுக்குள்‌ நம்மைத்‌ தெரிந்து கொண்டபடியே ...” 


நமது இருதயங்கள்‌ விசுவாசத்தினால்‌ சுத்திகரிக்கப்‌ 
பட்டிருக்கின்றன. 

அப்‌. 15:9 

“விசுவாசத்தினாலே அவர்கள்‌ இருதயங்களை அவர்‌ சுத்தமாக்கி, 
நமக்கும்‌ அவர்களுக்கும்‌ யாதொரு வித்தியாசமுமிராதபடி 
செய்தார்‌.” 


நமது மனச்சாட்சிகள்‌ செத்த கிரியைகளினின்று 
சுத்திகரிக்கப்பட்டி ருக்கின்றன. 

எபி. 10:22 

“துர்மனச்சாட்சி நீங்கத்‌ தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்‌ 
களாயும்‌, சுத்த ஜலத்தால்‌ கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும்‌, 
உண்மையுள்ள இருதயத்தோடும்‌ விசுவாசத்தின்‌ பூரண 
நிச்சயத்தோடும்‌ சேரக்‌ கடவோம்‌.” 


173 


(99) நாம்‌ தேவனுக்கும்‌ கிறிஸ்துவுக்கும்‌ சமீபமாகக்‌ கொண்டு 


(40) 


(41) 


(42) 


174 


வரப்பட்டிருக்கின்றோம்‌. 

எபே. 2:13 

“முன்னே தூரமாயிருந்த நீங்கள்‌ இப்பொழுது கிறிஸ்து 
இயேசுவுக்குள்‌ கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்‌. ” 


நாம்‌ பழைய பாவ இயல்பிலிருந்து ஆவிக்குரிய விருத்த 
சேதனத்தைப்‌ பெற்றிருக்கின்றோம்‌. 

கொலோ. 2:11, 12 

“அல்லாமலும்‌, நீங்கள்‌ கிறிஸ்துவைப்‌ பற்றும்‌ விருத்தசேதனத்‌ 
தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தைக்‌ களைந்து 
விட்டதினால்‌, கையால்‌ செய்யப்படாத விருத்தசேதனத்தை 
அவருக்குள்‌ பெற்றீர்கள்‌. ஞானஸ்நானத்திலே அவரோடே கூட 
அடக்கம்‌ பண்ணப்பட்டவர்களாகவும்‌, அதிலே அவரை 





மரித்தோரிலிருந்தெழுப்பின தேவனுடைய செயலின்‌ மேலுள்ள 
விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும்‌ 
இருக்கிறீர்கள்‌. ” 


வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்குள்‌ நாம்‌ 
முத்திரையிடப்பட்டிருக்கின்றோம்‌. 

எபே. 1:13 

“நீங்களும்‌ உங்கள்‌ இரட்சிப்பின்‌ சுவிசேஷமாகிய சத்திய 
வசனத்தைக்‌ கேட்டு, விசுவாசிகளானபோது, வாக்குத்தத்தம்‌ 
பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால்‌ அவருக்குள்‌ முத்திரை 
போடப்பட்டீர்கள்‌.” 


கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றார்‌. 

யோவா. 14:21 

“என்‌ கற்பனைகளைப்‌ பெற்றுக்கொண்டு, அவைகளைக்‌ 
கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில்‌ அன்பாயிருக்கிறான்‌, 
என்னிடத்தில்‌ அன்பாயிருக்கிறவன்‌ என்‌ பிதாவுக்கு அன்பா 
யிருப்பான்‌; நானும்‌ அவனில்‌ அன்பாயிருந்து, அவனுக்கு என்னை 
வெளிப்படுத்துவேன்‌ ...” 


[ஏறு சாக்கை 2 


மாற்றத்திற்கான 
மனித செயல்யாறு 


“தேவனுடைய கிருபையைப்‌ பெறுவதற்கு பதில்செயல்‌ ஒன்று 
செய்யப்பட வேண்டும்‌ என்று அனைவரும்‌ ஒப்புக்‌ கொள்ளு 
கின்றனர்‌. செய்யப்பட வேண்டிய பதில்செயல்‌ பற்றிச்‌ சிலர்‌ கருத்த 
வேறுபாடு கொண்டுள்ளனர்‌. இதற்குக்‌ தீர்வு ஒன்றுள்ளதா? ஆம்‌. 
என்ன பதில்செயல்‌ செய்யப்பட வேண்டும்‌ என்பதை வேதாகமம்‌ 
நமக்குக்‌ கூறும்படி நாம்‌ அனுமதிக்க வேண்டும்‌. ” 


பாவியொருவர்‌ கிறிஸ்தவராவதற்குச்‌ செய்ய வேண்டிய செயல்‌ 
பாடுகள்‌ யாவை? இரட்சிப்பையும்‌ தேவனுடைய கிருபையையும்‌ பெற்றுக்‌ 
கொள்ள அவர்‌ செய்ய வேண்டியது என்ன? 

ஒரு கிறிஸ்தவராவது எப்படி என்பதற்கான புதிய ஏற்பாட்டின்‌ 
அறிவுறுத்தல்கள்‌ “செயல்பாடுகள்‌” அல்லது “படிகள்‌” என்று அழைக்கப்பட 
முடியும்‌. சுவிசேஷத்திற்கான இந்த பதில்செயல்கள்‌, பாவியொருவர்‌ 
தேவனுடைய தெய்வீகப்‌ பணியான இரட்சிப்பைப்‌ பெறுபவராகும்‌ வழி 
முறைகளைக்‌ கொண்டுள்ளன. இரட்சிப்பின்‌ செயல்முறையில்‌ பாவியா 
யிருப்பவர்‌ செயலற்றவராய்‌ இருப்பதில்லை. நமது இரட்சிப்பின்‌ மூல 
ஆதாரமாகிய தேவன்‌ அவரை இரட்சிக்கன்றார்‌ என்பது உண்மையே, 
ஆனால்‌ தேவனுடைய இரட்சிப்பைப்‌ பாவி பெற்றுக்‌ கொண்டு அதில்‌ வழி 
நடக்க வேண்டும்‌. 

செயல்பாடுகளின்‌ இந்த அட்டவணையைக்‌ கவனமாய்ப்‌ படியுங்கள்‌. 
ஒவ்வொரு செயல்பாட்டின்‌ கீழும்‌ அந்தச்‌ செயல்பாடு நடத்தப்பட்டாக 
வேண்டும்‌ என்று உறுதிப்படுத்தும்‌ வேத வசனங்களை நீங்கள்‌ காண்பிர்கள்‌. 





இந்த அட்டவணையின்படி கிறிஸ்துவின்‌ மீட்பைப்‌ பெற்றுக்‌ கொள்ள 
மாறுபட்ட பதினான்கு படிகள்‌ மற்றும்‌/அல்லது செயல்பாடுகள்‌ 
மேற்கொள்ளப்பட வேண்டும்‌. இந்த அட்டவணையானது பொதுவான 
பதில்செயல்கள்‌ மற்றும்‌ குறிப்பிட்ட /திட்டவட்ட மான பதில்செயல்கள்‌ 


175 


என்று இரு பகுதிகளாகப்‌ பிரிக்கப்பட்டுள்ளன. பதில்செயல்களில்‌ 
ஒன்றுடன்‌ ஒன்று ஒத்தவைகளும்‌ உள்ளன என்பது தெளிவு. 

சிலவேளைகளில்‌, ஒரு தனிப்பட்ட அல்லது திட்டவட்டமான 
படியானது ஏவப்பட்ட எழுத்தாளரால்‌ அதை முழுமையின்‌ பகுதியாக 
அவர்‌ ஏற்படுத்தும்‌ வகையில்‌, சினையாகு பெயராகப்‌ பயன்படுத்தப்‌ 
படுகின்றது. எடுத்துக்காட்டாக, “விசுவாசம்‌” என்ற வார்த்தையானது 
இரட்சிப்புக்கு அவசியமான மனித செயல்பாடு முழுமையையும்‌ குறிக்கப்‌ 
பெரும்பாலும்‌ பயன்படுத்தப்படுகின்றது. இந்தச்‌ செயல்‌ செய்யப்படுகின்ற 
போது, எழுத்தாளர்‌, “விசுவாசம்‌” என்ற வார்த்தையை, அவசியமான மனித 
கீழ்ப்படிதல்‌ யாவற்றையும்‌ சுருக்கமாய்க்‌ குறிக்கப்‌ பயன்படுத்தியுள்ளார்‌. 
ஒரு செயல்பாடானது இவ்விதமாய்ப்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கையில்‌, 
அச்செயல்பாடானது, பாவியினால்‌ செய்யப்பட வேண்டிய மற்ற அனைத்து 
செயல்பாடுகளையும்‌ உருவக நடையில்‌ உள்ளடக்குகின்றது. மற்ற 
செயல்பாடுகள்‌ யாவும்‌ ஒரு செயல்பாட்டில்‌ உள்ளடக்கப்படுகின்றன. ஒரு 
செயல்பாட்டில்‌ இவ்விதமாகப்‌ பயன்படுத்தும்‌ வசனங்களை நன்கு 
கவனியுங்கள்‌. 


பொதுவான பதில்செயல்கள்‌ 


(1) கிறிஸ்துவினிடத்தில்‌ நாம்‌ வர வேண்டும்‌. 

மத்‌. 11:28-30 

“வருத்தப்பட்டுப்‌ பாரஞ்சுமக்கிறவர்களே! நீங்கள்‌ எல்லாரும்‌ 
என்னிடத்தில்‌ வாருங்கள்‌; நான்‌ உங்களுக்கு இளைப்பாறுதல்‌ 
குருவேன்‌. நான்‌ சாந்தமும்‌ மனத்‌ தாழ்மையுமாய்‌ இருக்கிறேன்‌; 
என்‌ நுகத்தை ஏற்றுக்‌ கொண்டு, என்னிடத்தில்‌ கற்றுக்‌ 
கொள்ளுங்கள்‌; அப்பொழுது, உங்கள்‌ ஆத்துமாக்களுக்கு இளைப்‌ 
பாறுதல்‌ கிடைக்கும்‌. என்‌ நுகம்‌ மெதுவாயும்‌, என்‌ சுமை 
இலகுவாயும்‌ இருக்கிறது.” 


வெளி. 22:17 

“அவியும்‌ மணவாட்டியும்‌ வா என்கிறார்கள்‌; கேட்கிறவனும்‌ வா 
என்பானாக; தாகமாயிருக்கிறவன்‌ வரக்‌ கடவன்‌; விருப்ப 
முள்ளவன்‌ ஜீவத்‌ தண்ணீரை இலவசமாய்‌ வாங்கிக்கொள்ளக்‌ 
கடவன்‌.” 


(2) நம்மை நாம்‌ இரட்சித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 
அப்‌. 2:40 
“இன்னும்‌ அநேக வார்த்தைகளாலும்‌ சாட்சிகூறி, மாறுபாடுள்ள 
இந்தச்‌ சந்ததியை விட்டு விலகி உங்களை இரட்சித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌ என்றும்‌ புத்தி சொன்னான்‌. ” 


176 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


(1) 


நாம்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌. 

ரோமர்‌ 6:17, 18 

“முன்னே நீங்கள்‌ பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும்‌, 
இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு 
நீங்கள்‌ மனப்பூர்வமாய்க்‌ கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு 
ஸ்தோத்திரம்‌. பாவத்தினின்று நீங்கள்‌ விடுதலையாக்கப்பட்டு, 
நீதிக்கு அடிமைகளானீர்கள்‌. ” 





நாம்‌ வசனத்தை ஏற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. 

அப்‌. 2:41 

“அவனுடைய வார்த்தையைச்‌ சந்தோஷமாய்‌ ஏற்றுக்‌ கொண்டவர்‌ 
கள்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌. அன்றையத்‌ தினம்‌ ஏறக்குறைய 
மூவாயிரம்‌ பேர்‌ சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள்‌. ” 


நாம்‌ வசனத்தில்‌ நிலைத்திருக்க வேண்டும்‌. 

யோவா. 8:31, 32 

“இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள்‌ என்‌ 
உபதேசத்தில்‌ நிலைத்திருந்தால்‌, மெய்யாகவே என்‌ சீஷராயிருப்‌ 
பீர்கள்‌; சத்தியத்தையும்‌ அறிவீர்கள்‌, சத்தியம்‌ உங்களை 
விடுதலையாக்கும்‌ என்றார்‌.” 


நாம்‌ பாவத்துக்கு மரிக்க வேண்டும்‌. 

ரோமர்‌ 6:1, 2 

“அகையால்‌ என்ன சொல்லுவோம்‌? கிருபை பெருகும்படிக்குப்‌ 
பாவத்திலே நிலை நிற்கலாம்‌ என்று சொல்லுவோமா? கூடாதே. 
பாவத்துக்கு மரித்த நாம்‌ இனி அதிலே எப்படிப்‌ பிழைப்போம்‌?” 


நாம்‌ புதிய மனுஷனைத்‌ தரித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 

கொலோ. 3:10 

“தன்னைச்‌ சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய்ப்‌ பூரண 
அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனைத்‌ தரித்துக்‌ 
கொண்டிருக்கறீர்களே. ” 





திட்டவட்ட மான பதில்செயல்கள்‌ 


நாம்‌ தேவனுடைய வசனத்தைக்‌ கேட்க (கேள்விப்பட) வேண்டும்‌. 
அப்‌. 18:8 

“ஜெப ஆலயத்‌ தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன்‌ தன்‌ வீட்டார்‌ 
அனைவரோடும்‌ கர்த்தரிடத்தில்‌ விசுவாசமுள்ளவனானான்‌. 
கொரிந்தியரில்‌ அநேகரும்‌ சுவிசேஷத்தைக்‌ கேட்டு, விசுவாசித்து, 
ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌.” 


177 


(2) 


178 


ரோமர்‌ 10:17 
“அதலால்‌ விசுவாசம்‌ கேள்வியினாலே வரும்‌, கேள்வி தேவனு 
டைய வசனத்தினாலே வரும்‌.” 


நாம்‌ கேட்டவைகளை எச்சரிக்கையோடு கவனிப்பதால்‌ 

அப்‌. 17:11 

“அந்தப்‌ பட்டணத்தார்‌ மனோவாஞ்சையாய்‌ வசனத்தை 
ஏற்றுக்கொண்டு, காரியங்கள்‌ இப்படியிருக்கிறதா என்று 
இனந்தோறும்‌ வேதவாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால்‌, 





தெசலோனிக்கேயில்‌ உள்ளவர்களைப்‌ பார்க்கிலும்‌ நற்குண 
சாலிகளாயிருந்தார்கள்‌. ” 


1 தெச. 5:21 
“எல்லாவற்றையும்‌ சோதித்துப்‌ பார்த்து, நலமானதைப்‌ 
பிடித்துக்‌ கொள்ளுங்கள்‌. ” 


நாம்‌ எவ்விதமாய்க்‌ கேட்னெறோம்‌/கேள்விப்‌ படுகின்றோம்‌ 
என்பதில்‌ எச்சரிக்கையோடு இருப்பதால்‌. 

மத்‌. 7:24 

“அகையால்‌, நான்‌ சொல்லிய இந்த வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
இவைகளின்படி செய்கிறவன்‌ எவனோ, அவனைக்‌ 
கன்மலையின்மேல்‌ தன்‌ வீட்டைக்‌ கட்டின புத்தியுள்ள மனு 
ஷனுக்கு ஒப்பிடுவேன்‌. ” 


மத்‌. 13:9 
“கேட்நறெதற்குக்‌ காதுள்ளவன்‌ கேட்கக்கடவன்‌. ” 


நாம்‌ விசுவாசிக்க வேண்டும்‌ 

ரோமர்‌ 5:1 

“இவ்விதமாக, நாம்‌ விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்‌ 
பட்டிருக்கிறபடி யால்‌, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 
மூலமாய்‌ தேவனிடத்தில்‌ சமாதானம்‌ பெற்றிருக்கிறோம்‌. ” 





தேவனுக்குள்‌ 

எபி. 11:6 

“விசுவாசமில்லாமல்‌ தேவனுக்குப்‌ பிரியமாயிருப்பது கூடாத 
காரியம்‌; ஏனென்றால்‌, தேவனிடத்தில்‌ சேருகிறவன்‌ அவர்‌ 
உண்டென்றும்‌, அவர்‌ தம்மைத்‌ தேடுகிறவர்களுக்குப்‌ பலன்‌ 
அளிக்றெவரேென்றும்‌ விசுவாசிக்க வேண்டும்‌.” 


(3) 


(4) 


(5) 


கிறிஸ்துவுக்குள்‌ 

யோவா. 3:16 

“தேவன்‌, தம்முடைய ஒரேபேறான குமாரனை விசுவாசக்‌ 
கிறவன்‌ எவனோ, அவன்‌ கெட்டுப்‌ போகாமல்‌ நித்திய ஜீவனை 
அடையும்படிக்கு, அவரைத்‌ தந்தருளி, இவ்வளவாய்‌ உலகத்தில்‌ 
அன்புகூர்ந்தார்‌. ” 


நாம்‌ மனந்திரும்ப வேண்டும்‌. 

அப்‌. 11:18 

“இவைகளை அவர்கள்‌ கேட்டபொழுது அமர்ந்திருந்து, 
அப்படியானால்‌ ஜீவனுக்கேதுவான மனந்திரும்புதலைத்‌ தேவன்‌ 
புறஜாதியாருக்கும்‌ அருளிச்‌ செய்தார்‌ என்று சொல்லி, தேவனை 
மகிமைப்படுத்தினார்கள்‌. ” 


அப்‌. 17:30 

“அறியாமையுள்ள காலங்களைத்‌ தேவன்‌ காணாதவர்‌ 
போலிருந்தார்‌; இப்பொழுதோ மனந்திரும்ப வேண்டுமென்று 
எங்குமுள்ள மனுஷரெல்லாருக்கும்‌ கட்டளையிடுகிறார்‌. ” 


2 பேது. 3:9 

“தாமதிக்கறொர்‌ என்று சிலர்‌ எண்ணுகிறபடி, கர்த்தர்‌ தமது 
வாக்குத்தத்தத்தைக்‌ குறித்துத்‌ தாமதமாயிராமல்‌, ஒருவரும்‌ 
கெட்டுப்‌ போகாமல்‌ எல்லாரும்‌ மனந்திரும்ப வேண்டுமென்று 
விரும்பி, நம்மேல்‌ நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார்‌. ” 





நாம்‌ மறுபடியும்‌ திரும்ப வேண்டும்‌. 

அப்‌. 2:38 

“பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள்‌ மனந்திரும்பி, ஒவ்வொரு 
வரும்‌ பாவமன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்‌ 
இதனாலே ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌ கொள்ளுங்கள்‌, அப்பொழுது 
பரிசுத்த ஆவியின்‌ வரத்தைப்‌ பெறுவீர்கள்‌ என்று கூறினார்‌.” 


அப்‌. 3:19, 20 
“அனபடியினாலே கர்த்தருடைய சந்நிதானத்திலிருந்து 
இளைப்பாறுதலின்‌ காலங்கள்‌ வரும்படிக்கும்‌, ... உங்கள்‌ 


பாவங்கள்‌ நிவிர்த்தி செய்யப்படும்‌ பொருட்டு நீங்கள்‌ 
மனந்திரும்பிக்‌ குணப்படுங்கள்‌. ” 


நாம்‌ கிறிஸ்துவை அறிக்கையிட வேண்டும்‌. 

ரோமர்‌ 10:10 

“நீதியண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும்‌, இரட்சிப்‌ 
புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும்‌.” 


179 


(6) 


(7) 


180 


1 யோவா. 4:15 

“இயேசுவானவர்‌ தேவனுடைய குமாரனென்று அறிக்கை 
பண்ணுகிறவன்‌ எவனோ அவனில்‌ தேவன்‌ நிலைத்திருக்கிறார்‌, 
அவனும்‌ தேவனில்‌ நிலைத்திருக்கிறான்‌. ” 


நாம்‌ ஞானஸ்நானம்‌ பெற வேண்டும்‌. 

அப்‌. 22:16 

“இப்பொழுது நீ தாமஇக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய 
நாமத்தைக்‌ தொழுதுகொண்டு, ஞானஸ்நானம்‌ பெற்று, உன்‌ 
பாவங்கள்‌ போகக்‌ கழுவப்படு.” 


1 பேது. 3:21, 22 

“அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது, மாம்ச அழுக்கை 
நீக்குதலாயிராமல்‌, தேவனைப்பற்றும்‌ நல்மனச்சாட்சியின்‌ 
உடன்படிக்கையாயிருந்து, இப்பொழுது நம்மையும்‌ இயேசு 
கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால்‌ இரட்சிக்கிறது; அவர்‌ 
பரலோகத்திற்குப்‌ போய்‌, தேவனுடைய வலது பாரிசத்தில்‌ இருக்‌ 
கிறார்‌; தேவதூதார்களும்‌ அதிகாரங்களும்‌ வல்லமைகளும்‌ 
அவருக்குக்‌ கீழ்ப்பட்டிருக்கிறது. ” 


நாம்‌ தேவனைத்‌ தொழுது கொள்ள வேண்டும்‌. 

அப்‌. 2:21 

“அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுது கொள்ளுகிற 
வனெவனோ அவன்‌ இரட்சிக்கப்படுவான்‌. ” 


அப்‌. 22:16 

“இப்பொழுது நீ தாமஇக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய 
நாமத்தைத்‌ தொழுதுகொண்டு, ஞானஸ்நானம்‌ பெற்று, உன்‌ 
பாவங்கள்‌ போகக்‌ கழுவப்படு.” 


[ஏறு £சாரக்கை 3 


““கறிஸ்துவக்குள்‌”” என்று 
சொற்ஹுூடர்‌ 


“இிறிஸ்துவானவர்‌, மீட்கப்பட்ட மனிதரின்‌ புதிய குழ்நிலையாக 
உள்ளார்‌. அம்மனிதர்‌ தமது பூமிக்குரிய பங்கான இறுக்கமான 
கட்டு. பாடுகளில்‌ இருந்து வெளியே தூக்கியெடுக்க ப்பட்டு, 
முற்றிலும்‌ மாறுபட்ட வட்டமாகிய கிறிஸ்துவின்‌ வட்டத்திற்கு 
உயர்த்தப்படுக்றார. அவர்‌ ஒரு புதிய மண்ணில்‌, புதியதட்ப வெட்ப 
நிலையில்‌ இடம்‌ மாற்றி நடப்பட்டுள்ளார்‌, மற்றும்‌ அந்த 
மண்ணாகனவும்‌ தட்பவெப்ப நிலையாகவும்‌ இருப்பவர்‌ கிறிஸ்துவே. 
அவருடைய ஆவியானது மாண்புமிக்க ஒன்றைச்‌ சுவாசிக்கன்றது. 
அவர்‌ மிக மேன்மையான தளம்‌ ஒன்றில்‌ சஞ்சரிக்கின்றார்‌; ” 


புதிய ஏற்பாட்டில்‌ உள்ள “கிறிஸ்துவுக்குள்‌” என்ற அல்லது அதற்குச்‌ 
சமமான சொற்றொடர்களைப்‌ பற்றிய ஒரு கவனம்‌ நிறைந்த ஆய்வின்றி, 
சபையைப்‌ பற்றிய படிப்பானது நிறைவடைவதில்லை. இச்சொற்றொட 
ரானது (1 தெச. 4:14 எண்ணப்படாதிருந்தால்‌) நெஸ்லேயின்‌ கிரேக்கப்‌ புதிய 
ஏற்பாட்டில்‌ 119 முறைகள்‌ காணப்படுகின்றன. பவுலின்‌ எழுத்துக்களில்‌ இது 
அடிப்படையாகக்‌ காணப்படுகின்றது, ஆனால்‌ இது 1 பேதுரு (3:16; 5:10; 
5:14), 1 யோவான்‌ (2:27, 28; 3:24; 4:13; 5:11, 20), மற்றும்‌ வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ (14:13) ஆயெவற்றிலும்‌ காணப்படுகின்றது. 

புதிய ஏற்பாட்டில்‌ இச்சொற்றொடரானது மாறுபட்ட வடிவங்களில்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது, குறிப்பாகப்‌ பின்வரும்‌ சொற்றொடர்கள்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளன: “கிறிஸ்துவுக்குள்‌,” “கிறிஸ்து இயேசுவுக்குள்‌, ” 
“நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள்‌,” கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துவுக்குள்‌,” “கர்த்தராகிய இயேசுவுக்குள்‌,” “கர்த்தருக்குள்‌,” 
“இயேசுவுக்குள்‌,” “அவரில்‌,” “அவருக்குள்‌,” “அவரின்‌ மேல்‌,” “அவருடைய 
குமாரனுக்குள்‌,?” மற்றும்‌ “அவருடைய குமாரனாகிய இயேசு 
கிறிஸ்துவுக்குள்‌.” “கிறிஸ்துவுக்குள்‌” இருத்தல்‌ என்ற கருத்தானது 


181 


“கிறிஸ்துவினுடைய சரீரம்‌,” “திறிஸ்துவின்‌ சரீரம்‌,” “அவருடைய சரீரம்‌,” 
“சரீரம்‌” மற்றும்‌ “ஒரே சரீரம்‌” என்பதற்கான குறிப்புகளிலும்‌ பிரதிபலிக்கப்‌ 
படுகின்றது, இச்சொற்றொடர்கள்‌ புதிய ஏற்பாட்டில்‌ பதினாறு முறைகள்‌ 
காணப்படுகின்றன. “இறிஸ்துவுக்குள்‌” என்ற சொற்றொடரானது நான்கு 
சுவிசேஷங்களில்‌ காணப்படுவதில்லை; இருப்பினும்‌ இதன்‌ முன்னிழலானது 
யோவா. 15:5ல்‌ “என்னில்‌” என்ற சொற்றொடரில்‌ ஒருமுறை காணப்‌ 
படுகின்றது. 

கிறிஸ்துவின்‌ ஆவிக்குரிய சரீரத்தில்‌ இருப்பதைக்‌ குறிப்பிடும்‌ புதிய 
ஏற்பாட்டு வசனங்களை மட்டும்‌ உள்ளடக்கிய அட்டவணை ஒன்றை 








அளிப்பதே இப்படிப்பின்‌ நோக்கமாக உள்ளது. “அவருக்குள்‌” அல்லது 
“அவரில்‌?” விசுவாசம்‌ கொள்ளுதல்‌ பற்றிய சொற்றொடரானது 
சுவிசேஷங்களில்‌ பல முறைகள்‌ காணப்படுகின்றது, ஆனால்‌ இந்தச்‌ 
சொற்றொடர்கள்‌ இப்பட்டியலில்‌ உள்ளடக்கப்படவில்லை. அந்தச்‌ 
சொற்றொடர்கள்‌ ஒரு தனியான படிப்பில்‌ அடங்க வேண்டும்‌ என்று 
நம்பப்படுகின்றது. அப்‌. 17:28ல்‌ உள்ளது போன்ற “தேவனுக்குள்‌” அல்லது 
இதை ஒத்துள்ள சொற்றொடர்களும்‌ கூட இந்த அட்டவணையில்‌ 
உள்ளடங்குவதில்லை. 

“திறிஸ்துவுக்குள்‌?” என்ற பதமானது விளக்கத்தின்படி, அதன்‌ 
பல்வேறுபட்ட வடிவங்களில்‌, கிறிஸ்துவுடனான ஓக்கியத்தின்‌ 
வட்டாரத்தை, “சடை” (எபே. 1:21, 22) என்ற சொற்றொடரினாலும்‌ மற்றும்‌ 
“கிறிஸ்துவின்‌ சரீரம்‌” (எபே. 4:12) என்ற சொற்றொடரினாலும்‌ 
சூழப்பட்டதும்‌, மீட்கப்பட்டவர்களுக்கு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்‌ 
களை வழங்கும்‌ இடமானதுமான வட்டாரத்தைக்‌ குறிக்கின்றது. 

சுலபமாய்ப்‌ புரிந்து கொள்ளும்‌ வகையில்‌ மாறுபட்ட எழுத்து வடிவில்‌ 





குரப்பட்டுள்ள இச்சொற்றொடரின்‌ வித்தியாசப்பட்ட வடிவங்களைக்‌ 
கவனமாய்ப்‌ படியுங்கள்‌. நீங்கள்‌ இவைகளைப்‌ படிக்கையில்‌, 
“இறிஸ்துவுக்குள்‌”” கிறிஸ்தவர்களின்‌ நிலை மற்றும்‌ நிபந்தனையையும்‌, 
“அவருக்குள்‌” மகிழ்வுடன்‌ அனுபவிக்கப்படுகின்ற ஆவிக்குரிய பெரும்‌ 
சிறப்பான ஆசீர்வாதங்களையும்‌ கவனியுங்கள்‌. 

இந்த அட்டவணையை முறைப்படுத்துவதற்கு வேத வசனத்தின்‌ 0.3. 
மொழிபெயர்ப்பானது மேற்கோள்‌ காட்டப்பட்டுள்ளது. 





“என்னில்‌” (1) 
யோவான்‌ 15:5 
“நானே திராட்சச்‌ செடி, நீங்கள்‌ கொடிகள்‌. ஒருவன்‌ என்னிலும்‌ நான்‌ 
அவனிலும்‌ நிலைத்திருந்தால்‌, அவன்‌ மிகுந்த கனிகளைக்‌ கொடுப்பான்‌; 
என்னையல்லாமல்‌ உங்களால்‌ ஒன்றும்‌ செய்யக்கூடாது.” 


“கிறிஸ்துவுக்குள்‌” (30) 
ரோமர்‌ 9:2 
“நான்‌ சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள்‌ உண்மையைச்‌ 


182 


சொல்லுகிறேன்‌ என்று பரிசுத்த ஆவிக்குள்‌ என்‌ மனச்சாட்சியும்‌ எனக்குச்‌ 
சாட்சியாயிருக்கிறது. ” 


ரோமர்‌ 12:5 
“அநேகராகிய நாமும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ ஒரே சரீரமாயிருக்க, ஒருவருக்‌ 
கொருவர்‌ அவயவங்களாயிருக்கிறோம்‌. ” 


ரோமர்‌ 16:7 

“அப்போஸ்தலருக்குள்‌ பெயர்‌ பெற்றவர்களும்‌, எனக்கு முந்திக்‌ கிறிஸ்துவக்‌ 
குள்ளானவர்களும்‌, என்‌ இனத்தாரும்‌, என்னுடனே கூடக்‌ காவலில்‌ 
கட்டுண்டவர்களுமாயிருக்றெ அன்றோனீக்கையும்‌ யூனியாவையும்‌ 
வாழ்த்துங்கள்‌. ” 


ரோமர்‌ 16:9 
“துறிஸ்துவுக்குள்‌ நம்மோடே உடன்‌ வேலையாளாயெ உர்பானையும்‌, என்‌ 
பிரியமான ஸ்தாக்கியையும்‌ வாழ்த்துங்கள்‌. ” 


ரோமர்‌ 16:10 
“கிறிஸ்துவுக்குள்‌ உத்தமனாகிய அப்பெல்லேயை வாழ்த்துங்கள்‌. 
அரிஸ்தொபூலுவின்‌ வீட்டாரை வாழ்த்துங்கள்‌. ” 


1 கொரி. 3:1 

“மேலும்‌, சகோதரரே, நான்‌ உங்களை ஆவிக்குரியவர்களென்று எண்ணி 
உங்களுடனே பேசச்கூடாமல்‌, மாம்சத்துக்குரியவர்களென்றும்‌, 
கிறிஸ்துவுக்குள்‌ குழந்தைகளென்றும்‌ எண்ணிப்‌ பேச வேண்டியதாயிற்று. ” 


1 கொரி. 4:10 

“நாங்கள்‌ கிறிஸ்துவினிமித்தம்‌ பைத்தியக்காரர்‌, நீங்கள்‌ கிறிஸ்துவில்‌ 
புத்திசாலிகள்‌; நாங்கள்‌ பலவீனர்‌, நீங்கள்‌ பலவான்கள்‌; நீங்கள்‌ கனவான்‌ 
கள்‌, நாங்கள்‌ கனவீனர்‌. ” 


1 கொரி. 4:15 

“தறிஸ்துவுக்குள்‌ பதினாயிரம்‌ உபாத்தியாயர்கள்‌ உங்களுக்கு இருந்தாலும்‌, 
குகப்பன்மார்‌ அநேகர்‌ உங்களுக்கு இல்லையே: கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ 
சுவிசேஷத்தினால்‌ நான்‌ உங்களைப்‌ பெற்றேன்‌. ” 


1 கொரி. 4:17 

“இதினிமித்தமாக, எனக்குப்‌ பிரியமும்‌ கர்த்தருக்குள்‌ உண்மையுமுள்ள என்‌ 
குமாரனாகிய தமோத்தேயுவை உங்களிடத்தில்‌ அனுப்பினேன்‌; நான்‌ 
எங்கும்‌ எந்தச்‌ சபையிலும்‌ போதித்து வருகிற பிரகாரம்‌ கிறிஸ்துவக்‌ 
குள்ளான என்‌ நடக்கைகளை அவன்‌ உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான்‌. ” 


183 


1 கொரி. 15:17, 18 

“கிறிஸ்து எழுந்திராவிட்டால்‌, உங்கள்‌ விசுவாசம்‌ வீணாயிருக்கும்‌, நீங்கள்‌ 
இன்னும்‌ உங்கள்‌ பாவங்களில்‌ இருப்பீர்கள்‌. கறிஸ்துவுக்குள்‌ நித்திரை 
யடைந்தவர்களும்‌ கெட்டிருப்பார்களே. ” 


1 கொரி. 15:19 

“இம்மைக்காக மாத்திரம்‌ நாம்‌ கறிஸ்துவின்மேல்‌ நம்பிக்கையுள்ளவர்களா 
யிருந்தால்‌, எல்லா மனுஷரைப்‌ பார்க்கிலும்‌ பரிதபிக்கப்படத்தக்கவர்‌ 
களாயிருப்போம்‌. ” 


2 கொரி. 1:21 
“உங்களோடே கூட எங்களையும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ “ ஸ்திரப்படுத்தி, நம்மை 
அபிஷேகம்‌ பண்ணினவர்‌ தேவனே.” 


2 கொரி. 2:17 

“அநேகரைப்போல, நாங்கள்‌ தேவ வசனத்தைக்‌ கலப்பாய்ப்‌ பேசாமல்‌, 
துப்புரவாகவும்‌, தேவனால்‌ அருளப்பட்ட பிரகாரமாகவும்‌, கிறிஸ்துவுக்குள்‌ 
தேவ சந்நிதியில்‌ பேசுகிறோம்‌. ” 


2 கொரி. 3:14 

“அவர்களுடைய மனது கடினப்பட்டது; இந்நாள்‌ வரைக்கும்‌ பழைய 
ஏற்பாடு வாசிக்கப்படுகையில்‌, அந்த முக்காடு நீங்காமலிருக்கிறது; அது 
கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. ” 


2 கொரி. 5:17 
“இப்படியிருக்க, ஒருவன்‌ கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால்‌ புதுச்‌ சிருஷ்டியா 
யிருக்கிறான்‌; பழையவைகள்‌ ஒழிந்து போயின, எல்லாம்‌ புதிதாயின. ” 


2 கொரி. 5:19 

“அதென்னவெனில்‌, தேவன்‌ உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல்‌, 
கிறிஸ்துவுக்குள்‌ அவர்களைத்‌ தமக்கு ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின்‌ 
உபதேசத்தை எங்களிடத்தில்‌ ஒப்புவித்தார்‌.” 


2 கொரி. 12:2 

“இறிஸ்துவக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன்‌; அவன்‌ பதினாலு 
வருஷத்திற்கு முன்னே மூன்றாம்‌ வானம்‌ வரைக்கும்‌ எடுக்கப்பட்டான்‌; 
அவன்‌ சரீரத்திலிருந்தானோ, சாீரத்திற்குப்‌ புறம்பேயிருந்தானோ, அதை 
அறியேன்‌; தேவன்‌ அறிவார்‌.” 


2 கொரி. 12:19 
“நாங்கள்‌ யோக்கியர்களென்று விளங்கும்படி உங்களிடத்தில்‌ பேசுகிறோ 
மென்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாகக்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 


184 


பேசுகிறோம்‌. பிரியமானவர்களே, சகலத்தையும்‌ உங்கள்‌ பக்தி 
விருத்திக்காகச்‌ செய்கிறோம்‌. ” 


கலா. 1:22 
“மேலும்‌ யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு 
முகமறியாதவனாயிருந்தேன்‌. ” 


கலா. 2:17 
“திறிஸ்துவுக்குள்‌ நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும்‌ பாவிகளாகக்‌ 
காணப்படுவோமானால்‌, கிறிஸ்து பாவத்திற்குக்‌ காரணரோ? அல்லவே.” 


எபே. 1:3 

“நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ பிதாவாகிய தேவனுக்கு 
ஸ்தோத்திரம்‌. அவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல 
ஆசீர்வாதத்தினாலும்‌ நம்மை ஆசீர்வதித்திருக்கறார்‌. ” 


எபே. 4:32 

“ஒருவருக்கொருவர்‌ தயவாயும்‌ மன உருக்கமாயும்‌ இருந்து, கிறிஸ்துவுக்குள்‌ 
தேவன்‌ உங்களுக்கு மன்னித்ததுபோல, நீங்களும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
மன்னியுங்கள்‌.” 


பிலி. 2:1, 2 

“அதலால்‌ கிறிஸ்துவுக்குள்‌ யாதொரு ஆறுதலும்‌, ... உண்டானால்‌, நீங்கள்‌ 
ஏக சிந்தையும்‌, ஏக அன்புமுள்ளவர்களாயிருந்து, இசைந்த ஆத்துமாக்களாய்‌ 
ஒன்றையே சிந்தித்து, என்‌ சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள்‌. ” 


கொலோ. 1:2 

“கொலோசே பட்டணத்தில்‌ கிறிஸ்துவுக்குள்‌ பரிசுத்தவான்களும்‌ 
விசுவாசிகளுமாயிருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுறெதாவது: நம்முடைய 
பிதாவாகிய தேவனாலும்‌ ... உங்களுக்குக்‌ கிருபையும்‌ சமாதானமும்‌ 
உண்டாவதாக. ” 


கொலோ. 1:28 

“எந்த மனுஷனையும்‌ கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ தேறினவனாக நிறுத்தும்‌ 
படிக்கு, அவரையே நாங்கள்‌ அறிவித்து, எந்த மனுஷனுக்கும்‌ புத்தி சொல்லி, 
எந்த மனுஷனுக்கும்‌ எல்லா ஞானத்தோடும்‌ உபதேசம்‌ பண்ணுகிறோம்‌.” 





1 தெச. 4:16 

“ஏனெனில்‌ கர்த்தர்‌ தாமே ஆரவாரத்தோடும்‌, பிரதான தூதனுடைய 
சத்தத்தோடும்‌, தேவ எக்காளத்தோடும்‌ வானத்திலிருந்து இறங்கி வருவார்‌; 
அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்‌ மரித்தவர்கள்‌ முதலாவது 
எழுந்திருப்பார்கள்‌. ” 


185 


பிலே. வச. 20 
“அம்‌ சகோதரனே, கர்த்தருக்குள்‌ உம்மாலே எனக்குப்‌ பிரயோஜன 
முண்டாகட்டும்‌; கர்த்தருக்குள்‌ என்‌ உள்ளத்தை இளைப்பாறப்பண்ணும்‌. ” 


1 பேது. 3:16 

“திறிஸ்துவுக்கேற்ற உங்கள்‌ நல்ல நடக்கையைத்‌ தூஷிக்றெவர்கள்‌ உங்களை 
அக்ரெமக்காரரென்று உங்களுக்கு விரோதமாய்ச்‌ சொல்லுகிற விஷயத்தில்‌ 
வெட்கப்படும்படிக்கு நல்மனச்‌ சாட்சியுடையவர்களாயிருங்கள்‌. ” 


1 பேது. 5:10 

“திறிஸ்து இயேசுவுக்குள்‌ நம்மைத்‌ தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவரா 
யிருக்கிற சகல கிருபையும்‌ பொருந்திய தேவன்‌ தாமே கொஞ்சக்காலம்‌ 
பாடநுபவிக்கிற உங்களைச்சீர்படுத்து, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி 
நிலைநிறுத்துவாராக. ” 





1 பேது. 5:14 

“ஒருவரையொருவர்‌ அன்பின்‌ முத்தத்தோடே வாழ்த்துதல்‌ செய்யுங்கள்‌. 
கிறிஸ்து இயேசவுக்குள்ளான உங்கள்‌ அனைவருக்கும்‌ சமாதான 
முண்டாவதாக. ” 


“கிறிஸ்துவுக்குள்‌” (5)” 
1 கொரி. 15:22 
“அதாமுக்குள்‌ எல்லாரும்‌ மரிக்றெதுபோல, கிறிஸ்துவுக்குள்‌ எல்லாரும்‌ 
உயிர்ப்பிக்கப்படுவார்கள்‌. ” 


2 கொரி. 2:14 

“தறிஸ்துவுக்குள்‌ எப்பொழுதும்‌ எங்களை வெற்றி சிறக்கப்‌ பண்ணி, எல்லா 
இடங்களிலேயும்‌, எங்களைக்கொண்டு அவரை அறிகிற அறிவின்‌ 
வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌. ” 


எபே. 1:9, 10 

“காலங்கள்‌ நிறைவேறும்போது, ... சகலமும்‌ கிறிஸ்துவுக்குள்ளே 
கூட்டப்பட வேண்டுமென்று, தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய 
குயவுள்ள சித்தத்தின்‌ இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார்‌.” 





எபே. 1:11, 12 

“மேலும்‌ கிறிஸ்துவின்‌ மேல்‌ முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள்‌ 
அவருடைய மகிமைக்குப்‌ புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கு, தமது சித்தத்தின்‌ 
ஆலோசனைக்குத்‌ தக்கதாக எல்லாவற்றையும்‌ நடப்பிக்கிற அவருடைய 
தீர்மானத்தின்படியே, நாங்கள்‌ முன்குறிக்கப்பட்டு, கிறிஸ்துவுக்குள்‌ 
அவருடைய சுதந்தரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம்‌.” 


186 


எபே. 1:19, 20, 21 

“தாம்‌ கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, அவரிடத்தில்‌ நடப்பித்த 
தமது பலத்த சத்துவத்தின்‌ வல்லமைப்படியே ... அவரை உன்னதங்களில்‌ 
கும்முடைய வலது பாரிசத்தில்‌ உட்காரும்படி செய்து ...” 





“கிறிஸ்து இயேசுவுக்குள்‌” (42) 
ரோமர்‌ 3:23, 24 
“எல்லாரும்‌ பாவஞ்செய்து, தேவ மதிமையற்றவர்களாகி, இலவசமாய்‌ 
அவருடைய கிருபையினாலே கீறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பைக்‌ கொண்டு 
நீதிமான்களாக்கப்படுகிறார்கள்‌. ” 


ரோமர்‌ 6:11 

“அப்படியே நீங்களும்‌, உங்களைப்‌ பாவத்துக்கு மரித்தவர்களாகவும்‌, 
நம்முடைய கர்த்தராயெ இயேசு கிறிஸ்துவுக்குள்‌ தேவனுக்கென்று 
பிழைத்திருக்கிறவர்களாகவும்‌ எண்ணிக்‌ கொள்ளுங்கள்‌. ” 


ரோம்‌ 6:23 
“பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌; தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய 
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால்‌ உண்டான நித்திய ஜீவன்‌.” 


ரோமர்‌ 8:1 

“அனபடியால்‌, கறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து, மாம்சத்தின்‌ 
படி நடவாமல்‌, ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினைத்‌ 
தீர்ப்பில்லை.” 


ரோமர்‌ 8:2 
“கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின்‌ பிரமாணம்‌ என்னைப்‌ 
பாவம்‌ மரணம்‌ என்பவைகளின்‌ பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ” 


ரோமர்‌ 15:17 
“அதலால்‌ நான்‌ தேவனுக்குரியவைகளைக்‌ குறித்து இயேசு கறிஸ்துவைக்‌ 
கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடமுண்டு.” 


ரோமர்‌ 16:3 
“கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ என்‌ உடன்‌ வேலையாட்களாகிய பிரிஸ்கல்லாளை 
யும்‌ ஆக்கில்லாவையும்‌ வாழ்த்துங்கள்‌. ” 


1 கொரி. 1:2 

“கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ பரிசுத்தமாக்கப்பட்ட வர்களாயும்‌, 
பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட வர்களாயுமிருக்கிற தேவனு 
டைய சபைக்கும்‌, எங்களுக்கும்‌ தங்களுக்கும்‌ ஆண்டவராயிருக்கிற 


187 


நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தை எங்கும்‌ தொழுது 
கொள்ளுகிற அனைவருக்கும்‌ எழுதுகிறதாவது. ” 


1 கொரி. 1:5, 6 

“நீங்கள்‌ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய்‌ ... அவர்‌ மூலமாய்‌ உங்களுக்கு 
அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக, நான்‌ உங்களைக்‌ குறித்து எப்பொழுதும்‌ 
என்‌ தேவனை ஸ்கோத்திரிக்கிறேன்‌. ” 


1 கொரி. 1:30, 31 
“அந்தப்படி, நீங்கள்‌ அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கறுர்கள்‌ 
... அவரே தேவனால்‌ நமக்கு ஞானமும்‌ நீதியும்‌ பரிசுத்தமும்‌ மீட்புமானார்‌. ” 


1 கொரி. 4:15 

“கிறிஸ்துவுக்குள்‌ பதினாயிரம்‌ உபாத்தியாயார்கள்‌ உங்களுக்கு இருந்தாலும்‌, 
குகப்பன்மார்‌ அநேகர்‌ உங்களுக்கு இல்லையே; கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ 
சுவிசேஷத்தினால்‌ நான்‌ உங்களைப்‌ பெற்றேன்‌.” 


1 கொரி. 16:24 
“கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்களெல்லாரோடுங்‌ 
கூட இருப்பதாக. ஆமென்‌. ” 


கலா. 2:4 

“கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ நமக்கு உண்டான சுயாதனத்தை உளவு பார்த்து, 
நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும்‌ பொருட்டாகப்‌ 
பக்கவழியாய்‌ நுழைந்த கள்ள சகோதரர்‌ நிமித்தம்‌ அப்படி யாயிற்று. ” 


கலா. 3:13, 14 

“... கிறிஸ்து நமக்காகச்‌ சாபமாகி, நியாயப்பிரமாணத்தின்‌ சாபத்திற்கு 
நம்மை நீங்கலாக்கி மீட்டுக்கொண்டார்‌. ஆபிரகாமுக்கு உண்டான 
ஆசீர்வாதம்‌ கிறிஸ்து இயேசுவினால்‌ புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும்‌ ...” 


கலா. 3:28 

“யூதனென்றும்‌ கிரேக்கனென்றுமில்லை, அடிமையென்றும்‌, சுயாதீன 
னென்றுமில்லை, ஆணென்றும்‌ பெண்ணென்றுமில்லை; நீங்களெல்லாரும்‌ 
கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ ஒன்றாயிருக்கிறீர்கள்‌. ” 


கலா. 5:6 
“திறிஸ்து இயேசுவினிடத்தில்‌ விருத்தசேதனமும்‌ விருத்தசேதனமில்லாமை 
யும்‌ ஒன்றுக்கும்‌ உதவாது, அன்பினால்‌ கிரியை செய்கிற விசுவாசமே 
உதவும்‌.” 


188 


எபே. 1:1 

“தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தல 
னாகிய பவுல்‌, எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ விசுவாசிகளாயிருக்கிற 
பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. ” 


எபே. 2:4- 7 

“தேவனோ ... நம்மைக்‌ கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார்‌; ... கிறிஸ்து 
இயேசுவுக்குள்‌ அவர்‌ நம்மிடத்தில்‌ வைத்த தயவினாலே, தம்முடைய 
கிருபையின்‌ மகா மேன்மையான ஐசுவரியத்தை வருங்காலங்களில்‌ விளங்கச்‌ 
செய்வதற்காக, கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ நம்மை அவரோடே கூட எழுப்பி, 
உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும்‌ செய்தார்‌.” 


எபே. 2:10 

“ஏனெனில்‌, நற்கிரியைகளைச்‌ செய்றெதற்கு நாம்‌ கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ 
சிருஷ்டிக்கப்பட்டு, தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம்‌; அவைகளில்‌ 
நாம்‌ நடக்கும்படி அவர்‌ முன்னதாக அவைகளை ஆயத்தம்‌ 
பண்ணியிருக்கறார்‌. ” 


எபே. 2:13 


“முன்னே தூரமாயிருந்த நீங்கள்‌ இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ 
கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்‌. ” 


எபே. 3:3 

“... புறஜாதிகள்‌ சுவிசேஷத்தினாலே உடன்‌ சுதந்தரருமாய்‌, ஒரே 
சாரத்திற்குள்ளானவர்களுமாய்‌, கிறிஸ்துவுக்குள்‌ அவர்‌ பண்ணின 
வாக்குத்தத்தத்துக்கு உடன்‌ பங்காளிகளுமாயிருக்கிறார்களென்ற ...” 


எபே. 3:9 
“தேவன்‌ நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ * கொண்டிருந்த 
அநாதி தீர்மானத்தின்படி யே. ” 


எபே. 3:21 
“சபையிலே கிறிஸ்து இயேசுவின்‌ மூலமாய்த்‌ தலைமுறை தலைமுறைக்கும்‌ 
சதா காலங்களிலும்‌ மகிமை உண்டாவதாக. ஆமென்‌.” 


பிலி. 1:1 

“இயேசு கிறிஸ்துவின்‌ ஊழியக்காரராகிய பவுலும்‌ தீமோத்தேயுவும்‌, பிலிப்பி 
பட்டணத்தில்‌ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்‌௧ள்‌ அனைவருக்‌ 
கும்‌, கண்காணிகளுக்கும்‌, உதவிக்காரருக்கும்‌ எழுதுநறெதாவது. ” 


பிலி. 1:25 
“இந்த நிச்சயத்கைக்‌ கொண்டிருந்து, நான்‌ மறுபடியும்‌ உங்களிடத்தில்‌ 


189 


வருகிறதினால்‌ என்னைக்‌ குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து 
இயேசுவுக்குள்‌ பெருகும்படிக்கு. ” 


பிலி. 3:3 

“ஏனேனில்‌, மாம்சத்தின்மேல்‌ நம்பிக்கையாயிராமல்‌, ஆவியினாலே 
தேவனுக்கு ஆராதனைசெய்து, கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ மேன்மை 
பாராட்டுகிற நாமே விருத்தசேதனமுள்ளவர்கள்‌. ” 


பிலி. 3:14 
“கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ தேவன்‌ அழைத்த பரம அழைப்பின்‌ பந்தயப்‌ 
பொருளுக்காக இலக்கை நோக்கித்‌ தொடருகிறேன்‌.” 


பிலி. 4:7 

“அப்பொழுது, எல்லாப்‌ புத்திக்கும்‌ மேலான தேவ சமாதானம்‌ உங்கள்‌ 
இருதயங்களையும்‌, உங்கள்‌ சிந்தைகளையும்‌ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாகக்‌ 
காத்துக்‌ கொள்ளும்‌.” 


பிலி. 4:19 
“என்‌ தேவன்‌ தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள்‌ குறைவையெல்லாம்‌ 
கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ மமையிலே நிறைவாக்குவார்‌. ” 


பிலி. 4:21 

“திறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள்‌ யாவருக்கும்‌ வாழ்த்துதல்‌ 
சொல்லுங்கள்‌. என்னோடிருக்கிற சகோதரர்கள்‌ உங்களுக்கு வாழ்த்துதல்‌ 
சொல்லுகிறார்கள்‌. ” 


1 தெச. 2:14 

“எப்படியெனில்‌ சகோதரரே, யூதேயா தேசத்தில்‌ கிறிஸ்து இயேசுவுக்‌ 
குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள்‌ பின்பற்றினவர்களாகி, 
அவர்கள்‌ யூதராலே எப்படிப்‌ பாடுபட்டார்களோ, அப்படியே நீங்களும்‌ 





உங்கள்‌ சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள்‌. ” 


1 தெச. 5:18 
“எல்லாவற்றிலேயும்‌ ஸ்தோத்திரஞ்‌ செய்யுங்கள்‌; அப்படிச்‌ செய்வதே 
கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ உங்களைக்‌ குறித்துத்‌ தேவனுடைய சித்தமா 
யிருக்கிறது. ” 


1 தீமோ. 1:14 
“நம்முடைய கர்த்தரின்‌ கிருபை கிறிஸ்து இயேசுவின்‌ மேலுள்ள 
விசுவாசத்தோடும்‌ அன்போடுங்கூட என்னிடத்தில்‌ பரிபூரணமாய்ப்‌ 
பெருகிற்று. ” 


190 


2 தீமோ. 1:1 

“கிறிஸ்து இயேசுவினால்‌ உண்டாயிருக்றெ ஜீவனைப்பற்றிய வாக்குத்‌ 
குத்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின்‌ 
அப்போஸ்தகலனாயிருக்கிற பவுல்‌.” 


2 தீமோ. 1:9 

“அவர்‌ [தேவன்‌] நம்முடைய திரியைகளின்படி நம்மை இரட்சிக்காமல்‌, 
தம்முடைய தீர்மானத்தின்படியும்‌, ஆதிகாலமுதல்‌ கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ 
நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும்‌, நம்மை இரட்சித்து, பரிசுத்த 
அழைப்பினாலே அழைத்தார்‌. ” 


2 தீமோ. 1:13 

“நீ கிறிஸ்து இயேசுவைப்‌ பற்றும்‌ விசுவாசத்தோடும்‌, அன்போடும்‌ 
என்னிடத்தில்‌ கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின்‌ சட்டத்தைக்‌ 
கைக்கொண்டி ரு.” 


2 தீமோ. 2:1 
“அதலால்‌, என்‌ குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில்‌ 
பலப்படு.” 


2 தீமோ. 2:10 

“அகையால்‌, தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள்‌ கிறிஸ்து இயேசுவினால்‌ 
உண்டான இரட்சிப்பை நித்திய மமையோடே பெற்றுக்கொள்ளும்படி, 
சகலத்தையும்‌ அவர்கள்‌ நிமித்தமாகச்‌ சதிக்கிறேன்‌. ” 


2 தீமோ. 3:12 
“அன்றியும்‌ கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ தேவபக்தியாய்‌ நடக்க மனதாயிருக்கிற 
யாவரும்‌ துன்பப்படுவார்கள்‌. ” 


2 தீமோ. 3:15 

“கிறிஸ்து இயேசுவைப்பற்றும்‌ விசுவாசத்தினாலே உன்னை இரட் சிப்புக்‌ 
கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை, நீ 
சிறுவயது முதல்‌ அறிந்தவனென்றும்‌ உனக்குத்‌ தெரியும்‌.” 


பிலே. வச. 23, 24 
“கிறிஸ்து இயேசுவினிமித்தம்‌ என்னோடே கூடக்‌ காவலில்‌ வைக்கப்‌ 
பட்டிருக்கிற எப்பாப்பிராவும்‌ ... உமக்கு வாழ்த்துதல்‌ சொல்லுகிறார்கள்‌. ” 


“நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில்‌” (1) 
ரோமர்‌ 8:39 
“உயர்வானாலும்‌, தாழ்வானாலும்‌, வேறெந்தச்‌ சிருஷ்டியானாலும்‌, 


191 


தம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய 
அன்டைவிட்டு நம்மைப்‌ பிரிக்கமாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன்‌. ” 


“கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்‌” (3) 
1 தெச. 1:1 
“பவுலும்‌, சில்வானும்‌, தீமோத்தேயும்‌, பிதாவாகிய தேவனுக்குள்ளும்‌, 
கர்த்தராகிய இயேசு கறிஸ்துவுக்குள்ளும்‌, இருக்கிற தெசலோனிக்கேயர்‌ 
சபைக்கு எழுதுகிறதகாவது: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும்‌ 
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும்‌ உங்களுக்குக்‌ கிருபையும்‌ 
சமாதானமும்‌ உண்டாவதாக. ” 





2 தெச. 1:1 

“பவுலும்‌, சில்வானும்‌, தீமோத்தேயும்‌ நம்முடைய பிதாவாகிய தேவனுக்‌ 
குள்ளும்‌, கர்த்தராகிய இயேசு கறிஸ்துவுக்குள்ளும்‌ இருக்கிற தெசலோனிக்‌ 
கேயார்‌ சபைக்கு எழுதுறெதாவது. ” 


2தெ௪. 3:12 

“இப்படிப்பட்டவர்கள்‌ அமைதலோடே வேலைசெய்து, தங்கள்‌ சொந்தச்‌ 
சாப்பாட்டைச்‌ சாப்பிடவேண்டுமென்று, நம்முடைய கர்த்தராகிய இயேசு 
இறிஸ்துவிணாலே அவர்களுக்குக்‌ கட்டளையிட்டுப்‌ புத்திசொல்லுகிறோம்‌. ” 


“கர்த்தராகிய இயேசுவுக்குள்‌” (1) 
ரோமர்‌ 14:14 
“ஒரு பொருளும்‌ தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராகிய 
இயேசுவுக்குள்‌ அறிந்து நிச்சயித்திருக்கிறேன்‌; ஒரு பொருளைத்‌ 
தீட்டுள்ளதென்று எண்ணிக்‌ கொள்ளுகிறவனெவனோ, அவனுக்கு அது 
தட்டுள்ளதாயிருக்கும்‌. ” 


“கர்த்தருக்குள்‌” (3) 
1 கொரி. 4:17 
“இதினிமித்தமாக, எனக்குப்‌ பிரியமும்‌, கர்த்தருக்குள்‌ உண்மையுமுள்ள என்‌ 
குமாரனாகிய தமோத்தேயுவை உங்களிடத்தில்‌ அனுப்பினேன்‌; நான்‌ 
எங்கும்‌ எந்தச்‌ சபையிலும்‌ போதித்து வருகிற பிரகாரம்‌ கிறிஸ்துவுக்‌ 
குள்ளான என்‌ நடக்கைகளை அவன்‌ உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான்‌. ” 


2 கொரி. 2:12 

“மேலும்‌ நான்‌ கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்கும்படி துரோவா 
பட்டணத்தில்‌ வந்தபோது, கர்த்தராலே எனக்குக்‌ கதவு திறக்கப்‌ 
பட்டி ருக்கையில்‌, ...” 


192 


வெளி. 14:13 

“பின்பு, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம்‌ உண்டாகக்‌ கேட்டேன்‌; அது: 
கர்த்தருக்குள்‌ மரிக்கிறவார்கள்‌ இதுமுதல்‌ பாக்கியவான்கள்‌ என்றெழுது; 
அவர்கள்‌ தங்கள்‌ பிரியாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள்‌; 





அவர்களுடைய கிரியைகள்‌ அவர்களோடே கூடப்போம்‌; ஆவியானவரும்‌ 
ஆம்‌ என்று திருவுளம்‌ பற்றுகிறார்‌ என்று சொல்லிற்று. ” 


“இயேசுவில்‌” (2) 

எபே. 4:20, 21 

“நீங்களோ இவ்விதமாய்க்‌ கிறிஸ்துவைக்‌ கற்றுக்கொள்ளவில்லை. 
இயேசுவினிடத்திலுள்ள சத்தியத்தின்படியே, நீங்கள்‌ அவரிடத்தில்‌ 
கேட்டறிந்து, அவரால்‌ போதிக்கப்பட்டீர்களே. ” 


1 தெச. 4:14 

“இயேசுவானவர்‌ மரித்துப்‌ பின்பு எழுந்திருந்தாரென்று விசுவாசிக்கிறோம்‌; 
அப்படியே இயேசுவுக்குள்‌” நித்திரையடைந்தவர்களையும்‌ தேவன்‌ 
அவரோடே கூடக்‌ கொண்டு வருவார்‌. ” 


“அவருக்குள்‌” (20) 
2 கொரி. 1:19 
“என்னாலும்‌ சில்வானுவினாலும்‌, கமோக்தேயுவினாலும்‌, உங்களுக்குள்ளே 
பிரசங்கிக்கப்பட்ட தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும்‌ ஆம்‌ என்றும்‌ 
அல்ல என்றும்‌ இராமல்‌, ஆம்‌ என்றே இருக்கிறார்‌.” 





2 கொரி. 1:20 

“எங்களால்‌ தேவனுக்கு மகமையுண்டாகும்படி, தேவனுடைய வாக்குத்‌ 
தத்தங்களெல்லாம்‌ இயேசு கிறிஸ்துவுக்குள்‌ ஆம்‌ என்றும்‌, அவருக்குள்‌ 
ஆமென்‌ என்றும்‌ இருக்கிறதே.” 


2 கொரி. 5:21 


“நாம்‌ அவருக்குள்‌ தேவனுடைய நீதியாகும்படிக்கு, பாவம்‌ அறியாத 
அவரை நமக்காகப்‌ பாவமாக்கினார்‌. ” 


2 கொரி. 13:4 

“ஏனெனில்‌ அவர்‌ பலவீனத்தால்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டிருந்தும்‌, 
தேவனுடைய வல்லமையினால்‌ பிழைத்திருக்கிறார்‌; அப்படி நாங்களும்‌ 
அவருக்குள்‌ பலவீனராயிருந்தும்‌, உங்களிடமாய்‌ விளங்கிய தேவனுடைய 
வல்லமையினால்‌ அவருடனேகூடப்‌ பிழைத்திருப்போம்‌. ” 


193 


எபே. 1:4 
“... அவர்‌ உலகத்தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்‌ (அவருக்குள்‌) 
நம்மைத்‌ தெரிந்துகொண்டபடியே. ” 


எபே. 1:10 
“தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்‌ 
இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார்‌. ” 





எபே. 4:20, 21 

“நீங்களோ இவ்விதமாய்க்‌ கிறிஸ்துவைக்‌ கற்றுக்கொள்ளவில்லை. 
இயேசுவினிடத்திலுள்ள சத்தியத்தின்படியே, நீங்கள்‌ அவரிடத்தில்‌ 
கேட்டறிந்து, அவரால்‌ போதிக்கப்பட்டீர்களே. ” 


பிலி. 3:8, 9, 11 

“அதுமாத்திரமல்ல, என்‌ கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின்‌ 
மேன்மைக்காக எல்லாவற்றையும்‌ நஷ்டமென்று எண்ணிக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌. நான்‌ கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக்‌ கொள்ளும்‌ 
படிக்கும்‌ ... கிறிஸ்துவுக்குள்‌ இருக்றெவனென்று காணப்படும்படிக்கும்‌, ... 
அவருக்காக எல்லாவற்றையும்‌ நஷ்டமென்று விட்டேன்‌; குப்பையுமாக 
எண்ணுகிறேன்‌. ” 


கொலோ. 1:17 
“அவர்‌ எல்லாவற்றிற்கும்‌ முந்தினவர்‌, எல்லாம்‌ அவருக்குள்‌ நிலைநிற்கிறது. ” 


கொலோ. 1:19, 20 
“சகல பரிபூரணமும்‌ அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும்‌, ... அவருக்கு 
(பிதாவுக்கு)ப்‌ பிரியமாயிற்று. ” 


கொலோ. 2:6, 7 

“அகையால்‌, நீங்கள்‌ கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, 
அவருக்குள்‌ வேர்கொண்டவர்களாகவும்‌, அவர்மேல்‌ கட்டப்பட்டவர்‌ 
களாகவும்‌, அவருக்குள்‌ நடந்து கொண்டு, நீங்கள்‌ போதிக்கப்பட்ட படியே, 
விசுவாசத்தில்‌  உறுதிப்பட்டு, ஸ்தோத்திரத்தோடே அதில்‌ 
பெருகுவீர்களாக. ” 


கொலோ. 2:9 
“ஏனென்றால்‌, தேவத்துவத்தின்‌ பரிபூரணமெல்லாம்‌ சரீரப்‌ பிரகாரமாக 
அவருக்குள்‌ வாசமாயிருக்கறது. ” 


கொலோ. 2:10 
“மேலும்‌ சகல துரைத்தனங்களுக்கும்‌ அதிகாரத்துக்கும்‌ தலைவராயிருக்கெ 
அவருக்குள்‌ நீங்கள்‌ பரிபூரணமுள்ளவர்களாயிருக்கிறீர்கள்‌. ” 


194 


2தெச௪. 1:11, 12 

“அகையால்‌, நம்முடைய தேவனும்‌ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும்‌ 
அளிக்கும்‌ கிருபையின்படியே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துவின்‌ நாமம்‌ உங்களிடத்திலும்‌, நீங்கள்‌ அவரிடத்தலும்‌ மகிமைப்‌ 
படும்‌ பொருட்டாக, நம்முடைய தேவன்‌ உங்களைத்‌ தமது அழைப்புக்குப்‌ 
பாத்திரராக்கவும்‌, தமது தயையுள்ள சித்தம்‌ முழுவதையும்‌ விசுவாசத்தின்‌ 
இரியையையும்‌ பலமாய்‌ உங்களிடத்தில்‌ நிறைவேற்றவும்‌ வேண்டுமென்று, 
எப்பொழுதும்‌ உங்களுக்காக வேண்டிக்‌ கொள்ளுகிறோம்‌.” 


1 யோவா. 2:27 

“நீங்கள்‌ அவராலே பெற்ற அபிஷேகம்‌ உங்களிடத்தில்‌ நிலைத்திருக்கிறது, 
ஒருவரும்‌ உங்களுக்குப்‌ போதிக்க வேண்டுவதில்லை; அந்த அபிஷேகம்‌ 
சகலத்தையுங்குறித்து, உங்களுக்குப்‌ போதிக்கிறது; அது சத்தியமா 
யிருக்கிறது, பொய்யல்ல, அது உங்களுக்குப்‌ போதித்தப்டியே அவரில்‌ 
நிலைத்திருப்பீர்களாக. ” 


1 யோவா. 2:28 

“இப்படியிருக்க, பிள்ளைகளே, அவர்‌ வெளிப்படும்போது நாம்‌ அவர்‌ 
வருகையில்‌ அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டுப்‌ போகாமல்‌ தைரிய 
முள்ளவர்களாயிருக்கும்படி அவரில்‌ நிலைத்திருங்கள்‌. ” 


1 யோவா. 3:24 

“அவருடைய கட்டளைகளைக்‌ கைக்கொள்ளுகிறவன்‌ அவரில்‌ நிலைத்‌ 
இருக்கிறான்‌, அவரும்‌ அவனில்‌ நிலைத்திருக்கிறார்‌; அவர்‌ நம்மில்‌ நிலைத்‌ 
இருக்கிறதை அவர்‌ நமக்குத்‌ தந்த ஆவியினாலே அறிந்திருக்கிறோம்‌. ” 





1 யோவா. 4:13 
“அவர்‌ தம்முடைய ஆவியில்‌ நமக்குத்‌ தந்தருளினதினாலே நாம்‌ அவரிலும்‌ 
அவர்‌ நம்மிலும்‌ நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம்‌. ” 


1 யோவா. 5:20 
“அன்றியும்‌, நாம்‌ சத்தியமுள்ளவரை அறிந்துகொள்வதற்குத்‌ தேவனுடைய 
குமாரன்‌ வந்து நமக்குப்‌ புத்தியைத்‌ தந்திருக்கிறாரென்றும்‌ அறிவோம்‌; 
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ள 
வருக்குள்ளும்‌ இருக்கிறோம்‌; இவரே மெய்யான தேவனும்‌ நித்திய ஜீவனு 
மாயிருக்கிறார்‌.” 





“அவருக்குள்‌” (1) 
எபே. 4:15 
“அன்புடன்‌ சத்தியத்தைக்‌ கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள்‌ 
(அவருக்குள்‌), நாம்‌ வளருகிறவர்களாயிருக்கும்படியாக அப்படிச்‌ 
செய்தார்‌.” 


195 


“அவருடைய” (9) 
எபே. 1:7 
“அவருடைய கிருபையின்‌ ஐசுவரியத்தின்படியே இவருடைய 
இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள்‌ £ நமக்கு 
உண்டாயிருக்கிறது. ” 


எபே. 1:11, 12 

“மேலும்‌ கறிஸ்துவின்மேல்‌ ” ... தமது சித்தத்தின்‌ ஆலோசனைக்குத்‌ தக்கதாக 
எல்லாவற்றையும்‌ நடப்பிக்றெ அவருடைய கீர்மானத்தின்படியே, நாங்கள்‌ 
முன்‌ குறிக்கப்பட்டு, கிறிஸ்துவக்குள்‌ அவருடைய சுகந்தரமாகும்படி 
தெரிந்து கொள்ளப்பட்டோம்‌.” 


எபே. 1:13 

“நீங்களும்‌ உங்கள்‌ இரட்சிப்பின்‌ சுவிசேஷமாயெ சத்திய வசனத்தைக்‌ 
கேட்டு, விசுவாசிகளானபோது, வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட பரிசுத்த 
ஆவியால்‌ அவருக்குள்‌ £ முத்திரை போடப்பட்டீர்கள்‌. 


எபே. 2:21 
“அவர்மேல்‌ மாளிகை முழுவதும்‌ இசைவாய்‌ இணைக்கப்பட்டு, 
கர்த்தருக்குள்‌ பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ” 


எபே. 2:22 
“அவர்மேல்‌ நீங்களும்‌ ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாகக்‌ 
கூட்டிக்‌ கட்டப்பட்டுவருகிறீர்கள்‌.” 


எபே. 3:12 

“அவரைப்‌ பற்றும்‌ விசுவாசத்தால்‌ அவருக்குள்‌ நமக்குத்‌ தைரியமும்‌ திட 
நம்பிக்கையோடே தேவனிடத்தில்‌ சேரும்‌ சிலாக்கியமும்‌ 
உண்டாயிருக்கிறது. ” 


கொலோ. 1:14 
“[குமாரனாகிய] அவருக்குள்‌, அவருடைய இரத்தத்தினாலே, பாவ 
மன்னிப்பாயெ மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ” 


கொலோ. 2:3 
“அவருக்குள்‌ ஞானம்‌ அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களெல்லாம்‌ 
அடங்கியிருக்கிறது. ” 


கொலோ. 2:11 

“அல்லாமலும்‌, நீங்கள்‌ கிறிஸ்துவைப்பற்றும்‌ விருத்தசேதனத்தினாலே 
மாம்சத்துக்குரிய பாவசாரீரத்தைக்‌ களைந்துவிட்ட தினால்‌, கையால்‌ 
செய்யப்படாத விருத்தசேதனத்தை அவருக்குள்‌” பெற்றீர்கள்‌. ” 





196 


“அவருடைய குமாரனில்‌” (1) 
1 யோவா. 5:11 
“தேவன்‌ நமக்கு நித்திய ஜீவனைத்‌ தந்திருக்கிறார்‌, அந்த ஜீவன்‌ அவருடைய 
குமாரனில்‌ இருக்கிறதென்பதே அந்தச்‌ சாட்சியாம்‌. ” 


“அவருடைய குமாரனாகிய இயேசு 
கிறிஸ்துவுக்குள்‌” (1) 


1 யோவா. 5:20 
“அன்றியும்‌, நாம்‌ சத்தியமுள்ளவரை அறிந்துகொள்வதற்குத்‌ தேவனுடைய 
குமாரன்‌ வந்து நமக்குப்‌ புத்தியைத்‌ தந்திருக்கிறாரென்றும்‌ அறிவோம்‌; 
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ள 
வருக்குள்ளும்‌ இருக்கிறோம்‌; இவரே மெய்யான தேவனும்‌ நித்திய ஜீவனு 
மாயிருக்கிறார்‌.” 





“கிறிஸ்துவின்‌ சரீரம்‌” (3) 
ரோமர்‌ 7:4 
“அப்படிப்போல, என்‌ சகோதரரே, நீங்கள்‌ மரித்தோரிலிருந்து எழுந்த 
கிறிஸ்து என்னும்‌ வேறொருவருடையவர்களாகி, தேவனுக்கென்று 
கனிகொடுக்கும்படி கிறிஸ்துவின்‌ சாற்த்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு 
மரித்தவார்களானீர்கள்‌. ” 


1 கொரி. 10:16 

“நாம்‌ ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின்‌ பாத்திரம்‌ கிறிஸ்துவினுடைய 
இரத்தத்தின்‌ ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? நாம்‌ பிட்கிற அப்பம்‌ 
கிறிஸ்துவினுடைய சரீரத்தின்‌ ஐக்கியமாயிருக்கிறதல்லவா?” 


எபே. 4:12, 13 

“பரிசுத்தவான்கள்‌ சீர்பொருந்தும்‌ பொருட்டு, சுவிசேஷ ஊழியத்தின்‌ 
வேலைக்காகவும்‌, கிறிஸ்துவின்‌ சரீரமாகயெ சபையானது பக்திவிருத்தி 
அடை வதற்காகவும்‌, ... ஏற்படுத்தினார்‌.” 


“கிறிஸ்துவின்‌ சரீரம்‌” (1) 
1 கொரி. 12:27 
“நீங்களே கிறிஸ்துவின்‌ சரீரமாயும்‌, தனித்தனியே அவயவங்களாயு 
மிருக்கிறீர்கள்‌. ” 


197 


“அவருடைய சரீரம்‌” (3) 
எபே. 1:22, 23 
“எல்லாவற்றையும்‌ அவருடைய பாதங்களுக்குக்‌ கீழ்ப்படுத்தி, எல்லா 
வற்றையும்‌ எல்லாவற்றாலும்‌ நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சமான 
சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும்‌ மேலான தலையாகத்‌ தந்தருளினார்‌.” 


எபே. 5:29, 30 
“தன்‌ சொந்த மாம்சத்தைப்‌ பகைத்தவன்‌ ஒருவனுமில்லையே; கர்த்தர்‌ 





சபையைப்‌ போவித்துக்‌ காப்பாற்றுறெதுபோல ஒவ்வொருவனும்‌ தன்‌ 
மாம்சத்தைப்‌ போஷித்துக்‌ காப்பாற்றுறொன்‌. நாம்‌ அவருடைய சரீரத்தின்‌ 
அவயவங்களாயும்‌ ... இருக்கிறோம்‌.” 


கொலோ. 1:24 
“இப்பொழுது நான்‌ உங்கள்‌ நிமித்தம்‌ அநுபவிக்கிற பாடுகளில்‌ சந்தோஷ 
மடைந்து, கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில்‌ குறைவானதை 


அவருடைய சரீரமாயெ சபைக்காக, என்‌ மாம்சத்திலே 
நிறைவேற்றுகிறேன்‌. ” 

“சரீரம்‌” (4) 
எபே. 3:3 


(13 


. புறஜாதிகள்‌ சுவிசேஷத்தினாலே உடன்‌ சுதந்தரருமாய்‌, ஒரே 
சாீரத்திற்‌ “குள்ளானவர்கனஞாமாய்‌ கிறிஸ்துவுக்குள்‌ அவர்‌ பண்ணின 
வாக்குத்தத்தத்திற்கு உடன்‌ பங்காளிகளுமாயிருக்கிறார்களென்டற ... 
அறிவித்தார்‌.” 


எபே. 5:23 
“கிறிஸ்து சபைக்குத்‌ தலையாயிருக்றெதுபோல, புருஷனும்‌ மனைவிக்குத்‌ 
குலையாயிருக்கிறான்‌; அவரே சரீரத்திற்கும்‌ இரட்சகராயிருக்கிறார்‌. ” 


கொலோ. 1:18 

“அவரே சபையாகிய சரீரத்துக்குத்‌ தலையானவர்‌; எல்லாவற்றிலும்‌ 
முதல்வராயிருக்கும்படி, அவரே ஆதியும்‌ மரித்தோரிலிருந்து எழுந்த 
முதற்பேறுமானவர்‌. ” 


கொலோ. 2:18, 19 

“கணுக்களாலும்‌, கட்டுகளாலும்‌ உதவிபெற்று இணைக்கப்பட்டு, தேவ 
வளர்ச்சியாய்‌ வளர்ந்தேறுறெ சர முழுவதையும்‌ ஆதரிக்கிற தலையைப்‌ 
பற்றிக்‌ கொள்ளாமல்‌, மாயமான தாழ்மையிலும்‌, தேவதூதா்களுக்குச்‌ 
“செய்யும்‌ ஆராதனையிலும்‌ விருப்பமுற்று, ... எவனும்‌ உங்கள்‌ பந்தயப்‌ 
பொருளை நீங்கள்‌ இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்கப்‌ 
பாருங்கள்‌.” 


198 


“ஓரே சரீரம்‌” (5) 
ரோமர்‌ 12:5 
“அநேகராகிய நாமும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ ஓரே சரீரமாயிருக்க, ஒருவருக்‌ 
கொருவர்‌ அவயவங்களாயிருக்கிறோம்‌. ” 


1 கொரி. 12:13 

“நாம்‌ யூதராயினும்‌, கிரேக்கராயினும்‌, அடிமைகளாயினும்‌, சுயாதீன 
ராயினும்‌ எல்லாரும்‌ ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக, 
ஞானஸ்நானம்‌ பண்ணப்பட்டு, எல்லாரும்‌ ஒரே அவிக்குள்ளாகவே தாகந்‌ 
தர்க்கப்பட்டோம்‌.” 


எபே. 2:14-16 

“எப்படியெனில்‌, அவரே நம்முடைய சமாதான காரணராகி, 
இருதிறத்தாரையும்‌ ஒன்றாக்கி, ... பகையைச்‌ சிலுவையினால்‌ கொன்று, 
அதினாலே இருதிறத்தாரையும்‌ ஓரே சரீரமாகத்‌ தேவனுக்கு 
ஒப்புரவாக்கினார்‌. ” 


எபே. 4:4 
“உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள்‌ ஓரே நம்பிக்கைக்கு 
அழைக்கப்பட்டதுபோல, ஒரே சரீரமும்‌, ஒரே ஆவியும்‌ உண்டு.” 


கொலோ. 3:15 

“தேவ சமாதானம்‌ உங்கள்‌ இருதயங்களில்‌ ஆளக்கடவது, இதற்கென்றே 
நீங்கள்‌ ஓரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள்‌; நன்றியறிதலுள்ளவர்‌ 
களாயுமிருங்கள்‌. ” 


குறிப்புகள்‌ 

James S. Stewart, A Man in Christ (London: Hodder and Stoughton, 1947), 157. ?Nestle’s கிரேக்க 
வசனத்தில்‌ “4௦௦ கே” “கிறிஸ்துவுக்குள்‌” என்றுள்ளது. “ete கிரேக்க வசனத்தின்படி 
இந்தப்‌ பகுதியானது உண்மையில்‌, “1௨ th Chris!” “கிறிஸ்துவுக்குள்‌” என்று கூறுகின்றது. 
“Nestle’s இரேக்க வசனத்தில்‌, “1௦ ௨ Christ Jesus” “கிறிஸ்து இயேசுவுக்குள்‌” என்றுள்ளது. 
“Nestle’s இரேக்க வசனத்தில்‌, “௦ஜh 7” “இயேசுவின்‌ மூலம்‌” என்றுள்ளது. 
“NASBயில்‌ “அவருக்குள்‌” என்றிருப்பினும்‌, 110௦௨ கிரேக்க வசனத்தில்‌ “1௩ ௭௫௦௭” 
“அவரில்‌” என்றுள்ளது. ”Neகtle’s கிரேக்க வசனத்தில்‌, “1௭௦ லி...” “அவருக்குள்ளும்‌ 
...” என்றுள்ளது. *NASBயில்‌ இவ்வசனத்தில்‌, “அவருக்குள்‌” என்பது இருமுறை 
இருந்தாலும்‌, Nees கிரேக்க வசனத்தில்‌ “1௩ ஸு” இரு இடங்களிலும்‌ “அவரில்‌” 
என்றே உள்ளது. 'NAS5Bயில்‌ “அவருக்குள்‌” என்றிருப்பினும்‌, Ne5le'5 கிரேக்க 
வசனத்தில்‌ “1௦ ஈர்‌ “அவரில்‌” என்றே உள்ளது. 'Ne$tle'5 கிரேக்க வசனத்தில்‌, “1௦40 
body” “இணைவான சரீரம்‌” என்றுள்ளது. 


199 


Bibliography 


Bales, J. D. The Cross and the Church. Shreveport, La.: Lambert 
Book House, 1974. 

Bell, R. C. Studies in Ephesians. Austin, Tex.: Firm Foundation 
Publishing Company, 1971. 

Bright, John. The Kingdom of God. Nashville, Tenn.: Abingdon, 
1953. 

Campbell, Alexander. The Christian System. St. Louis, Mo.: Chris- 
tian Board of Publication, 1839; reprint, Cincinnati, Ohio: 
Standard Publishing Company, n.d. 

Cogdill, Roy E. The New Testament Church. Lufkin, Tex.: R. E. 
Cogdill Publishing Company, 1946. 

Elkins, Garland and Thomas B. Warren, eds. The Church: The 
Beautiful Bride of Christ. Jonesboro, Ark.: National Christian 
Press, 1980. 

Ferguson, Everett. The New Testament Church. The Way of Life 
Series. Abilene, Tex.: Biblical Research Press, 1968. 

Flew, R. N. Jesus and His Church. London: Epworth, 1943. 

Genner, E. E. The Church in the New Testament. London: Charles 
H. Kelly, 1914. 

Graves, W. C. Lessons on the Church of Christ. Birmingham, Al.: 
W. 0. Graves, n.d. 

Ladd, George Eldon. Crucial Questions About the Kingdom of God. 
Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Company, 
1952. 

Milligan, Robert. The Scheme of Redemption. n.p., 1868; reprint, 
St. Louis, Mo.: The Bethany Press, 1962. 

Minear, Paul. Images ofthe Church in the New Testament. Philadel- 
phia: Westminster Press, 1960. 

Paxson, Ruth. The Wealth, Walk, and Warfare ofthe Christian. Old 
Tappan, N.J.: Fleming 11. Revell Company, 1939. 

Phillips, Thomas W. The Church of Christ. Cincinnati, Ohio: Stan- 
dard Publishing Company, 1943. 

Schweizer, Eduard. The Church as the Body of Christ. Richmond, 


201 


Va.: John Knox, 1964. 

Stewart, James S. A Man in Christ. London: Hodder and Stoughton, 
1947. 

Stott, John R. W. What Christ Thinks of the Church. Grand Rapids, 
Mich.: Wm. B. Eerdmans Publishing Company, 1958. 

Thomas, J. D., ed. God’s Eternal Purpose. Abilene Christian Col- 
lege Book Store, 1969. 

Wilson, L. R. The New Testament Church: A Divine Institution. 
Austin, Tex.: Firm Foundation Publishing Company, 1953. 


202 


